வெளியீடு எண் 64 . 


பத்தாண்டு ஆட்சிமலர் 


* உ , ம் , சரபோ மகமா , சமஸ்வதி 
மகா உமாக்களிக்கப் பெற்றது 


O 


D 


திருக்கயிலாய பரம்பரைத் திருத் தருமபுர ஆதீனம் 

24 - வது மகா சந்நிதானம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் 


குருபாதம் 


திருக்கயிலாய பரம்பரைத் தருமபுர ஆதீன 


24 - வது மகாசந்நிதானம் 


ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் 


பத்தாண்டு ஆட்சி மலர் 


1933-1943 


தருமபுர ஆதீனம் 


இஃது 
தருமையாதீன 
ஞானசம்பந்தம் பதிப்பகத்தில் 
பதிப்பிக்கப்பெற்றது . 

1943 . 


உ 


குருபாதம் 
பதிப்புரை 


ஆதீன 


திருக்கயிலாய பரம்பரைத் திருத் தருமபுர 

24 -வது மகாசந்நிதானம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் 
பீடாதிபத்தியம் ஏற்றுப் பத்தாண்டாகிறது . 
இவ்வாதீன பரம்பரைச்சிறப்பு , வரலாறு , 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானமவர்களின் ஆட்சிக் 
குறிப்புகள் , சைவ சித்தாந்த ஆராய்ச்சிக் 
குறிப்புகள் முதலியன தமிழிலும் ஆங்கிலத் 
திலும் இம்மலரில் ஒருவாறு சுருக்கமாகத் 
தரப்பட்டிருக்கின்றன . 


இஃது ஸ்ரீலஸ்ரீ மகாசந்நிதானமவர்களின் 
பத்தாண்டு ஆட்சி விழா மலராக வெளிவருகிறது . 


உள்ளுறை 


பக்க எண் 
1 , திருக்கயிலாய பரம்பரைச் சிறப்பு - 

காஞ்சிபுரம் , பச்சையப்பன் உயர்நிலைப்பள்ளி 
கணிதபோதகர் , தருமையாதீனத் தமிழ்ப்புலவர் , 
திரு. க . வச்சிரவேல் முதலியார் அவர்கள் , B.A. , L.T. 1 


2. ஆதீன வரலாறு 

திருச்சி , மௌன ஸ்ரீ சோமசுந்தரத் 
தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் . 


27 


3. பண்டார மும்மணிக்கோவை ஆராய்ச்சி 

அண்ணாமலைப் பல்கலைக்கழக சித்தாந்த போதகர் , 
தருமையாதீனத் தமிழ்ப்புலவர் , வித்துவான் , 
ஔவை . சு . துரைசாமிப் பிள்ளையவர்கள் . 


141 


4. ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய 

சுவாமிகளின் பத்தாண்டு ஆட்சி . 


2231 


5. Saiva Siddhantham 

Sri K. Subramania Pillai , M.A. , M.L., Professor in 
Tamil , Annamalai University , Annamalainagar . 


263 


6. First Decennial Rule 


289 


7. Appendices 


321 


பட அட்டவணை 


பக்க எண் . 


92 


13 


1. ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த 

பரமாசாரியசுவாமிகள் மூவர்ணப்படம் . ( முகப்பு படம் . ) 
2. i பொல்லாப்பிள்ளையார் . 

1 
ii திருஞானசம்பந்தர் , அப்பர் , சுந்தரர் , மாணிக்க 

வாசகர் . 
3. மெய்கண்டார் . 

33 
4. ஸ்ரீ குருஞானசம்பந்தர் . 

36 
5. ஆதீன மடாலயம் முன் பார்வை . 

41 
6. i தருமபுரம் ஸ்ரீ ஞானபுரீசுவரசுவாமி கோயில் . 42 

ii பரசலூர் ஸ்ரீ வீரட்டேசுவரசுவாமி கோயில் 
7. ஸ்ரீ - ல - ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த 
பரமாசாரியசுவாமிகள் . 

73 
8. ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த 
பரமாசாரியசுவாமிகள் . 

77 
9. i சிவிகை. 

78 
ii வெள்ளி நாற்காலி சவாரி . 
10. ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானமும் திருக்கூட்டத்து 
அடியார்களும் . 

95 
11. i மெய்கண்டான் நிலையம் & சாந்த நிலையம் . 

143 
ii குருமூர்த்தங்கள் . 
12. கொலுக் காட்சி . 

159 
13. i தருமபுர மடாலயம் - மேல் தளம் . 

225 
ii 

திருமஞ்சனவீதி . 
14. கோயில் கோசாலை மாடுகள் . 

227 
15. i மடாலய முகப்பு . 

230 
ii முகப்புப் பந்தலலங்காரம் . 
16. i மரவாகனங்கள் . 

231 
ii வெள்ளி வாகனங்களும் எடுபிடிகளும் . 
17. i தருமபுரம் ஸ்ரீ தருமபுரீசுவரசுவாமி ஆலயம் . 232 
iil 

ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலயம் . 


11 


3 


13 


viii 


233 


234 


235 


11 


11 


236 


21 


237 


238 


239 


11 


13 


242 


18 . 

i . திருபுவனம் ஸ்ரீ கம்பகரேசுவர சுவாமி கோயில் . 
ii மாயவரம் வள்ளலார் கோயில் ஸ்ரீவதான் 

யேசுவரசுவாமி கோயில் . 
19. வைத்தீஸ்வரன்கோயில் (வேளூர் ) ஐந்துகோபுர 

தரிசனம் . 
20. i 

கடைகள் . 
iil 

திருமதில் . 
21. i 

கோயில் மேல் தளம் . 
11 

சீகாழி திருத் தோணிமலை . 
22. i 

ஸ்ரீ அக்னீசுவரசுவாமி கோயில் . 
ii 

தேவஸ்தானம் ஆபீஸ் . 
23 , ii திருவையாறு தென் கயிலாயம் . 

ii விளநகர் ஸ்ரீ துறைகாட்டும் வள்ளலார் கோயில் 
24. i திருக்கடையூர் தேவஸ்தானம் ஆபீஸ் . 
iil 

நூற்றுக்கால் மண்டபம் . 
25 . i மாயவரம் ஸ்ரீ காசிவிஸ்வநாதசுவாமி கோயில் 

தரைப்படம் , 
ii ஷ கோவில் தோற்றம் . 
26 . i குத்தாலம் ஸ்ரீ உக்தவேதீஸ்வரசுவாமி கோயில் . 

ii திருகற்குடி மாமலை . 
27. i திருபுவனம் ஸ்ரீ கம்பகரேசுவரசுவாமி கோயில் 

இரண்டாம் கோபுரம் & கர்ப்பக்கிரகம் 

திருப்பணி . 
ii 

கும்பாபிஷேகம் . 
28. i திருப்பனந்தாள் ஸ்ரீ அருணஜடேசுவரசுவாமி 

கோயில் - ரிஷபாரூடர் ( பழங்கால ஓவியம் ) . 
ii நந்தவனம் . 

iii குங்கிலியக்கலயர் சரித்திரம் . 
29. i கற்குடி உஜ்ஜீவன நாத சுவாமி 

ஆலயம் . 
ii மணக்குடி ஸ்ரீ சுந்தரேசுவரர் ஆலயம் . 
iii திருப்பனந்தாள் ஸ்ரீ அருணஜடேசுவரர் 

ஆலயம் . 
30. i மெய்கண்டான் சித்தாந்த மகாநாடு 29-8-41 . 
ii 

30-8-41 . 


91 


243 


244 


پسر 


13 


245 


11 


11 


247 


249 


11 


ix 


253 


256 


22 


258 


260 


261 


ராஜா சர் 


265 


31. i ஞானசம்பந்தம் பதிப்பகம் . 

ii பண்டாரக்கட்டு . 
32. i புத்தகநிலையம் . 

ii பதினாறொடுக்கம் . 
iii பழங்கால ஓவியம் . 

iv சம்பந்தர் நிலையம் . 
33. சென்னை மேன்மைதங்கிய கவர்னரவர்களின் 

பாராட்டு . 
34. i திருவையாறு ஸ்ரீபஞ்சநதீஸ்வர சுவாமிகோயில் 

கும்பாபிஷேகம் , 
ii புஷ்யமண்டபத் துறை ( காவிரித்தோற்றம் ). 
35. i மடாலயத்திற்கு விஜயம் - பிரஞ்சிலாகா கவர்னர் 

Mon. பான்வின் . 
ii Dr. 

அண்ணாமலைச் செட்டியார் 
Kt . , LL . D. , சர் R. K. ஷண்முகஞ் செட்டி 

யார் , Kt . , K. C. I. E. 
36. ஸ்ரீ சரபர் . 
37. i மடாலயமுகப்பு - புதுமண்டபம் . 

ii ஷண்முகவிலாசம் . 
38. i மோட்டார் வாகனங்கள் - சாமான் வண்டி . 
ii ஸ்ரீ - ல - ஸ்ரீ 

சந்நிதானமவர்கள் எழுந் 
தருளும் சலூன் . 
39. i ஷண்முகவிலாச விருந்தினர் மாளிகை - பிளான் . 
ii 

. 
40 , ஷண்முகவிலாச விருந்தினர் மாளிகைக்குப் 

போகும் நடப்பு . 
41. i திருவாபரணங்கள் , பூஜாபாத்திரங்கள் . 
ii மாயவரம் ஸ்ரீ காசிவிஸ்வநாதசுவாமி கோயில் 

திருப்பணி . 
iii கருங்குயில் நாதன்பேட்டை ஸ்ரீ சக்திபுரீஸ்வரர் 

ஆலயம் . 
42 . i மாயவரம் வள்ளலார்கோயில் வெள்ளிக் கைலாச 

வாகனத்தில் ஸ்ரீ மேதா தக்ஷிணாமூர்த்தி .. 
ii கடமுகஸ்நானம் . 


291 


293 


மகா 


294 


பூசை மடம் . 


295 
296 


12 


21 


297 


298 


11 


299 


300 


13 


-. 


jii 


i i 


31 


302 


12 


i 


303 


43. i திருநின்றவூர் ஸ்ரீ லக்ஷ்மிபுரீசுரர் ஆலயம் . 

ii குறுக்கை ஸ்ரீ வீரட்டேசுவரர் ஆலயம் . 
44. i வேளூர் ( வைத்தீஸ்வரன் கோயில்) சோமாஸ்கந்தர் 

சந்நிதி வெள்ளி அலங்கா ராசனம் . 
ii டுனீஷியா வெற்றிக் கொண்டாட்டம் - ஏழை 

களுக்கு அன்னமளிப்பு . 
45. i சீகாழி ஸ்ரீசட்டைநாத சுவாமி கோயில் திருமதில் . 
ii 

கங்காவிசர்ஜனர் . 

பைரவர் கோயில் , 
46. i திருக்குவளை ஸ்ரீதியாகராஜ சுவாமி கோயில் 

பஞ்சபாண்டவர்கள் பூசை . 
iil 

அர்த்தநாரீசுவரர் திருவுருவம் . 
iii 

நந்தவன அபிவிருத்தி . 
47. i பேரளம் ஸ்ரீசுயம்புநாத சுவாமி கோயில் . 

ii இராஐகோபுரம் . (திருப்பணி ). 
48. திருக்குவளை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயில் 

மேல்தளம் . 
ii புதிதாகக் கட்டப்பட்ட கட்டளை மடம் . 
49. i தலைஞாயிறு ஸ்ரீ குற்றம்பொருத்தீசுர சுவாமி 

கோயில் . 
ii திருவிடைமருதூர் பிச்சக்கட்டளை 
50. i திருப்பனந்தாள் ஸ்ரீ அருணஜடேசுர சுவாமி 

கோயில் இராஜகோபுரம் . 
ii 

நாககன்னிகை தீர்த்தம் . 
51. i திருவையாறு ஸ்ரீபஞ்சநதீசுவரர் கர்ப்பக்கிரகம் . 
ii 

திருமாளிகைப்பத்தி அடுக்கு . 
iii 

புதிதாகச் செய்திருக்கும் வெள்ளிப் 

படிச்சட்டம் . 
iv * திருமாளிகைப் பத்தி . ( மற்றொருபார்வை ) 
52. i திருமுறைத் திருநாள் 31-8-41 . 

ii திருமுறை ஊர்வலம் . 
53. i திருப்பனந்தாள் ஸ்ரீ அருணஜடேசர் புஷ்பப் 

பல்லக்கில் எழுந்தருளும் காட்சி . 
ii 

தேர் நிலைகள் . 


304 


21 


305 


ஆபீஸ் . 


306 


307 


1 
i 


22 


21 


310 


318 


319 


11 


54. i மடாலயத்திற்கு விஜயம் - சர் . P. T. இராஜன் . 

ii Dr. T. S. S. இராஜன் . 
55. i மெய்கண்டான் சித்தாந்த மகாநாட்டு நுழைவு . 
ii ஸ்ரீ - ல - ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த 
பரமாசாரிய 

சுவாமிகளின் ஞாபகார்த்த 


320 


வளைவு . 


13 


1 


iii தருமபுரத்தில் தோட்ட அபிவிருத்தி . 
iv பூராவும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட 

உட்காரும் பலகை . ( Bench ) 
56. குருபூசை தினத்தில் ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் 

காவிரித் திருமஞ்சனத்திற்கு எழுந்தருளல் . 329 
ii பட்டணப் பிரவேசம் . 
57. i திருக்கடவூர் ஸ்ரீ அமிர்தகடேசுவர சுவாமி 
கோயில் சங்கம் எழுந்தருளுதல் . 

350 
ii ஆதீன மடத்துக்குச் சொந்தமான திருநெல் 

வேலி கடைக் கட்டிடங்கள் . 
58. i திருக்கடவூர் கீழக்கோபுரம் . 

352 
ii மடத்து ஆசாரம் . 
59. i திருப்பனந்தாள் கட்டளைமடம் . 

367 
ii ஆச்சாள்புரம் கோயில் ஸ்ரீதிருவெண்ணீற்றுமை 

அம்மை சந்நிதி . 
60. i தருமபுர மடாலயத்தில் ஆதித் திராவிடர்களுக்கு 
விருந்து . 

384 
ii மாவூர் Sir . R. S. சர்மா Kt . , C.I.E . , அவர்களின் 

பாராட்டு . 
61. 1 மடாலயத்திற்கு விஜயம் - C. K. விஜய 
ராகவன் I. C. S. 

405 
ii திரு . A. கொண்டப்பாகாரு . 
62. i தருமபுரம் ஸ்ரீ ஞானபுரீசுரர் உத்சவம் - காலைவிழா 408 
iil 

திருக்கல்யானம் . 
63. ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானமும் சித்தியார் வகுப்பு 
மாணவர்களும் . 

437 
64. மன்னம்பந்தலில் நடைபெற்ற சாரணக்குருளைய 
ஆசிரியப் பயிற்சி முகாம் . 

439 


2 


xii 


Trarai 


- 


1 . 


பொல்லாப்பிள்ளையார் . 


திருஞானசம்பந்தர் , அப்பர் , சுந்தரர் , 

மாணிக்கவாசகர் . 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 

குருபாதம் 


திருக்கயிலாய பரம்பரைச் சிறப்பு 


திருச்சிற்றம்பலம் 
தாதார்கொன்றை தயங்குமுடியர் முயங்குமடவாளைப் 
போதார்பாக மாகவைத்த புனிதர்பனிமல்கும் 
மூதாருலகின் முனிவருடனா யறநான் கருள்செய்த 
காதார்குழையர் வேதத்திரளர் கயிலைமலையாரே . 


பொன்னின் வெண்டிரு நீறு புனைந்தெனப் 
பன்னு நீள்பனி மால்வரைப் பாலது 
தன்னை யார்க்கு மறிவரி யானென்றும் 
மன்னி வாழ்கயி லைத்திரு மாமலை . 

திருச்சிற்றம்பலம் 


உலகந் தொழப்படு மொருமுழுமுதல்வன் என உயர் 
மறைகளா னெடுத் தோதப்படும் பரமசிவன் பிரமாண்டத் 
துள்ளே திருக்கயிலை மால்வரையின்கண் ஸ்ரீகண்ட சரீரசரீரியாய் 
எழுந்தருளியிருந்து பிரமவிட்டுணு முதலிய தேவர்க்கும் , சுவேதர் 
உபமன்னியு முதலிய முனிவர்க்கும் , கண்ணன் அருச்சுனன் 
முதலிய மக்கட்கும் , அறுபத்துமூவர் முதலாயினோர்க்கும் அவரவர் 
நிலைமைக்கேற்ப அருள்செய்யு மியல்பினராவர் . அவர் ஆன் 
மாக்கள் தம்மையுணர்ந்து வழிபட்டு வீடுபெற்றுய்யுமாறு திரு 
வுளங்கொண்டு பொருளியல்புணர்த்தும் வேதாகமப் பொருட் 
டுறைகளைக் கன்மசித்தாந்த சந்தானம் , ஞானசித்தாந்த சந் 

இருதிறப்பட நிகழும் குருபரம்பரையின்கண் 
வைத்து , அவ்வேதாகமவழக்கை இவ்வுலகின்கண்ணே நிலவச் 
செய்வர் . அவரே இந்நிலவுலகிற் றொன்றுதொட்டு நடைபெற்று 
வருங் குருமரபிற்கெல்லாம் முதற்குருநாதராவ ரென்பது , 


தானம் 


என 


श्रीकान्तदृहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्यादयः 
प्राचीना गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् । 
तं सर्वादिगुरुं मनोज्ञवपुष मन्दस्मितालंकृतं 

चिन्मुद्राकृतमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे ॥ 
என்னுஞ் சிகரணிமாலை முதற் சுலோகத்தானும் , 


" திருமாலிந் திரன்பிரம னுபமனியன் றபனனந்தி செவ்வே ளாதி 
தருமமுது குரவருக்குந் தன தருளா லாசிரியத் தலைமை நல்கி ( வாய்ந்த 
வருமெவர்க்கு முதற்குருவாய் மெய்ஞ்ஞான முத்திரைக்கைம் மலரும் 
வுருவழகுங் குறுககையுங் காட்டியரு டருஞ்சிவனை யுளத்தில் வைப்பாம் ” 


என்னும் அதன் மொழிபெயர்ப்பானும் விளங்கும் . 

அற்றேல் , ஆன்மாக்கள் வீடுபேறடைதற்பொருட்டுச் 
சிவனை யறிந்து 

வழிபடவேண்டுமென்ற தென்னையெனின் , 
வீடுபேறு சிவனையறியும் அறிவில்வழி உண்டாகாதென்பது 
சுவேதாச்சுவதர உபநிடதத்தில் 


यदा चर्मवदाकाशं वेष्टयिष्यन्ति मानवाः । 
T Rarear 3 :5 கான் பானர் ” * 


இம்மந்திரத்தின் பொருளும் , இதற்கு உபபிருங்கணமான வாமன புராணத்து 
வசனமும் அரதத்தாசாரியர் அருளிச்செய்த சுருதிசூக்திமாலை 142- ஆம் 
சுலோக வுரையிற் காண்க . இனித் தமிழ்மொழிக்கண் 


" பரசிவ னுணர்ச்சி யின்றிப் பல்லுயிர்த் தொகையு மீண்டே 
விரவிய துயர்க்கீ றெய்தி வீடுபே றடைது மென்கை 
யுருவமில் விசும்பிற் றோலை யுரித்துடுப் பதற்கொப் பென்றே 
பெருமறை யியம்பிற் றென்னிற் பின்னுமோர் சான்று முண்டோ ” 


எனக் கந்தபுராணத்தும், 


“ மானுடன் விசும்பைத் தோல்போற் சுருட்டுதல் வல்லோ னாயின் 
ஈனமில் சிவனைக் காணா திடும்பைதீர் வீடு மெய்தும் 
மானமார் சுருதி கூறும் வழக்கிவை யாத லாலே 

ஆனம ரிறையைக் காணு முபாயமே யறிதல் வேண்டும் ” 
எனக் காஞ்சிப் புராணத்தும் வருவனவும் அச்சுருதிப்பொருள் போதிப்பனவே 
யாம் . 


2 


என்னும் மந்திரத்தான் வலியுறுத்தப் படுதலான் என்பது . 
இம் மந்திரத்தின் பொருள் “ ஒருவன் ஆகாயத்தைத் தோல் 
போற் சுருட்டுதல் வல்லனாயின் சிவனை யறிதலின்றித் துன்ப 
முடிவைப் பெறும் ( துன்பத்தினீங்கி வீட்டினைத் தலைப்படும் ) " 
என்பது . 


சுவேதாச்சுவதரம் ஏனையுபநிடதங்களினும் வலியுடைத் 
தரதல் திராவிடமாபாடியத்து முதற்சூத்திரம் இரண்டாம் அதி 
கரணத்து விளக்கப்பட்டது . 


தெய்வப் புலமைத் திருவள்ளுவ நாயனாரும் 


“ ஐயுணர் வெய்தியக் கண்ணும் பயமின்றே 
மெய்யுணர் வில்லா தவர்க்கு ” 

( திருக்குறள் 354 ) 


என்பதனால் " மெய்யுணர்வுடையார்க்கே வீடுளதெ ” னக்கூறி, 


“ பிறப்பென்னும் பேதைமை நீங்கச் சிறப்பென்னுஞ் 
செம்பொருள் காண்ப தறிவு ” 

( திருக்குறள் 358 ) 


என்பதனால் “ மெய்யுணர்வாவது வீட்டிற்கு நிமித்தகாரணமாகிய 
செவ்விய பொருளைக் காண்பதே ” எனவும் , “ அம்மெய்யுணர் 
வொன்றே பிறப்பிற்குக் காரணமாய பேதமையைக் கெடுக்கும் '' 
எனவும் உணர்த்துகின்றாராகலின் மேற்காட்டிய சுருதியின் 


* இவ்வருமைத் திருக்குறளின் பொருள் 

ஊறினா சோசையுள் ளொன்றினா சொன்றிமால் 
கூறினா ரமர் தருக் குமரவே டாதையூர் 
ஆறினார் பொய்யகத் தையுணர் வெய்திமெய் 
தேறினார் வழிபடுந் தென்குடித் திட்டையே 


என்னும் திருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் திருவாய்மலர்ந்த தேவாரத்தினும் 
வருதல் காண்க . 


3 


படாமை 


முடிபே தமிழ் நூல்களுக்கும் முடிபாதல் காண்க . சிவம் எனினும் 
செம்பொருள் எனினும் ஒக்கும் . சிறப்பு - வீடுபேறு . * 

அற்றேல் மெய்ந்நெறிபற்றிய வுண்மைகள் வேதாந்த 
மெனப்படும் பரசுருதிகளினும் , அவற்றின் சித்தாந்தம் 
தெருட்டுஞ் சிவாகமங்களினுங் கூறப்படுதல் போலச் செந்தமிழ்ப் 
பொதுமறையாகிய திருக்குறளின்கண் சிறந்தெடுத்துக் கூறப் 

என்னையோவெனின் , திருக்குறள் என்பது , வேதம் 
போல , உலகத்தார் உய்தற்பொருட்டு உலகியல் நுதலி எடுத்துக் 
கொள்ளப்பட்டதாகலின் , அதன்கண் அவை 

அவை பொதுப்படக் 
குறிப்பாகவே யுணர்த்தப்படும் ; அதுபற்றியே அது பொதுமறை 
எனப்படுவதாயிற் றென்க . மெய்ந்நெறியினை 

யுணர்த்தும் 
நூல்கள் 

ஆன்மாக்களின் அறிவின் கண்ணதாகிய ஏற்றத் 
தாழ்வுபற்றிய தகுதி வேறுபாட்டிற்கேற்பத் தூலாருந்ததி 
நியாயம்பற்றிப் பொதுவுஞ் சிறப்பும் 

இருவகைப்பட 
நிகழும் என்பது சிவஞான சித்தியாரின்கண் ஸ்ரீ அருணந்தி 
சிவாசாரிய சுவாமிகளால் சன்மார்க்கத்தின் இலக்கணங் கூறு 
மிடத்து , 

மேலாம் 
பதி பசு பாசந் தெரித்துப் பரசிவனைக் காட்டும் 
நன்மார்க்க ஞானம் ” 


என 


என ஞானசாத்திரத்தை விசேடிக்கு முகத்தான் உணர்த்தப் 
பட்டது . அது , 


' பதி பசு பாசந்தெரித்தலாவது அம்மூன்று பொருளையுந் தடத்தலக் 
கணத்தின் வைத்து வகுத்துணர்த்துதல் . பரசிவனைக் காட்டலாவது அம் 


* 


' எல்லாப்பேற்றினுஞ் சிறந்தமையின் வீடு சிறப்பெனப்பட்டது ' . அஃதப் 
பொருட்டாதல் சிறப்பீனும் செல்வமு மீனும் ' ( திருக்குறள் 31 ) என்றத 
னானும் , ' காமஞ்சான்ற கடைக்கோட்காலை ' எனுந் தொல்காப்பியச் சூத்திரத்துச் 
‘ சிறந்தது பயிற்ற லிறந்ததன் பயனே ' என்ற தனானும் இனிது விளங்கும் . 
$ தூலாருந்ததி நியாயமாவது , மிகவும் நுண்ணியதாகிய அருந்ததிமீனை அறியா 
தானுக்கு அதனுடன் றோன்றுவதோர் பெருமீனை இஃது அருந்ததியென 
முன்னர்க்காட்டி , அதனை அவன் உற்றுநோக்கி யுணர்ந்தபின்னர் அருந்ததி 
மீன் அஃதன்று , அதன் மருங்கே தோன்றா நின்றது பார் எனக்காட்டி 
உணர்த்து தல் போல்வதோர் முறைமை . 


4 


மூன்றனுட் பதிப்பொருள் எனைப்பாச பசுக்களுக்கு மேலாத லினிது விளங்கச் 
சொரூபலக்கணத்தின்வைத் துணர்த்துதல் . ஈண்டு ஞானமென்றது ஞான 
சாத்திரத்தின் மேற்று . தெரித்துக்காட்டு ஞான நூலெனவே ஞானகாண்ட 
மெல்லாம் தூலாருந்த்தி நியாயம்பற்றி இங்கன மிருபகுதிப்பட நிகழு 
மென்பதாயிற்று " 


எனவரு மதனுரைக்குறிப்பா னுணர்க. திருக்குறளான் அறம் 
பொரு ளின்பங்களி னியல்புமாத்திரையே யன்றி வீட்டுநெறியும் 
உணர்த்தப்படுதல் , 


" முப்பாலி னாற்பான் மொழிந்தவர் ”, 


“ அறம்பொரு ளின்பம்வீ டென்னுமந் நான்கின் 
றிறந்தெரிந்து செப்பிய தேவை ' , 


' அறனறிந்தே மான்ற பொருளறிந்தே மின்பின் 
றிறனறிந்தேம் வீடு தெளிந்தேம் ” 


என்பன முதலாக அந்நூற்பொருளை நன்குணர்ந்த சான்றோர்கள் 
கூறுமாற்றாற் றெளியப்படும் . 


இனி, சிவபிரானை யறியுமாறு யாங்ஙனம் என ஆராய்வாம் . 
உயிர்கள் கறைகெழுமிய அறிவும் , முறைதழுவாச் 

செயலு 
முடையன . அவற்றினறிவு மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி 
யென்னும் புறக்கருவிகளானும் , மனம் , அகங்காரம் , புத்தி 
முதலிய அகக்கருவிகளானும் விளங்கிக் காலத்தானு மிடத் 
தானும் ஏகதேசப்பட்டு நிகழ்வதாய் , அதுவதுவாய்ப் பலவேறு 
வகைப்படுதலும் , அறியாமையொடு விரவுதலும் , வேறுபடுதலு 
மாகிய இயல்புகளையுடையது . இத்தகைய அறிவினா லறியப் 
படுவன மண் , நீர் , தீ , வளி , ஆகாயம் முதலிய புறப்பொருள் 
களும் அவற்றின் பெற்றிகளுமாம் . அவையனைத்தும் நிலை 
பேறின்றித் தோன்றிநின் றழியும் அசத்துப் பொருள்களே 
யாகும் . இறைவனோ. நித்த முத்த சுத்த சத்து . அவன் இவ் 
வறிவான் அறியப்படுவான் எனின் , அவன் உலகத்துப்பொருள் 
களுள் ஒருவனாய் அசத்தாயொழிவன் . இக்கருத்துப்பற்றியே 
அறிவு நூல்கள் முதல்வனை இவ்வுலகத்துப் பொருள்களுள் 


5 


ஒன்றாகவைத் தோதாமல் , அவன் இவற்றுள் இதுவுமன்றாய் , 
அதுவுமன்றாய் , மற்றெதுவுமன்றாய் , மாற்ற மனங்கட்கு அப்பாற் 
பட்டவனென்று எதிர்மறை முகத்தான் வைத்துக்கூறுவ 
வாயின . 


" விரிகதிர்ஞாயிறல்லர் மதியல்லர்வேத 

விதியல்லர்விண்ணு நிலனுந் 
திரிதருவாயுவல்லர் செறுதீயுமல்லர் 

தெளிநீருமல்லர் தெரியில் '' 


எனவும் , 


“ மறையினா லயனான் மாலான் மனத்தினால் வாக்கான் மற்றுங் 
குறைவிலா வளவி னாலுங் கூறொணா தாகி நின்ற 
இறைவனார் கமல பாதம் ' ' 


எனவும் எழுந்த அருண்மொழிகள் இக்கருத்தே பற்றியன . 


அற்றேல் , அருணூல்கள் முதல்வனை இங்ஙனம் எதிர்மறை 
முகத்தான்வைத் தோதுதல் மாத்திரமன்றி , உடன்பாட்டானும் 


65 


' அவனே யிருசுடர்தீ யாகாச மாவான் 
அவனே புவி புனல் காற்றாவான் - அவனே 
இயமான னாயட்ட மூர்த்தியுமாய் ஞான 
மயனாகி நின்றானும் வந்து'' 


என்றாற்போல உலகத்துப் பொருள்களாக வைத்தோதுமா 
றென்னையெனின் , அஃது எல்லாமாகி யல்லனா 

யுடனுமா 
மியல்புடைய முதல்வனுக்கு அவற்றோடுள தாகிய இயைபு 
நோக்கிக் கூறும் உபசாரமேயாம் என்க . முதல்வனுக்கு உலகத் 
தோடுளதாகிய இயைபு 


" ஈறாய்முத லொன்றாயிரு பெண்ணாண்குண மூன்றாய் 
மாறாமறை நான்காய்வரு பூதம்மவையைந்தா 
யாறார் சுவை யேழோசையொ டெட்டுத்திசைதானாய் 
வேறாயுட னானானிடம் வீழிம்மிழலையே ” 


என ஆளுடைய பிள்ளையாரும் , அவரைப் பின்பற்றி 


6 


" ஈறாகி யங்கே முதலொன்றா யீங்கிரண்டாய் 
மாறாத வெண்வகையாய் மற்றிவற்றின் - வேறா 
யுடனா யிருக்கு முருவுடைமை யென்றுங் 
கடனா யிருக்கின்றான் காண் '' 


எனத் திருக்கடவூர் உய்யவந்ததேவ நாயனாரும் அருளிச் 
செய்தமையாற் பெறப்படும் . 


அது நீ ஆகிறாய் ( தத்துவமசி ) என்பது முதலாக மூவிடம் 
பற்றி வரும் மகாவாக்கியங்களைக் கேட்ட மாணவனுக்கு , 
என்பதொரு பொருள் நீ என்பதொரு பொருளாகலின் , ஒரு 
பொருள் மற்றொரு பொருளாமா றியாங்ஙனம் ? " என நிகழும் 
ஐயம் நீக்குதற்கு , அது நீயாதற்கேதுவாய் அவ்விரண்டற்கும் 
( பரமான்மா சீவான்மாக்களுக்கு ) உளதாகிய சம்பந்தவிசேட 
முணர்த்துதற்கு உய்யவந்ததேவ நாயனார் தம் நூலில் திருஞான 
சம்பந்தமூர்த்தி நாயனார் தம் அருண்மொழியை எடுத்துக்காட்டி 
இங்ஙனம் அருளிச்செய்துள்ளார் . அது இப்பாட்டிற்கு முன் 
உள்ள 


“ அது இது வென்றும் அவனானே யென்றும் 
அது நீயே யாகின்றா யென்றும் - அதுவானே 
னென்றுந் தமையுணர்ந்தா ரெல்லா மிரண்டாக 
வொன்றாகச் சொல்லுவரோ வுற்று '' 


என்னுந் திருவெண்பாவின் பொருளை யுற்றுநோக்கின் விளங்கும் . 


சாந்தோக்கியோபநிடதத்தில் வரும் 

सदेव सौम्येदमग्र आसीत् । एकमेवाद्वितीयम् । 
என்பதிலுள்ள ' அத்துவிதம் ' என்னுஞ்சொல் இச்சம்பந்த 
விசேடமுணர்த்துவதே என்பது 


“ பண்ணையு மோசையும் போலப் பழமதுவு- 
மெண்ணுஞ்சுவையும்போ லெங்குமா - மண்ணறா 
ளத்துவித மாத லருமறைக ளொன்றென்னா 
தத்துவித மென் றறையு மாங்கு ' 


--- 


7 


என்னுஞ் சிவஞானபோத வார்த்திக வெண்பாவானும் அதன் 
பேருரையானுந் தெளியப்படும் . 


இங்ஙனம் இறைவன் உலகத்தை அதிட்டித்துநிற்றல்பற்றி 
வேதாகமங்கள் அவனை உலக வடிவினன் (விச்சுவரூபி ) என 
உபசரித்துக் கூறியதன் தாற்பரியம் அறியாது அதனை யுண்மை 
யென்றேகொண்டு மயங்குவோரை நோக்கி யிரங்கியே அரதத்தா 
சாரியர் சுருதிசூக்தி மாலையில் , 


विश्वं महेश्वर भवानधितिष्टतीति 
विश्वात्मता मुपचरन्ति यदागमास्ते । 
तत्पणिडता विदितवेदरहस्यशीला 
जानन्ति मन्दमतयस्तु तदेवसत्यम् ॥ 


என அருளிச் செய்வாராயினர் . 


| 


'' மகேசுவர , நீ அருளிச்செய்த நூல்கள் உன்னை உலகத்தை அதிட்டித்து 
நிற்றல்பற்றி உலக வடிவினனாக உ.பசரித்துக் கூறுகின்றன ; வேதத்தின் 
நுண்பொருளை வன்மை மென்மைபற்றிச் சொற்பொரு டுணிவிக்குங் கருவி 
களான் விசாரித்து நிச்சய முணர்ந்த ஞானிகள் அதன் தாற்பரியத்தை 
அறிகின்றார்கள் . பருப்பொருளறிவுடையார்களோ 

மென்றறிய 
மாட்டாது சொன்மாத்திரையேற்றி உண்மையென்று மயங்கும் ”" 


உபசார 


என்பது இதன்பொருளாம் . இங்ஙனமாகலின் . முதல்வன் 
அளவையறிவா னறியப்படான் என்பது பெறப்படும் . 


அற்றேல் முதல்வனை அறியப்படாதவன் என்பேமெனின் , 
ஒருவாற்றானு மறியப்படாத பொருள் இல்லதேயாமாகலின் 
அது ' ' சுடர் விட்டுளன் எங்கள் சோதி " , " கற்றைச் செஞ்சடை 
யான் உளன் நாமுளோம் ' ' என் றற்றொடக்கத்து அவனுண்மை 
கூறும் அநுபவ வாக்குக்களோடு முரணும் ; அன்றியும் அங்ஙன 
மொருபொரு ளுண்டெனக் கொள்ளினும் ஒருஞான்றும் அதனோ 
டெமக்கோ ரியை புண்டாமாறும் இல்லை ; அஃதின்றாகவே , அதனா 
னாகக்கடவதோர் செயலுமில்லையாகலின் அங்ஙனங்கோடலாற் 


8 


போந்த பயனொன்றுமின்று . இன்னும் சிவத்தை யறிய ஊக்குஞ் 
சுருதிகளும் , அதன் பொருட்டு நூல்களுட் கூறப்படும் சாதகங்களும் 
பயனிலவா யொழியும் . 


இனி, அவன் எவ்வாற்றான் அறியப்படுவனெனின் , கூறு 
தும் : ஆன்மா மண் , கல் முதலிய அறிவில் பொருள்களைப்போல 
வன்றி யறியு மியல்பிற்று . ஆயினும் அதன்றிவு முதல்வனறிவு 
போலத் தானே விளங்கியறியும் இயற்கைய தன்று . அது , விளக் 
கொளி முதலியவற்றுள் யாதானுமொரு வியஞ்சகம் ( விளக்குவது ) 
உள்வழியே விளங்கிப் பொருள்களைக் காணுங் கண்ணொளி 
போலத் தன்னை விளக்குவதாகிய வியஞ்சக முள்வழியே விளங் 
குவதொன்றாகும் . பிறப்பிறப்புட்பட் டுழலும் இப்பெத்தநிலை ( கட் 
டுற்று நிற்கும் நிலை ) யில் ஆன்மாவுக்கு அதன் அறிவை விளக்கும் 
வியஞ்சகமாவன , சூக்குமை முதலாகச் சொல்லப்படும் நால்வகை 
வாக்குக்களின் பகுதியவாய சொற்பிரபஞ்சமும் , நில முதல் நாத 
மீறாகக் கூறப்படும் பொருட்பிரபஞ்சமுமாம் . இவைபற்றி நிகழும் 
ஞானமனைத்தும் ஏகதேசமாய் ( சுட்டறிவாகிய சிற்றறிவாய் ) ப் 
பாசஞான மெனப் பெயர்பெறும் , 


விற்குக் 


இனி மேல் , வியஞ்சக மெனப்பட்ட மனம் , ஆங்காரம் , புத்தி 
முதலிய கருவிகள் , ஆன்மா ஒரு விடயத்தை யறியலுறும்போது , 
தாமே : அறிவன ( கருத்தா ) வெனும்படி ஆன்மாவோ 
டொற்றித்து நின்று நிகழ்வன . ஆகம நூற்கேள்வியானும் , 
'யோகமுயற்சியானும் இவை கண்ணுக்கு விளக்குப்போல ஆன்மா 

கருவியாய் வேறுநிற்பனவென்று விவேகித் தறிந்து , 
நீங்கி நின்று , இவற்றைக்கொண் டறியுங் கருத்தாவி னுண்மை 
யாதென் றாராய்வார்க்கு ஆன்மசொரூபம் இனிது விளங்கும் . 
இந்நிலையை யெய்து மான்மா, மேற் பாசஞானத்தைப் பயப்பன 
எனப்பட்ட சொற் பொருட் பிரபஞ்சமனைத்துந் தன்கீழ் வியாப் 
பியம் ( அடங்குவன ) என்றறிந்து நீங்கித் தானவற்றிற்கு 
மேற்படுதலான் , அதுபற்றி நிகழ்வதோர் செருக்கால் முத்தனாய 
( கட்டினின்றும் விடுபட்டவனான ) யானும் அநாதிமுத்தனைப்போல் 


த . ஆ . 2 


9 


பிரமமாவேன் எனச்சடிதியின் மதிக்க வருவதோர் சிவசமவாத 
ஞானந் தோன்றும் . அது பசுத்துவ வாதனைபற்றித் தோன்றுவ 
தாகலின் பசுஞானம் எனப்படும் . ஏகான்மவாதம்பற்றி நிகழும் 
நான் பிரமம் என்னும் ஞானமும் பசுஞானமே யாகும் . 


சிவபெருமான் இவ்விருவகை ஞானங்களின் விருத்திகளையுங் 
கடந்து அதீதமாய் நிற்பர் . முதல்வனை '' வாக்கு மனாதீதன் ' ' 
என்பது இக்கருத்துப்பற்றியே யாகும் . வாக்கு = பாசஞானம் ; 
மனம் = பசுஞானம் . 


'' மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே " 


என்னுந் திருவாசகமுங் காண்க . 


பாசஞான பசுஞானங்களின் இயல்பை , 


“ வேதசாத் திரமிருதி புராணகலை ஞானம் 

விரும்பசபை வைகரியா தித்திறங்கண்மேலாம் 
நாதமுடி வானவெல்லாம் பாச ஞானம் ; 

நணுகியான் மாவிவைகீழ் நாடலாலே 
காதலினா னான்பிரம மென்னு ஞானங் 

கருதுபசு ஞானம் இவ னுடலிற் கட்டுண்டு 
ஓதியுணர்ந்து ஒன்றொன்றா வுணர்ந்திடலாற் பசுவாம் 

ஒன்றாகச் சிவனியல்பி னுணர்ந்திடுவன் காணே " 


என்னுஞ் சிவஞானசித்தி ஞானவேற்றுமை தெரித்துக் கூறிய 
வாறு பற்றியுணர்க . 


இனி, ஆன்மாவாவது ' யான் ' என்னும் உணர்விற்கு விடய 
மாய்ப் புலப்படும் சைதன்னியமே ( அறிவுடைப்பொருள் ) யாம் . 
சிவசைதன்னியம் , நீரின்கண் அதன் நிழல் வேறு நில்லாது 
விரவிப் புலப்படா திருத்தல் போல அவ்வான் மசைதன்னியத் 
தோடு விரவிப் புலப்படாது நிற்கும் . இங்ஙனஞ் சிவன் ஆன்மா 
வின் வேறல்லனாய்க் கலந்து , தூலசூக்குமமுறையில் அவ்வான்மா 
வின் அறிவுக்குள்ளுமாய் அதனறிவுக்கு வியஞ்சகமாய் உயிர்க் 
குயிராய் நிற்றலான் , அந்நிலை , அறிவானும் , அறிபொருளும் , 


10 


பாருந்துமாற்றா 
அறிவும் எனப்பகுத்தறிய வாராது . அன்றியும் பிறபொருள் 
களைக் காணுங்கால் , அப்பொருள்களை விளக்கிக் காட்ட விளக் 
கொளி முதலியவற்றை யவாவும் கண் ஞாயிற்றைக்காண்புழி ஏனை 
யொளிகளுள் ஒன்றனையும் அவாவாது அஞ்ஞாயிற்றின் ஒளி 
யானாயே காணும் ; அங்ஙனமே உயிரும் சிவத்தை யறியும்போது 
பிறிதோ ரொளியினை யவாவாமல் சிவத்திற் பிரிப்பின்றி யதன் 
குணமாயுள்ள திருவருளையே வியஞ்சகமாகக்கொண் டுணரும் .. 
ஆகலின் , சிவாகம நூற்பொருளைத் தொன்றுதொட்டு வருங் 
கேள்வியான் அநுபவமுடைய சைவசித்தாந்த ஞானதேசிகன் 
பால் உபதேசமாகக்கேட்டு , பின்னர் அத்தேசிகன் அருள்வழி 
னுஞ் சிந்திக்க, முதல்வன் றிருவருள் காட்சிப்படும் ; காட்சிப்பட , 
அத்திருவருளி லறிவடங்கி வேற்று நின்று அத்திருவருளினா லறிய, 
அவ்வருளுக்கு முதலாகிய ஞேயம் ( சிவம் ) பேரின்ப மயமாய் 
விளங்கித் தோன்றும் . 


முதல்வன் றிருவருளாகிய ஞானசொரூபஞ் சுத்தம் , மிச்சிரம் , 
அசுத்தம் எனப்படும் மூவகைப் பிரபஞ்சத்திற்கும் விலக்கணமாய் 
( வேறாமியல்பினதாய் ) ச் சிந்தனைக்கண் விளங்கித் தோன்று 
மாற்றை ஸ்ரீமெய்கண்டதேவ நாயனார் , 


'' நிர்க்குணனாய் நின்மலனாய் நித்தியா னந்தனாய்த் 
தற்பரமாய் நின்ற தனிமுதல்வன் - அற்புதம்போல் 
ஆனா வறிவாய் அளவிறந்து தோன்றானே 
வானே முதல்களையின் வந்து ' 


என்னும் வார்த்திகத் திருவெண்பாவான் அருளிச்செய்தல் 
காண்க . இத்திருவெண்பா சொல்வளமும் , பொருட்செறிவும் , 
ஓசைநயமும் ஒருங்கே யுடையதாய்த் , திருவருண்ஞானமணங் 
கமழ்ந்து , கற்போர்தஞ் சிந்தைக்கினியதாய் , செவிக்கினிய 
தாய் , வாய்க்கினிய தாய் , வந்த விருவினைக்கு மாமருந்தாய் , நன் 
னெறிதெருட்டி, தீந்தமிழ்ச் செந்தளிர்க் கற்பகத்தின் றெய்வத் 
திருமலராய் ' நின்றொளிர்தலின் , இதன் செம்பொருள் விளக்கும் 
மாபாடியப் பகுதியும் உடன்றரப்படுகிறது : 


11 


. 


" அசத்தெனப்பட்ட மூவகைப் பிரபஞ்சத்துள் , அசுத்தப் பிரபஞ்சமெல்லாம் 
முக்குணமயமாகலிற் சத்துவகுணவிருத்தியாகிய பிரகாசரூபஞ் சாந்தரூபஞ் 
சுகரூபமாகத்தான் , இராச தகுணவிருத்தியாகிய பிரவிருத்திரூபங் கோரரூபந் 
துக்கரூபமாகத்தான் , தமோகுணவிருத்தியாகிய நியமனரூபம் மூடரூபம் மோக 
ரூபமாகத்தான் அளவிட்டறியப்படும் ; முதல்வன் இம்முக்குணங்களுங் 
கடந்தவனாகலான் இவற்றுளொன்றாக அறியப்படானென்பார் நிர்க்குணனாய் 
என்றும் ; 

மிச்சிரப்பிரபஞ்சம் முக்குணங்களைக்கடந்து நிர்க்குணமாயுள்ள 
தொன்றாயினும் மல கன்மங்களோடு விரவி நிற்றலின் மலகாரியமாகிய மோக 
முதலிய எழுவகையுருவமாகத்தான் , கன்மகாரியமாகிய சுகரூபந் துக்கரூப 
மாகத்தான் அளவிட்டறியப்படும் ; முதல்வன் மலகன்மங்களையுங் கடந்து 
நிற்றலான் அவற்றுள்ளும் ஓரியல்புபற்றி அறியப்படான் என்பார் நின்மலனாய் 
என்றும் ; சுத்தப் பிரபஞ்சம் மலகன்மங்களையுங் கடந்து நின்மலமாயுள்ள 
தொன்றாயினுங் காரியப்பட்டு அரித்தமா மியல்புடைமையிற் சாதிசயாநந்த 
ரூபமாய் அளவிட்டறியப்படும் ; முதல்வன் காரியப்பாட்டினது உபசாரத்தையுங் 
கடந் தவனாகலான் அவ்வாறும் அறியப்படான் என்பார் நித்தியானந்தனாய் 
என்றும் ; ஆன்மாவும் இம்மூவகைப் பிரபஞ்சத்துட்பட்டுச் சகுணனயுஞ் 
சமலனாயுஞ் சாதிசயானந்தனாயும் பொதுவியல்பு பற்றி அறியப்படும் ; 
முதல்வன் அவ்வாறும் அறியப்படான் என்பார் தற்பரமாய் நின்ற என்றும் ; 
அங்ஙனம் நின்றநிலை ஒன்றோடு உவமித்தறியப்படாமைபற்றித் தனிமுதல்வன் 
என்றும் ; இத்தன்மையனாகிய முதல்வன் நிலமுதல் நாதமீறாகிய பிரபஞ்சங்களை 
அசத்தென்று களைந்தவழி , பயின்றறியாமையின் , இன்னதென் றறியவாராத 
சூனியம்போலச் சுட்டறிவி னளவினைக் கடந்து தோன்றிப் பின்னர்ச் 
சுட்டிறந் தறியும் அறிவின்கண்ணே சோதிக்குட் சோதியாய் வெளிப்பட்டுத் 
தானே விளங்கித் தோன்றுவன் என்பார் வானே முதல் களையின் அற்புதம் 
போல் அளவிறந்து ஆனா அறிவாய் வந்து தோன்றானோ என்றுங் 
கூறினார் . ” 


எனவரும் . 


சத்தாகிய சிவம் ஏனைய பொருள்கள் போலன்றிச் சுட்டிறந்து 
நின்றறிந்தே அநுபவிக்கப்படும் என்பதை , 


“ உண்டொ ரொண்பொருள் என்றுணர் வார்க்கெலாம் 
பெண்டிர் ஆண் அலி என்றறி யொண்கிலை 
தொண்ட னேற்குள்ள வாவந்து தோன்றினாய் 
கண்டுங் கண்டிலேன் என்னகண் மாயமே " 


என்னுந் திருவாசகத்தானும் உணர்க . 


12 


வேற்ற 


அறியாமையை விளைக்கும் ஆணவப் பிணிப்பாற் குவிந்த 
அறிவுடையதாயிருந்த ஆன்மாவின் கண் மறைந்து உயிர்க் 
குயிராய்ப் புலப்படாது நின்ற முழுமுதற் பேரறிவாகிய முதற் 
பொருள் , அவ்வான்மா மேற்கூறியவாற்றான் 

அறியாமைப் 
பிணிப்பினீங்கித் திருவருளைக் கண்டு அதனோடு 

றுணரும் அநுபவ ஞானத்திற் புலப்படத்தோன்றி , அவ் 
வான்மாவைத் தன்னருள் வியாபகத்தில் அடங்கக்கொண்டு 
பேரின்பமயமாய் விளங்கித் தோன்றுதலை . அனுபவத்தா 
னுணர்ந்த பரமாசாரியர்கள் , மலர் அரும்பாயிருந்துழி அதன் 
கண் அருவாய்ப் புலப்படாது நின்ற நறுமணம் அது மலர்ந்துழி 
அதனுள்ளும் புறம்புமாய் விரிந்து புலப்பட்டுப் பரம்பி அம்மலரை 
யுந் தன்னகத்தடக்கிக்கொண்டு வேற்றநின்று விளங்கி . யின்பம் 
பயத்தலோ டொப்பித்துத் தமது அத்தியற்புத சின்மயமாகிய 
அருட்பாடல்களுள் இலக்கியச்சுவை தோன் றவைத்து, நம்ம 
னோர்க்கு அறிவு மின்பமு பயத்தலை , 


தன் 


4 


'உற்ற வாக்கையி னுறு பொருள் நறுமலரெழுதரு நாற்றம் போல் 
பற்றலாவதொர் நிலையிலாப் பரம்பொருள் ' ' 


என்னுந் திருவாசகத்தானும் , 


' ' பூவினிற் கந்தம் பொருந்திய வாறுபோல் 
சீவனுக் - குள்ளே சிவமணம் பூத்தது 
ஓவியம் போல வுணர்ந்தறி வாளர்க்கு 
நாவி யணைந்த நடுதறி யாமே " 


என்னுந் திருமந்திரத்தானு முணர்க . 


மேற்காட்டியவாறு முதல்வன் றிருவருளா னுணரும் 
உணர்வே சிவஞானம் , உயர்ஞானம் , திருவடிஞானம் , திரு 
ஞானம் என நூல்களுள் எடுத்தோதப்படும் . 


இச்சிவஞான மல்லர் தனவெல்லாம் அஞ்ஞானமே யாம் . 
அவ்வஞ்ஞானப்பகுதிகளாற் பந்தமுறுத லன்றி வீடுபேறடைதல் 

தார்க்கிகர் , சாங்கியர் , மாயாவாதிகள் முதலியோர் 


கூடாது . 


13 


கூறும் ஞானங்களெல்லாம் பாசஞான பசு ஞானங்களே 
யாகலான் , அவையும் பந்தமுறுத்தி மாணாப்பிறப்பிற் செலுத்து 
வனவேயன்றி , வீடெய்துவிக்கமாட்டா . அவ்வஞ்ஞானப்பகுதிக 
ளெல்லாம் , ஒளிமுன் இருள்போலச் சிவஞானத்தின் முன் 
சத்திகெட்டொழியும் ; ஒழியவே , அவற்றானாய பந்தம் நீங்க முத்தி 
நிலை கைகூடும் . ஆகலின் , வீடுபேற்றிற்குச் சிவஞானம் இன்றி 
யமையாச் சிறப்பிற்றாதலும் , பிறவெல்லாம் அதற்குச் சிறந்த 
கர் ரணமல்லவாதலும் பெறப்படும் . இக்கருத்து , 


ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராண 

நல்லவா கமஞ்சொல்ல அல்லவா மென்னும் 
ஊனத்தா ரென்கடவர் அஞ்ஞா னத்தால் 

உறுவதுதான் பந்தம்உயர் மெய்ஞ்ஞானந்தா 
னானத்தால் அதுபோவ தலர்கதிர்முன் னிருள் போல் 

அஞ்ஞானம் விடப்பந்த மறு முத்தியாகும் 
ஈனத்தார் ஞானங்கள் அல்லா ஞானம் 

இறைவனடி ஞானமே ஞானமென்பர் 


என்னுஞ் சிவஞான சித்தியில் நன்கு விளக்கப்படுகின்றது . 


" அவனருளே கண்ணாகக் காணினல்லால் 
இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் 
இவனிறைவ னென்றெழுதிக் காட்டொணாதே '' 


எனவும் , 


“ நின் - அருட்கண்ணா னோக்காதா ரல்லாதாரே ' 


எனவும் , 


" காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே ' ' 


எனவும் , 


' அவனரு ளாலே யவன்றாள் வணங்கி 


எனவும் எழுந்த திருவாக்குக்க ளனைத்தும் சிவபரம்பொருள் 
தன்னருளானன்றிக் கோசரமாகாமையை வலியுறுத்துவனவாம் . 


'14 


இப்பெற்றித்தாய சிவஞானத்தாற் சிவனைத் தன்னறிவின் 
கண்ணே தெளியக்கண்டு , அதனாற் பாசக்ஷயம்பண்ணி நிட்டை 
கூடிச் சிவாநந்தாநுபூதியைத் தலைப்படுவதே முடிந்த பேறாகிய 
ஆன்மலாபம் ஆகும் . 


இனி , விஞ்ஞானகலர் , பிரளயாகலர் , சகலர் என மூவகைப் 
படும் ஆன்மாக்களுட் சகலவர்க்கத்தின்பாற்படும் நம்மனோர் , 
மந்ததரம் , மந்தம் , தீவிரம் , தீவிரதரம் என நால்வகைப்படுஞ் 
சத்திநிபாத முடையோராய் நூல்வழியான் வீடுபெறற்குரிய 
ராகலானும் , அந்நூலான் விளங்கத்தக்க ஞானத்திற்குப் பிரதி 
பந்தகம் ( தடைசெய்து நிற்பது ) பற்பல பிறவிகளில் ஈட்டப் 
பட்ட வினைகளுள் பக்குவமுறையான் நுகர்விக்கப்பட் டொழிந்த 
வைபோக , அங்ஙனம் நுகர்விக்கப்படாமல் எஞ்சி நிற்கும் சஞ்சித 
வினையே யாகலானும் , அச்சஞ்சி தவினையும் அதற்குப் பற்றுக் 
கொடுத்து நிற்கும் மாயேயமலமும் இறைவனது கிரியாசத்தியின் 
விருத்தியாகிய தீக்கையானேயே ஒழியற்பாலன வாகலானும் , 
தீக்கையான் அத்துவசுத்தி செய்யுமுகத்தான் ஞானபிரதிபந்தகம் 
நீக்கி , சிவஞானத்தை யுதிப்பித்து , அச்சிவஞானத்தானே 
பாசக்ஷயம் பண்ணிச் சிவாநந்தத்தைத் தலைப்படுதலாகிய பர 
முத்தியை அளித்தருளுதற்பொருட்டுக் கைலாசபதியாய் நின்ற 
பரமசிவனாற் சிறப்பாகப் பிரதிட்டிக்கப்பெற்ற ஞானசித்தாந்த 
சந்தானமே மெய்கண்டதேசிகன் சந்தானமாகும் . 


இச்சந்தானத்தில் உபதேசக்கிரமத்தில் வரும் ஞானநெறி 
ஆதியில் ஸ்ரீகண்டமுதல்வரால் , தம்பால் முன்னமே வேதாகமங்க 
ளெல்லாங் கேட்டுணர்ந்த திருநந்தி தேவர்க்கு அருளப்பட்டு , 

, 
அவர் அதனைச் சனற்குமார முனிவர்க்கு அருளிச்செய்ய , அவர் 
அதனைச் சத்தியஞான தரிசனிகளுக்கு அருளிச்செய்ய , அவர் 
அதனைப் பரஞ்சோதி முனிகளுக்கருளிச்செய்ய , அவர் அதனைத் 
தமிழ்நாடு செய்த தவத்தானே திருவெண்ணெய்நல்லூரிற் சாமு 
சித்தராய் அவதரித்தருளி ஈராட்டைப் பச்சிளங்குழவியாய் எழுந் 
தருளியிருந்த மெய்கண்ட தேவர்க்கு அருளிச்செய்ய , இங்ஙனம் 


15 


திருக்கயிலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீகண்ட முதல்வர் முதலாக இடை 
யறவுபடாமல் குருமரபில் வருதலால் , இது திருக்கயிலாய 
பரம்பரை எனச் சிறப்பித்து வழங்கப்படுகின்றது . 


அவரால் 


ஞான் 


அன்றியும் , மெய்கண்டதேவ நாயனாரும் , அவர்பால் 
ஞானோபதேசம்பெற்ற அருணந்தி சிவாசாரியரும் , அவர்பால் 
அருள்பெற்ற மறைஞானசம்பந்த சிவாசாரியரும் , 
உபதேசிக்கப்பெற்ற உமாபதி சிவாசாரியரும் இங்ஙனம் சீகண்ட 
முதல்வரால் பிரதிட்டிக்கப்பெற்ற சைவசித்தாந்த 

ஞான 
சந்தானத்தில் வந்து , மகிமாதிசய முடையவர்களாய் 
பீடாதிபதிகளா யெழுந்தருளியிருந்து பக்குவான்மாக்களுக்குத் 
திருவருள் ஞானோபதேசஞ் 

செய்தும் , 

சுருதி குருவாக்குச் 
சுவாநுபவம் என்னும் மூன்றானும் ஒப்பக்கிடைத்த பாரமார்த் 
திகப் பேருண்மைகளைப் போதிக்கும் அருணூல்களை அருளிச் 
செய்தும் , வேதாகமோக்த சுத்தாத்துவித சைவசித்தாந்தசமயப் 
பிரதிட்டாசாரியர்களாய் விளங்கியருளினார்க ளாகலின் , இவர்கள் 
நால்வரும் சைவசந்தானாசாரியர்கள் என வழங்கப்படுவா ராயினர் . 
இவர்களு மெய்கண்ட முதல்வரால் தமிழுலகினை யுய்விக்கு 
மாற்றால் வார்த்திகம் என்னும் பொழிப்புரையுடன் தமிழ் 
மொழியில் அருளிச்செய்யப்பட்ட சிவஞானபோதமும் , அருணந்தி 
சிவாசாரியரால் அருளிச்செய்யப்பட்ட சிவஞானசித்தி , இருபா 
விருபஃது என்னும் இரு நூல்களும் , மெய்கண்ட முதல்வரது 
நாற்பத்தொன்பது மாணாக்கர்களுள் ஒருவராகிய திருவதிகை 
மன்வாசகங் கடந்தாரால் அருளிச்செய்யப்பட்ட உண்மை 
விளக்கமும் , 

உமாபதிசிவாசாரியரால் அருளிச்செய்யப்பட்ட 
சிவப்பிரகாசம் , திருவருட்பயன் , 

வினாவெண்பா , போற்றிப் 
பஃறொடை , கொடிக்கவி , நெஞ்சுவிடுதூது , * உண்மைநெறி 
விளக்கம் , சங்கற்ப நிராகரணம் என்னும் எட்டு நூல்களும் , இவ் 
வாசிரியன்மார்கள் காலத்திற்கு முன்னரே திருவிசலூர் உய்யவந்த 
தேவ நாயனார் , திருக்கடவூர் உய்யவந்ததேவ நாயனார் என்னும் 


* 


ஆராய்ச்சியாளர்கள் உண்மை நெறிவிளக்க ஆசிரியர் சீகாழித் தத்துவநாதர் என்ப 


16 


ஞானாசிரியர்களாலருளிச்செய்யப்பட்ட திருவுந்தி , திருக்களிற்றுப் 
படி என்னும் இருநூல்களும் ஆகிய பதினான்கு நூல்களும் சைவ 
சித்தாந்த ஞானம் போதிக்கும் அருணூற்றொகைகளுட் டலை 
சிறந்து நிற்பனவாய் மெய்கண்ட நூல்கள் எனவும் , சித்தாந்த 
சாத்திரங்கள் எனவுஞ் சான்றோரால் வழங்கப்பட்டு , மெய்கண்ட 
தேசிகன் சந்தானத்தின் வரும் ஞான ஆதீனங்களில் சித்தாந்த 
சைவப் பொருளுண்மையை யுணர்ந்து வீட்டு 

நெறியைத் 
தலைப்படுதற்பொருட்டு ஆராயப்பட்டு வருகின்றன . 


திருக்கயிலாய பரம்பரைத் திருநந்தியருண்மரபாகிய இச் 
சந்தானத்தின் வரும் . ஞானகுரவர்களுள் மறைஞானசம்பந்த 
சிவாசாரியர்வரை வந்த ஆசிரியர்களை , உமாபதிசிவாசாரியர் 
அருளிச்செய்த சிவப்பிரகாசத்தில் , 


“ தேவர்பிரான் வளர்கயிலைக் காவல் பூண்ட 

திருநந்தி அவர்கணத்தோர் செல்வர் பாரிற் 
பாவியசத் தியஞான தரிசனிகள் அடி.சேர் 

பரஞ்சோதி மாமுனிகள் பதியாம் வெண்ணை 
மேவியசீர் மெய்கண்ட திறலார் மாறா 

விரவு புகழ் அருணந்தி விறலார் செல்வத் 
தாவிலருள் மறைஞான சம்பந்தர் இவரிச் 

சந்தானத் தெமையாளுந் தன்மை யோரே ” 


எனவரும் இத்திரு விருத்தத்தான் உணரலாகும் . இதன்கண் 
" அவர்கணத்து ஓர் செல்வர் ' ' என்றது திருநந்திதேவர்பால் 
அருள்பெற்ற சனற்குமார முனிவரைக் குறிக்கும் . 
ஞானசித்தி பரபக்கத்தில் , 


அது , சிவ 


" போதமிகுத் தோர்தொகுத்த பேதை மைக்கே 

பொருந்தினோ ரிவர்க்கன்றிக் கதிப்பாற் செல்ல 
ஏதுநெறி யெனுமவர்கட் கறிய முன்னாள் 

இறைவனரு ணந்திதனக் கியம்ப நந்தி 
கோதிலருட் சனற்குமா ரற்குக் கூறக் 

குவலயத்தின் அவ்வழியெங் குருநாதன் கொண்டு 
தீதகல எமக்களித்த ஞான நூலைத் 

தேர்ந்துரைப்பன் சிவஞான சித்தி யென்னேறே 


33 


எனவருந் திருவிருத்தத்தான் உணரப்படும் . 


த . ஆ . 3 


17 


இதன் கண் ' குவலயத்தின் அவ்வழி எங்குருநாதன் கொண்டு ' 
என்றதனால் , இங்குக் குருநாதன் எனப்பட்ட மெய்கண்டதேவ 
நாயனார் இந்நிலவுலகத் தெழுந்தருளியிருந்து திருவருள் 
கொடுத்தமைபற்றித் திருக்கயிலாய பரம்பரையிற் புறச்சந்தான 
முதற்குரவராகின்றார் என்பதும் , அவருக்கு முன் திருநந்திதேவர் 
முதல் பரஞ்சோதி முனிகள் 

ஈறாகவந்த ஆசிரியன்மார்கள் 
நால்வரும் , திருக்கயிலையின்கண் உள்ளவர்களாதல்பற்றி , திருக் 
கயிலாய பரம்பரை அகச்சந்தான ஆசாரியர்கள் என வழங்கப் 
படுவாராயினர் என்பதும் பெறப்படும் . 


அற்றேல் , அஃதங்ஙனமாக 


8 


உயர்ஞானம் இரண்டாம் மாறா 
மலமகல அகலாத மன்னு போதத் 
திருவருளொன்று ஒன்றதனைத் தெளிய வோதும் , 

சிவாகமமென் றுலகறியச் செப்பும் நூலே '' 


என்றாராகலின் உயிரின்கண் அங்ஙனம் என்றும் பொருந்தி 
நிற்கும் பரஞானமாகிய திருவருளை யுணர்தற்கு அதனை விளக்கு 
வனவாய் அபரஞானம் எனப்பட்ட ஞான நூல்களே அமையு 
மன்றோ? ஞானதேசிகனால் ஆண்டுச் செய்யற்பாலது யாது ? ஞான 
தேசிகன் வேண்டுமெனின் நூல்களாற் போந்தபயன்யாது ? இனி , 
ஞானதேசிகன் இன்றியமையாது வேண்டப்படுவனெனினும் , 
அவன் திருக்கயிலாயபரம்பரையின் வந்த ஞானாசாரியனாதல் 
வேண்டும் என்றது எற்றுக்கு ? வேண்டுமெனின் , மேற்கூறிப் 
போந்தவாற்றான் மெய்கண்ட முதல்வர் காலத்திற்கு முன் நம் 
நாட்டில் திருக்கயிலாய பரம்பரை ஞான சித்தாந்த சந்தானம் 
இருந்ததாகத் தெரியவா ராமையின் அக்காலங்களில் இத்தகைய 
ஞானாசாரியன் இன்றியும் ஞானம் பெற்றார் உளரென்பது பெறப் 
படுதலின் , அஃதிக்காலத்திற்கும் ஒக்குமன்றே ? எனின் , 
கூறுதும்: 


* சிவப்பிரகாசம் . 10 . 


18 


முதல்வன் நீரின் கண் நிழல்போல் ஆன்மாவின் மாட்டுப் 
பொருந்தி வெளிப்படாது நிற்றலின் அங்ஙனம் புலப்படாது 
நின்றமுதல்வனை அறிவித்தற்கு நூன்மாத்திரையான் அமையாது ; 
அன்றியும் , நூல்களெனப்படுவன யாவும் அவ்வச்சமயந்தோறும் 
வெவ்வேறாய் முன்னொடு பின் மாறுபடுங் குறைகள் செறிவன 
வாகலான் , அவற்றுள் உண்மைச்சமயமாவது இது; அதன்கண் 
அநுபவம்பெற்ற ஞானிகளெல்லாம் பிரமாணமென்றறிந்து 
கைக்கொண்ட நூல் இது என்றுணர்ந்து 

என்றுணர்ந்து அவற்றை மேற் 
கொள்ளுதல் சில்வாழ்நாட் பல்பிணிச் சிற்றறிவுடைய உயிர்க்குக் 


கூடாது . 


இனி , யாதானும் 

ஒரு காரணம்பற்றி , முன்னொடு பின் 
மாறுபடுங் குறைபாடின்றி உண்மைஞானந் தெருட்டுஞ் சைவ 
சித்தாந்த நூல்களைப் பிரமாண நூல்களெனக் கொண்டாலும் 
அந்நூல்களுந் தம்மை முறைப்படி கேட்பித்து , சிந்திப்பித்து ,, 
தெளிவிக்கவல்ல 

அநுபவமுடைய தேசிகனை யின்றியமையா 
வாகலான் , அம்முதல்வன்றானே குருவடிவாய்த் தோன்றி நின்று 
உணர்த்தானாயின் அவனையறிவா ரொருவரும் இல்லையென்பதே 
மூடிபு . 


+ ' 'நானுமென் சிந்தையும் நாயகனுக் கெவ்விடத்தோம் 
தானுந்தன் தையலுந் தாழ்சடையோன் ஆண்டிலனேல் 
வானுந் திசைகளும் மாகடலும் ஆயபிரான் 
தேனுந்து சேவடிக்கே சென்றூதாய் கோத்தும்பீ 


எனத் திருமுறையின்கண்ணும் , 


ருவுடையான் அன்றே உருவழியப் பாயும் 
உருவருள வல்லான் உரை 


11 


எனவும் , 


+ திருவாசகம் , திருக்கோத்தும்பி , 15 . 

திருக்களிற்றுப்படி . 7 


19 


" இல்லா முலைப்பாலுங் கண்ணீரும் ஏந்திழைப்பால் 
நல்லாய் உளவாமால் நீர்நிழல்போல் - இல்லா 
அருவாகி நின்றானை யார்றிவார் தானே 
உருவாகித் தோன்றானே லுற்று 


எனவுஞ் சாத்திரத்தின்கண்ணும் பெறப்படுதலின் தெளியப் 
படும் . 


“ திருவாய சித்தியு முத்தியுஞ் சீர்மை 
மருளா தருளு மயக்கறும் வாய்மைப் 
பொருளாய வேதாந்த போதமும் நாதன் 
உருவா யருளா விடிலோர வொண்ணாதே 


27 


என்னுந் திருமந்திரமுங் காண்க . 


அதனை , 


பிறர் 


இன்னும் , மலநோயானது ஏனைய உடலைப்பற்றிய நோய்கள் 
போலாது உயிரைப்பற்றி நிற்பதொன் றாகலான் , 
உயிர்க்குயிராய் மறைந்து உண்ணின் றுணர்த்திவரும் முதற் 
பொருளே அதன் 

பரிபாகமுணர்ந்து நீக்கவல்லது ; 
அங்ஙனஞ் செய்யவல்லுநர் அல்லர் * ; 

அன்றியும் சகலர் 
களாகிய நம்மனோரைப் பிணித்துள்ள மலசத்தி , தூலதரமாய்க் 
குருவடிவின் மறைந்து நின்று தீக்கையானும் , உபதேசத்தானும் , 
நூன்முகத்தானும் , அநுபவமுகத்தானும் பலவேறு வகைப்பட 
உணர்த்தியவழியன்றி நீங்கா இயல்பிற்று ஆகலின் , அங்ஙன 
மெல்லா முணர், 

முணர்த்துதற்கு முதற்பொருள் சற்குருவாய் வெளிப் 
பட்டுத் தோன்றியருளுதல் வேண்டுமென்பதும் , அங்ஙனம் 
வெளிப்பட்டருளினும் ஞான நூலும் இன்றியமையாததே 
யென்பதும் தெளியப்படும் . 


சிவஞான போதம் , அ- ம் , சூ . 2 - ம் அதி . உதாரணச் செய்யுள் . 


அகத்துறு நோய்க் குள்ளினரை அன்றி யதனைச் 
சகத்தவருங் காண்பரோ தான் ' ' 
என்னுந் திருவருட்பயன் இக்கருத்தேபற்றி யெழுந்தது . 


20 


இனி , 


“ ஆகமங்க ளெங்கே யறுசமயந் தானெங்கே 
யோகங்க ளெங்கே யுணர்வெங்கே - பாகத்து : 
அருள் வடிவுந் தானுமா யாண்டிலனே லந்தப் 
பெருவடிவை யாரறிவார் பேசு ' ' 


எனவும் , 


- 


+ “ சாத்திரத்தை யோ தினர்க்குச் சற்குருவின் றன்வசன 
மாத்திரத்தே வாய்க்கு நலம் வந்துறுமோ ஆர்த்தகடற் 
றண்ணீர் குடித்தவர்க்குத் தாகந் தணிந்திடுமோ 
தெண்ணீர்மை யாயிதனைச் செப்பு " 


எனவுந் திருக்களிற்றுப்படியினும் , 


“ மறையினா லயனான் மாலான் மனத்தினால் வாக்கான் மற்றுங் 
குறைவிலா வளவி னாலுங் கூறொணா தாகி நின்ற 
இறைவனார் கமல பாதம் '' 


எனச் சிவஞானசித்தியினும் எழுந்த திருவாக்குக்கள் நூல்களாற் 
பயனில்லை யென்னுங் கருத்தான் 

எழுந்தவையல்ல . மற்று 
நூலெனப்படுவது பலவாற்றானுங் கேட்டுச் சிந்தித்தன்றித் 
தெளியப்படாத குறைபாடுடையதாதலால் , அதனைக் கேட்பித்துச் 


பாகத்து = உயிர் தவமுயற்சியான் மலபரிபாகமுடையதாயவழி . 


+ கடற்றண்ணீரைக் குடித்தார்க்கு நீர்வேட்கை மேன்மேலு மிகு தலன்றித் 
தெண்ணீரைப் பருகினார்க்குப்போலத் தணியாது . அதுபோலத் தொன்று 
தொட்டு வருங்கேள்வியான் அநுபவமுடைய தேசிகனே நூற்பொருளை ஐயமு 
மருட்கையுஞ் செவ்விதின் நீக்கி மன்றமாசற்ற சில சொற்களால் தெளிவிக்க 
வல்லனாகலான் , அவனருளால் ஞான நூல்களைக் கேட்டுச் சிந்தித்தவழியே 
ஒருவன் அறிவின்கண் சிவஞானம் விளங்குமேயன்றி , மதிநுட்பத்தால் நூல் 
களைக் கற்கப்புகின் அக்கல்வியறிவு வெறும் ஆரவார நீர்மையதாகவே யொழியும் 
என்பது இதன் கருத்து . 


' கடற்றண்ணீர் குடித்தவர்க்குத் தெண்ணீர்மையாய்த் தாகந் தணிந் திடுமோ ' 
எனக்கொண்டு கூட்டுக . ஆய் = உவமவுருபு . தெண்ணீர்மையாய் = தெளிந்த 
நீரின் றன்மையைப் போல . அஃதாவது , தெளிந்த நீரைக் குடித்தார்க்குப் 
போல , ‘ ஆர்த்த ' என்னும் உவமையடை பொருளினுஞ் சென்றியையும் . 


21 


சிந்திப்பித்துத் தெளிவிக்கும் அறிவாற்றலிற் குறைபாடில்லாத 
குரவன் இன்றியமையாது வேண்டப்படுவன் என்றுணர்த்தவே 
அவையெழுந்தன . அது , 


'' குறையுடைய சொற்கொள்ளார் கொள்பவத்தின் வீடென் 
குறைவில்சகன் சூழ்கொள் பவர்க்கு '' , 


இங்கு ஒண்குருவா 
லின்றிந்நூன் மும்மை மலர்க்கு ' ' 


எனவருஞ் சிவஞானபோத வார்த்திகங்களானும் , அவற்றின் 
பேருரையானும் , 


' அருளினா லாக மத்தே யறியலா மளவி னாலுந் 
தெருளலாம் ' ' 


என்னுஞ் சித்தியானும் , 


“ திருவருள் கொடுத்து மற்றிச் சிவப்பிர காச நன்னூல் 
விரிவது தெளியு மாற்றால் விளம்பிய ஏது நோக்கிப் 
பெருகிய உவமை நான்கின் பெற்றியி னிறுவிப் பின்முன் 
தருமலை வொழியக் கொள்வோன் றன்வயிற் சாற்ற லாமே ' 


என்னுஞ் சிவப்பிரகாசத்தானும் உணரப்படும் . 


நூல் 


இதுகாறுங் கூறியவாற்றான் சகலர்களாயினாருக்கு 
வேண்டும் என்பதும் , அந் நூல் பயன்படுதல் அநுபவமுடைய 
தேசிகன் அருள் உள்வழியே என்பதும் , அங்ஙனந் தேசிகனாய் 
வெளிப்பட்டுத்தோன்றி யருள்செய்பவனும் முதல்வனேயன்றிப் 
பிறரல்லர் என்பதும் விளங்கும் . 


இனி, மேற்கூறியயபடி சாத்திர வசனங்களுள் சற்குரு என 
வும் , ஒண்குரு எனவும் விசேடிக்கப்பட்ட குரவனாவான் தொன்று 
தொட்டுவருங் . கேள்வியான் அநுபவமுடைய தேசிகனேயாவன் 
என்றது 

பரமசிவன் முதல் தன்வரை இடையறவுபடாது 


22 


உடைய 


தொடர்ந்துவரும் உபதேசத்தோடு சுவா நுபவமும் 
தேசிகன் என்றபடி . எனவே திருக்கயிலாய பரம்பரையில் வந்த 
அநுபவமுடைய தேசிகன் என்பது பெற்றாம் . இது ஞானா 
மிர்தத்தில் பசுவினது சுத்தாவத்தை யிலக்கணங் கூறுகையில் , 


" வல்வினை யெல்லை செல்லாக் காலத் 
தொல்லென வொப்ப வுயர்பெருஞ் சிவனது 
சத்தி நிபாதந் தழைப்ப மெய்த்தகு 
குருபரம் பரன தருளின் செவ்வி 
வம்பறு சம்பிர தாயத் தஞ்சுட 
ருற்ற லைச் சொற்றொடர் பற்றுத் 
தேயா தியாவு மாயறி வகன்ற 
ஆயாச் சிவன தணிகிளர் சீர்த்தி 
நின்மலத் தியையும் பின்மலத் தியையான் ' , 


என்றதனாலும் உணரப்படும் . இதன்கண் குருபரம்பரன் என்ற 
தற்குத் திருக்கயிலாய பரம்பரையாகவந்த திருமேனிச் சட்டை 
யோடே கூடியிருக்கிற ஞானாசாரியனென்னும் மேலாகிய பரம 
சிவன் எனவும் , வம்பறு சம்பிரதாயத்து அஞ்சுடர் என்றதற்கு 
அநாதியாய்க் கிட்டுதற்கரிய ஞானாவதியான தீக்கையென்னும் 
அழகியவொளி எனவும் தொல்லாசிரியர் ஒருவரால் உரைக்கப் 
பட்டமை காண்க . 


அற்றேல் மெய்கண்டதேவர்க்கு முன் திருக்கயிலாயபரம் 
பரை நம் நாட்டில் இருந்ததாகத் தெரியாமையின் அக்காலத் 
துள்ள பக்குவான்மாக்கள் அருள்பெற்றதென்னையோவெனின் , 
அவர்காலத்துக்கு முன்னும் நம் நாட்டில் அஃது இருந்ததென்பது , 
திருக்கயிலாயபரம்பரைத் தருமபுரவாதீனத்தில் ஆதிகுருமூர்த்த 
மாக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ - ல - ஸ்ரீ குருஞானசம்பந்த தேசிக 
சுவாமிகள் காலத்திலும் , அச்சுவாமிகளுக்குப்பின் பட்டம் 
பெற்று ஞானபீடத்தி லெழுந்தருளியிருந்த ஞானாசாரியர்கள் 
நால்வர்கள் காலத்திலும் இருந்த வெள்ளியம்பலவாண முனிவ 
ரவர்கள் 'முத்திநிச்சயம் ' என்னும் நூலுக்குத் தாமியற்றிய 
பேருரையிற் கூறியுள்ள சந்தான வரலாறுபற்றி அறியப்படும் . 


23 


அது வருமாறு : 


திருமந்திரம் 


நந்தி யருள் பெற்ற நாதரை நாடிடி 
னந்திக ணால்வர் சிவயோக மாமுனி 
மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிர 
ரென் றிவ ரென்னோ டெண்மரு மாமே . 


இவருள் , நந்திகள் நால்வராவார் சனகர் , 

சனகர் , சனற்குமாரர் , சனந்தனர் , 
சனாதனர் என்பவராம் . திருமூலதேவருக்குச் சதாசிவமுனிக ளென்றும் 
பெயருண்டு . 


இவர்கள் சந்தானம் விரிந்தவாறு 


ஆதியிற் சனகராற் சம்பு சந்தானமும் , மலையமான் 

மலையமான் சந்தானமும் என 
இரண்டாய்ப் பின் பலவாயின . 


சனற்குமாரரால் விஞ்ஞானதேவர் சந்தானமும் , மெய்கண்ட தேவர் 
சந்தானமும் என இரண்டாய்ப் பின் பலவாயின . 


சனந்தனராற் சிவமண்ணியதேவர் சந்தானமும் , பரமதேவர் சந்தானமும் , 
சிவானந்தபோதர் சந்தானமும் என மூன்றாய்ப் பின் பலவாயின . 


சனாதனராற் பிரமதேவர் சந்தானமும் , சிங்கநாததேவர் சந்தானமும் 
என இரண்டாய்ப் பின் பலவாயின . 


சிவயோக மாமுனிவரால் வாமதேவர் சந்தானமொன்றாய்ப் பின்பலவாயின . 


. 


பதஞ்சலி முனிவரால் நிறைந்த நாயனார் சந்தானமொன்றாய்ப் பின் 
பலவாயின ; இச்சந்தானத்தில் வந்த வாகீச முனிவரால் ஞானாமிர்த நூல் 
செய்யப்பட்டது . 


வியாக்கிரபாத முனிவராற் சத்தியோஜாததேவர் சந்தான மொன்றாய்ப் 
பின் பலவாயின . 


திருமூலதேவராற் பிரமதேவர் , இந்திரதேவர் , விஷ்ணுதேவர் , உருத்திர 
தேவர் , கந்துருமகாவிருடிகள் , காலாக்கினியுருத்திரர் , கஞ்சனூர் மலையமான் 
என எழுவகைச் சந்தானமாய்ப் பின்பலவாயின் . 


இன்னும் விரிக்கிற்பெருகும் . இவர்கள் யாவரு ஞானசித்தாந்த குரவர்கள் . 
இவர்கள் வரலாற்றின் விரிவைச் சந்தான வாலாற்றாலுஞ் சந்தான வகவலாலுங் 
கண்டுணர்க . 


24 


ஆதிக்கண் 


இனி , ஞான நூல்கள் திருக்கயிலாய பரம்பரையை இங்ஙனஞ் 
சிறந்தெடுத்துக் கிளத்தற்குக் காரணந்தா னென்னையோ 
வெனின் , அப்பரம்பரை சிவபெருமானாலேயே பிரதிட்டிக்கப் 
பட்டமையானும் , அப்பரம்பரையின்கண்ணேயே 
சிவபெருமான் நூல்வழியான் ' வீடுபெற விரும்புவோர்க்கென 
அருளிய ஞானநெறி உபதேசக் கிரமத்தில் இருந்து வருதலானும் 
அதன்கண்வரும் ஞானகுரவர்கள் தம்மை யுணர்ந்து தமை 
யுடைய தன்னுணர்வோராய்ச் சிவமேயாய்ச் சிவபிரான் 
சிறப்பாக அதிட்டித்து நின்று ஆன்மாக்களுக்கு அருள்செய்தற் 
குரிய அந்தரங்க உரிமையுடையராதலானும் அதனை நூல்கள் 
சிறந்தெடுத் தோதுகின்றனவென்க. 


திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானத்தின் 
பெருமை அச்சந்தானத்து நான்காம் ஆசிரியராகிய ஸ்ரீஉமாபதி 
சிவாசாரியருக்குத் திருச்சிற்றம்பலமுடையார் சீட்டுக்கவியனுப்பி 
அவரால் " பெற்றான் சாம்பான் ' ' என்பாரை முத்தியடைவித் 
தமையானும் , திருச்செந்தூர்க் கந்தவேளருளால் கலைஞான 
முழுதும் உணர்ந்த குமரகுருபர சுவாமிகள் தம்மை யாட் 
கொண்ட முருகப் பெருமான் ஆணையால் மெய்கண்ட சந்தான 

திருத்தருமையாதீன நான்காம் குருமூர்த்திகளாகிய 
ஸ்ரீ மாசிலாமணி தேசிகரை யடைந்து பரஞானமெனப்படும் 
திருவருள் ஞானங் கைவரப்பெற்றமையானும் , பிறவாற்றானும் 
தெற்றெனவிளங்கும் . 


மாகிய 


இங்ஙனம் பலவாற்றானும் சிறந்துவிளங்கும் திருக்கயிலாய 
பரம்பரைத் திருநந்தியருண்மரபு மெய்கண்டதேசிகன் அருட் 
சந்தானத்தின் வரும் ஞான ஆதீனங்கள் நந்தமிழ் நாட்டிற் 
பிறந்த மக்களனைவருக்கும் உண்மைநெறிகாட்டுங் கண்களாய் 
ஞானக் கருவூலங்களாய்த் திகழுங் குருபீடங்களாதலின் 


த . ஆ . 4 


25 


அவற்றை மெய்யன்புடன் போற்றி அவற்றின் வழிநின்று 
னுறுதல் நம்மனோர் கடமையாகும் . 


' ' பதிபசு பாசந் தெரிந்தந்தப் பாச 
விதிவழியை வென்றதனின் வேறாம் - கதிவழங்கும் 
மெய்கண்ட சந்தான மேவிச் சிவானந்தங் 
கைகண்டார் காணார் கரு ' ' 


" கண்ணுதலுங் கண்டக் கறையுங் கரந்தருளி 
மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும் - வெண்ணெய்நல்லூர் 
மெய்கண்டான் என்றொருகால் மேவுவரால் வேறின்மை 
கைகண்டார் உள்ளத்துக் கண் ' ' 


* 


26 


குருபாதம் 
திருக்கயிலாய பரம்பரை , 
நந்திமரபு , மெய்கண்ட சந்தானம் , 


தருமபுர ஆதீன 
குருபரம்பரை வரலாறு 


திருக்கயிலாய பரம்பரை , 
நந்திமரபு , மெய்கண்ட சந்தானத் தோற்றமுறை . 


சதாசிவ நாயனார் 


அனந்தேசுரர் 


ஸ்ரீ கண்ட முதல்வர் ( தக்ஷிணாமூர்த்தி ) 


திருநந்திதேவர் 


சனகர் 


சனற்குமாரர் 


சனந்தனர் சதைனர் சிவயோகமாமுனி பதஞ்சலி வியாக்கிரபாதர் திருமூலர் 


மெய்கண்டதேவர் விஞ்ஞானதேவர் 
சந்தானம் 

சந்தானம் 


சந்தான குரவர்கள் 

( முற்பகுதி ) 


திருநந்தி தேவர் 
சனற்குமாரர் 
சத்தியஞான தரிசனிகள் 
பரஞ்சோதி மாமுனிகள் 
மெய்கண்ட தேவர் 
அருணந்தி சிவாசாரியர் 
மறைஞானசம்பந்த சிவாசாரியர் 
உமாபதி சிவாசாரியர் 
அருணமச்சிவாயர் ( மச்சுச் செட்டியார் ) 
காழிக் கங்கை மெய்கண்டார் 
காழிப் பழுதைகட்டிச் சிற்றம்பலநாடிகள் 
பழுதைகட்டிச் சம்பந்தர் 
சிவபுரம் ஞானப்பிரகாசர் 
சிவபுரம் தத்துவப்பிரகாசர் 
பழுதைகட்டிச் செட்டித்தெரு ஞானப்பிரகாசர் 
சிதம்பரநாத மாசிலாமணி கமலை ஞானப்பிரகாசர் 
குருஞானசம்பந்த தேசிகர் 
( தருமபுர ஆதீன ஸ்தாபகர் . ) 


சந்தான குரவர்கள் 

( பிற்பகுதி ) 


தருமையாதீன குருமூர்த்திகள் 


1. குருஞானசம்பந்த தேசிகர் 
2. ஆனந்தபரவச தேசிகர் 
3. சச்சிதானந்த தேசிகர் 
4. மாசிலாமணி தேசிகர் 
5. ஞானசம்பந்த தேசிகர் 
6. திருஞானசம்பந்த தேசிகர் 
7 , திருவம்பல தேசிகர் 
8. அழகியதிருச்சிற்றம்பல தேசிகர் 
9. திருநாவுக்கரசு தேசிகர் 
10. சிவஞான தேசிகர் 
11. சச்சிதானந்த தேசிகர் 
12. முத்துக்குமர தேசிகர் 
13. ஞானசம்பந்த தேசிகர் 
14. கந்தப்ப தேசிகர் 
15. மாசிலாமணி தேசிகர் 
16. சச்சிதானந்த தேசிகர் 
17. மாணிக்கவாசக தேசிகர் 
18. சிவஞான தேசிகர் 
19. மாணிக்கவாசக தேசிகர் 
20. சிவஞான தேசிகர் 
21. சச்சிதானந்த தேசிகர் 
22. மாணிக்கவாசக தேசிகர் 
23. சுப்பிரமணிய தேசிகர் 


. 


U 


C 


ஸ்ரீ மெய்கண்டார் 


சிவமயம் 
குருபாதம் 


திருக்கயிலாய பரம்பரைத் தருமபுர ஆதீன 
குரூபரம்பரை வரலாறு 


" கயிலாய பரம்பரையிற் சிவஞான சித்திநெறி 

காட்டும் வெண்ணெய் 
பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞ்ஞான 

பானு வாகிக் 
குயிலாரும் பொழிற்றருமை வாழ்ஞான சம்பந்தக் 

குரவன் மேலாஞ் 
சயிலாதி மரபுடையோன் றிருமரபு நீடூழி 

தழைக மாதோ '' 


தோற்றுவாய் 


கனியினும் , கட்டிப்பட்ட கரும்பினும் , பனிமலர்க் குழற் 
பாவை நல்லாரினும் , தனிமுடிகவித்து ஆளும் அரசினும் தன் 
னடைந்தார்க் கினியனாகிய இறைவர் சகள நிட்களத் திருமேனி 
கொண்டு சதாசிவமூர்த்தியாய் நின்று காமிகாதி இருபத்தெட் 
டாகமங்களையும் தோற்றுவித்து , பிரணவர் முதலிய பதின்மரும் 
மகாருத்திரர் முதலிய பதினெண்மரும் ஆகிய இருபத்தெண்ம 
ருக்கும் ஒருவிடயத்தை வேறுவேறு வகுத்துக்கூறுகின்ற பிரதி 
சங்கிதைமுறையானே ஒரோவொன்று ஒவ்வொருவருக்கு 
அருளிச்செய்து , பின்பு வெவ்வேறுவகைப்பட்ட பலவற்றைத் 
திரட்டிக் கூறுகின்ற மகௌகமுறையானே அநந்ததேவருக்கு 
அருளிச்செய்தார் . அவற்றை அநந்ததேவர் ஸ்ரீகண்டருத்திரருக்கு 
அருளிச்செய்ய , அவர் நந்திபெருமானுக்கு அருளிச்செய்தார் . 


த . ஆ . 


5 


அங்ஙனமாகக் கேட்டருளிய நந்திபெருமான் ஸ்ரீ கண்டரை 
வணங்கிநின்று '' சரியை முதலிய நாற்பாதங்களும் சிவாகமங்க 
டோறும் வேறுவேறாகக் கூறப்படுகின்றமையின் உண்மை 
யாவது இதுவென் றருளிச்செய்ய வேண்டு' ' மென விண்ணப்பஞ் 
செய்ய , ஸ்ரீகண்டமுதல்வர் ''கற்பந்தோறும் படைப்பு வேறுபாடும் 
கேட்போர் கருத்துவேறுபாடும்பற்றி அவற்றிற்கியைய சரியை 
முதல் மூன்றுபாதங்களும் பலதிறப்படக் கூறப்பட்டன . ஞான 
பாதமோ பொருட்டன்மை யுணர்த்துவது . * இரௌர வாகமத் 
துள்ள பன்னிருசூத்திரங்க ளடங்கிய சிவஞானபோதமென்ப 
தோர் படலத்தைக் கேட்டார்க்கு எல்லாவாகமப்பொருளும் 
மாறுகோளின்றி விளங்கும் ' ' எனக்கூறிச் சிவஞானபோதத்தை 
நந்திபெருமானுக்கு அருளிச்செய்தார் . அவர் சனகர் , சனற் 
குமாரர் , சனந்தனர் , சனாதனர் , சிவயோகமாமுனி, பதஞ்சலி, 
வியாக்கிரபாதர் , திரு மூலர் முதலியோர்களுக்கு அருளிச் 
செய்தார் . அவர்களுள் சனற்குமாரரால் உபதேசிக்கப்பட்டு 
வந்ததே மெய்கண்ட சந்தான தருமபுர ஆதீன குருபரம்பரை 
யாகுமென்பது பின்னர்க் கூறுமாற்றால் அறிக . சனற்குமாரர் 
பால் சத்தியஞானதரிசனிகளும் , அவர்பால் பரஞ்சோதிமாமுனி 
களும் உபதேசம் பெற்றனர் . 


பரஞ்சோதிமாமுனிகள். திருவெண்ணெய்நல்லூரில் 

அவ 
தரித்து மெய்யுணர்வின் முற்றுப்பேருடையராய்த் திகழ் 

கழ்ந்த 
ஸ்ரீ மெய்கண்டதேவருக்கு அருளிச்செய்ய , அவர்பால் திருத் 
துறையூர் சகலாகமபண்டிதராகிய அருணந்தி சிவாசாரியரும் , 
அவர்பால் மறைஞானசம்பந்த சிவாசாரியரும் , அவர்பால் உமாபதி 
சிவாசாரியரும் பரம்பரையாக ஞானோபதேசம் பெற்றுவந்தார்கள் . 


உமாபதி சிவாசாரியர் , ( பிரபஞ்சத்தைக் காண்டல் தகாது 
என்று மச்சின்மீது ஏறியிருந்தபடியால் ) மச்சுச் செட்டியார் 
என்னும் காரணப்பெயருடைய அருணமச்சிவாயருக்கு 


ருருவுக்கு உபதேசித்தமையால் இரௌ ரவமெனப் பெயர்பெற்றது . 


34 


தேசித்தருளினார் . உமாபதி சிவாசாரியரும் , மச்சுச்செட்டியாரும் , 
மறைஞானசம்பந்தரிடத்தில் உபதேசம் பெற்றவர்கள் என்று 
வழங்கப்பெறினும் ஆசார்யாபிஷேகம் பெற்றுப் பீடாதிபதி 
யாக ஒருவர் பின் ஒருவராக எழுந்தருளியிருந்து கயிலாய பரம் 

விளக்கவந்தமுறையில் உமாபதிசிவம் முன்னரும் 
மச்சுச் செட்டியார் பின்னருமாகவைத்துக் கணக்கிடப் 
படுகின்றார்கள் . 


பரையை 


மச்சுச்செட்டியார் பால் உபதேசம் பெற்றார் காழிக்கங்கை 
மெய்கண்டார் . இவர் காழிப்பதியில் அவதரித்துக் கங்கை 
கொண்டசோளேச்சரத்தில் எழுந்தருளியிருந்தமையால் காழிக் 
கங்கைமெய்கண்டார் என்னுந் திருப்பெயர்பெற்றார் . அவர்பால் 
உபதேசம்பெற்றார் காழிப்பதியில் தோன்றிய பழுதை 
கட்டிச் சிற்றம்பல நாடிகள் * இவரது பெயரிலிருந்து இவர் 
யாக்கையை வெறுத்துப் பழுதையைக் காலிற் கட்டியிருந்தார் 
எனத்தெரிகிறது . இவர் கௌரீமாயூரஞ் சார்ந்து பக்குவிக 
ளாகிய அறுபத்து மூன்று மாணாக்கர்களுக்கு ஞானோபதேசம் 
செய்துகொண்டிருந்தார் . இவர் சமாதியடைந்த இடம் சித்தர் 
காடு || எனவழங்கப்படுகிறது . இவரும் இவர் மாணவர்களும் 
இயற்றியுள்ள நூல்கள் சிற்றம்பலநாடிகள் சாத்திரக்கொத்து 
என்னும் பெயருடன் தொகுக்கப்பெற்றுள்ளன . அம்மாணவர் 
களுட் சிறந்தார் கச்சி ஞானப்பிரகாசர் + , பழுதைகட்டிச் சம்பந்த 
தேசிகர் , சிவபுரம் ஞானப்பிரகாச தேசிகர் , சிவபுரம் தத்துவப் 
பிரகாச தேசிகர் என்போர் . இந்நால்வருள் கச்சி ஞானப் 


இப்பெரியாரைத் தவிர சின்ன பழுதைகட்டி பெரிய பழுதைகட்டி என 
இருவர் இருந்தனர் என்றும் , அதில் ஒருவர் மதுரையில் இருந்து 
திருச்செந்தில் முருகன் அருள் பெற்றுத் திருச்செந்தூர் அகவல் ' ' 

என்னும் நூல் இயற்றினார் என்றுங் கூறுவர். 
|| இவ்வூர் மாயூரம் ஜங்ஷனுக்கு மேல் பால் கற்சாலையிலுள்ளது . 
+ காஞ்சியில் நாவினால் மழுவெடுத்த ஞானப்பிரகாசரென்று மற்றொருவர் 

இருந்தார் என்றும் , அவர் செங்குந்த பரம்பரையினருக்குக் குருவென்றும் 
கூறுவர் . 


35 


தில் 


பிரகாசர் காஞ்சி சென்று ' ஞானபீடாதிபதியாக எழுந்தருளி 
யிருந்தார் . மற்றைய மூவரும் ஒருவர் பின் ஒருவராக முறையே 
இருந்து வந்தனர் . சிவபுரம் தத்துவப் பிரகாச தேசிகரிடத் 

அருள் பெற்றார் பலர் . அவர்களுள் ஒருசாரார் 
திருவாரூர் அபிஷேகக் கட்டளை , அன்னதானக் கட்டளைகளைப் 
பரிபாலித்து வந்தார்கள் . மற்றொரு சாராருள் சிறப்புடையார் 
பழுதைகட்டி ( ச்செட்டித்தெரு ) ஞானப்பிரகாச தேசிகர் . இவர் 
திருவாரூர் இராஜாங்கக் கட்டளையைப் பரிபாலித்து வந்தார் . 
பழுதைகட்டிச் செட்டித் தெரு ஞானப்பிரகாச தேசிகர் 
பால் அருள்பெற்றார் சிதம்பரநாத 

மாசிலாமணி கமலை 
ஞானப்பிரகாச தேசிகர் . இப்பெரியார் குரு உபதேசம்பெற்ற 
தோடு ஆரூர் சித்தீச்சரத்தில் எழுந்தருளியிருக்கும் தட்சிணா 
மூர்த்தி சந்நிதானத்தில் அசரீரிவாக்கினால் ஞானப்பிரகாசர் 
என்ற திருநாமம் அநுக்கிரகிக்கப்பெற்றுச் சிவஞான நிட்டையி 
லிருந்து சிறப்புடன் விளங்கினார் . 


1 


ஞானப்பிரகாசரது மாணாக்கர்கள் பலருள் சிறப்புடையார் 
ஸ்ரீமத் குருஞானசம்பந்த தேசிக சுவாமிகள் . அவர்கள் தமது 
குருவாணைப்படி தருமபுரம் வந்து ஆதீன முதற்குரவராக 
எழுந்தருளியிருந்து ஆனந்தபரவச தேசிகர் , சச்சிதானந்த தேசிகர் , 
மாசிலாமணி தேசிகர் முதலாகிய பலசீடர்களுக்குச் சிவஞானோப 
தேசம் செய்துகொண்டிருந்தார் . இதனாலேயேதான் தருமை 
யாதீனக்குரவர்கள் திருக்கயிலாய பரம்பரை, நந்தி மரபு , 
மெய்கண்ட சந்தான குரவர்கள் எனப்போற்றப்படுகின்றார்கள் . 


ஸ்ரீமத் குருஞானசம்பந்த சுவாமிகள் 


பாண்டிவள நாட்டில் நீர்வளம் நிலவளம் மிக்க ஸ்ரீவில்லி 
புத்தூரில் சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்னர், சிறப் 
புற்ற கார்காத்த சைவ வேளாளர் குலத்திலே , சிவநேசச் 


இன்றும் அக்கட்டளை தருமபுர ஆதீன பரிபாலனத்துக் குட்பட்டிருக்கிறது . 


36 


FREEReaRARE 


AA 


-pே 
m 


23 


கம் 


திருக்கயிலாய பரம்பரைத் திருத் தருமபுா 

ஆதி பரமாசாரிய சுவாமிகள் 
ஸ்ரீ குருஞானசம்பந்தர் 


செல்வமிகுந்த சுப்பிரமணியபிள்ளை யென்பவர் செய்த சிவபூஜா 
புண்ணியபல மேலீட்டினால் அவர் மனைவியாராகிய கற்பிற் 
சிறந்த மீனாக்ஷியம்மையாரிடத்திலே , மங்கள சுப முகூர்த்தங் 
கள் நிறைந்த சோமவார தினத்திலே , திருவவதாரஞ் செய் 
தருளினர் . தாய்தந்தையர்கள் களிப்புற்று ஞானசம்பந்தன் 
எனுந் திருநாமமிட்டழைக்க , பதினாறாமாண்டுக்குள் தென்மொழி 
வடமொழிக ளிரண்டினும் மிக வல்லராய் , ஆகம சாஸ்திரங்க 
ளெல்லாம் ஓதியுணர்ந்து சிவஞானச் செல்வராய் விளங்கினர் . 


இவ்வாறிருந்துவருங் காலத்தில் ஒருநாள் ஞானசம்பந்த 
ருடைய தாய்தந்தையர்கள் , தங்களுடைய ஆத்மார்த்த மூர்த் 
தியாகிய சோமசுந்தரக்கடவுளைத் தரிசிக்க விரும்பி , மதுரைக் 
குப் புறப்படுங்காலையில் , தமது அருமைப் புதல்வராகிய ஞான 
சம்பந்தரையும் உடன்ழைத்துச்சென்று , ஸ்ரீசோமசுந்தரக் 
கடவுளையும் மீனாக்ஷியம்மையாரையும் தரிசித்துக்கொண்டு சில 
நாளங்கேயே தங்கியிருந்து பின்னர் தங்களூருக்குத் திரும்பு 
கையிற் றம்புதல்வராகிய ஞானசம்பந்தரையு மழைக்க , அவர் 
தாய்தந்தையர்களைப் பார்த்து , ' என் தாய்தந்தையர்க ளிவ்வா 
லயத்தின்கண்ணே யிருக்கையில் , அவர்களைவிட்டுப் பிரிந்து 
பொய்யா யழிந்தொழியும் உங்களுடன் வரேன் ' என்று பல 
சாஸ்திர வாயிலாகச் சமாதானஞ்சொல்ல , அவர்கள் ஒருவாறு 
மனம் தேர்ந்து மதுரையிலேயே இருக்குமாறு அவரை விட்டுப் 
போயினர் . 


பின்பு ஞானசம்பந்தர் பொற்றாமரைத் தடாகத்தில் நீராடி 
நித்திய கர்மங்களை முடித்துக்கொண்டு சோமசுந்தரக்கடவுளையும் 
மீனாக்ஷியம்மையாரையும் தரிசித்து வணங்கித் துதித்துப் பலநாள் 
வசித்துவருகையில் , ஒருநாள் பொற்றாமரைத் தடாகக்கரையிற் 
சில சிவனடியார்கள் - சிவபூஜைசெய்து ஆனந்தக் கண்ணீர் 
பெருகத் தோத்திரஞ் செய்தலைக் கண்ணுற்றார் . தாமும் அவ் 
வாறு சிவபூசை செய்தானந்தமுற விரும்பிச் சோமசுந்தரக் 
கடவுள் முன்னிலையிற்சென்று நின்று பிரார்த்தித்துத் தம் 


37 


மிருக்கை சேர்ந்து அன்றிரவில் நித்திரைசெய்ய , சோமசுந்தரக் 
கடவுள் ' கனவின்கண் எழுந்தருளி ' ஞானசம்பந்தா ! நாம் சிவ 
லிங்க ரூபமாகப் பொற்றாமரைத் தடாகத்தின் ஈசான மூலையில் 
கங்கைக்குள் ளிருக்கின்றோம் . காலையில் அங்குச்சென்று மூழ்கி 
எடுத்து உன்விருப்பப்படி பூசிப்பாயாக !.' என்று கட்டளையிட்டு 
மறைந் தருளினர் . ஞானசம்பந்தர் திடுக்கிட்டெழுந் ததிசயமுற்று 
ஆனந்தக் கூத்தாடித் தோத்தரித்தவண்ணமே , அதிகாலையில் 
பொற்றாமரைத் தீர்த்தத்திற்குச்சென்று நீரில் மூழ்கிப் 
பார்க்குங்கால் , பெட்டகக்கோயிலொடுந் 

தன து 

கையில் 
வந்தெழுந்தருளிய சிவலிங்கத்தையெடுத்து ஆனந்தக் கூத்தாடிக் 
கொண்டு சந்நிதானத்திற் சென்று , சோமசுந்தரக் கடவுளைத் 
தரிசித்து வணங்கி , 


“ கண்ணுக் கினிய பொருளாகி யேயென் கரத்தில்வந்தாய் 
விண்ணும் பரவிடு மற்புத மேயென்ன விஞ்சையிதான் 
மண்ணும் புகழ்ந்திட வென்னையும் பூரண வாரியுள்ளே 
நண்ணும் படிசெய் மதுரா புரிச்சொக்க நாயகனே ” 


" அடியேன் 


இனி 


என்னும் சொக்கநாதக் கலித்துறையைப்பாடி , 
விரும்பிய வண்ணம் அருள் செய்தீர்;; 

இச்சிவலிங் 
கத்தைப் பூசித்துய்தற்கேதுவாகிய சிவஞானோபதேசஞ் செய் 
தருளும் ஞானாசாரியரையும் அனுக்கிரகித் தருளல்வேண்டும் ” 
என்று பிரார்த்தித்து விடைபெற்றுக்கொண்டு தம்மிருக்கையிற் 
சேர்ந்து நித்திரை செய்தார் . சோமசுந்தரக்கடவுள் முன்போல் 
கனவில் எழுந்தருளி ' ' ஞானசம்பந்தா ! திருவாரூரின்கண் சென்று 
நமதுபதேச பரம்பரையில் வந்த ஞானப்பிரகாச தேசிகனிடத்தில் 
ஞானோபதேசம்பெற்று நம்மைப்பூசித்து வருவாயாக ! '' என்று 
கட்டளையிட்டருளி, அவ்வாறே திருவாரூரில் ஞானப்பிரகாச 
தேசிகர் கனவிலும் எழுந்தருளி, ' ஞானப்பிரகாசனே ! சோம 
வாரத்தன்று உன்னிடம் வருகிற நமது ஞானசம்பந்தனுக்கு 
விதிப்படி சிவஞானோபதேசஞ் செய்து , சிவலிங்க பூசையும் எழுந் 
தருளப்பண்ணிவைப்பாயாக !' என்று கட்டளையிட்டு மறைந் 
தருளினார் . 


38 


ஞானப்பிரகாச தேசிகர் சோமசுந்தரக்கடவுள் தம்மேற் 
கருணை கூர்ந்து கனவில் எழுந்தருளி கட்டளையிட்டருளியவாறு 
சோமவார தினத்தில் காலையிலெழுந்து கமலாலயத்தில் ஸ்நானஞ் 
செய்து நித்திய கர்மானுஷ்டான சிவபூஜாதிகளை முடித்துக் 
கொண்டு , சிவாலயத்திற்சென்று , தியாகராஜப் பெருமானைத் 
தரிசித்துத் சித்தீச்சரத்திலுள்ள தமது உபாசனாமூர்த்தியாகிய 
ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி பகவான் சந்நிதானத்தில் கிழக்கு முகமாய் 
வீற்றிருந்து , ஞானசம்பந்தர் வரவை எதிர்பார்த்துக்கொண்டிருந் 

இவர் இவ்வாறிருக்க , 


தனர் . 


மதுரைமாநகரத்தில் ஞானசம்பந்தர் தமக்குக் கனவின் 
கண் சோமசுந்தரக்கடவுள் கட்டளை யிட்டருளியதைக் கேட்டுத் 
திடுக்கென நித்திரைவிட்டெழுந்து மெய்சிலிர்த்து , 

ஆனந்தக் 
கண்ணீர்பொழியத் தோத்தரித்து வணங்கி , அதிகாலையிலெழுந்து 
சிவாலயத்திற்குச்சென்று , பொற்றாமரைத் தடாகத்தில் மூழ்கி , 

கர்மானுஷ்டானங்களெல்லாம் முடித்துக்கொண்டு , 
சோமசுந்தரக்கடவுளையும் மீனாக்ஷியம்யைாரையும் தரிசித்து 
வணங்கி விடைபெற்று அங்கு நின்றும் புறப்பட்டு, இடையி 
லுள்ள - திருவானைக்கா முதலிய தலங்களையும் தரிசித்துக் 
கொண்டு குறிப்பிட்ட சோமவாரத்தன்று திருவாரூரை யடைந் 
தார் . கமலாலய தீர்த்தத்தில் மூழ்கி நித்திய கர்மானுஷ்டானங் 
களை முடித்துக்கொண்டு , சிவாலயத்திற் சென்று வணங்கிக் 
குருநாதன் தரிசனம் எப்போது கிடைக்குமோவென்று கவலை 
யுற்றவராய் வலம் வருகையில் சித்தீச்சரத்தின்கண் தக்ஷிணா 
மூர்த்திசந்நிதானத்தில் கிழக்குமுகமாய்ப் பெருங்கருணையோடும் 

விருணீக்கியருளும் ஞானபானுவேயென வீற்றிரா 
நின்ற குருமூர்த்தியாகிய ஞானப்பிரகாச தேசிகரைக் கண்ட 
வுடன் தனக்குக்கனவில் உணர்த்தியருளப்பட்ட ஞானகுரவ 
ரிவரேயெனத் தெளிந்து காந்தங்கண்ட இரும்பேபோல் விரைவிற் 
சென்று திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார் . 


ஈனமல 


அப்போது ஞானப்பிரகாச தேசிகர் மிகுந்த பேரன்போடு 
ஞானசம்பந்தரை இருகரங்களாலும் எடுத்து '' ஞானசம்பந்தா! 


39 


அஞ்சாதே ” என்று அபயங்கொடுத்து , சந்நிதானத்தில் வடக்கு 
முகமாயுட்காரவைத்துத் திருவருணோக்கத்தால் ஞான தீக்கை 
செய்து , சிரமேற் றிருவடிக் கமலஞ்சூட்டி , சிவஞானோபதேசஞ் 
செய்து , சொக்கலிங்கபூஜையும் எழுந்தருளப்பண்ணிக் கொடுத் 
தருளினர் . அச் சொக்கலிங்கத்தினை ஞான பூஜா விதிப்படிப் 
பூசித்து , சொக்கநாத வெண்பா என்னும் பாமாலைசூட்டித் தம் 
குருநாதனாகிய ஞானப்பிரகாச தேசிகரை " ஞானப்பிரகாச 
மாலை ' ' என்னும் தோத்திரப் பிரபந்தத்தால் துதித்துத் திருவடி 
களில் வீழ்ந்து வணங்கி நின்றனர் . 


இவ்வாறு திருவாரூரில் ஞானசம்பந்தர் குருக்ஷேத்திர 
வாசஞ்செய்துகொண்டு குருபணிவிடையை இயற்றிக்கொண்டு 
வருநாளில் , ஒரு நாள் பலசீடர்கள் சூழக் குருமூர்த்தியோடு 
கோயிலுக்குப்போய் அர்த்தயாம தரிசனஞ் செய்துகொண்டு 
திரும்புகையிற் கைவிளக்குப் பணிவிடைக்காரன் தூங்கிவிட்டமை 
தெரிந்து ஞானசம்பந்தர் தாமே சென்று கைவிளக்கையெடுத்துக் 
கொண்டு , இன்று இப்பணி தமக்குக் கிடைத்ததே என்று பெரு 
மகிழ்ச்சியுடன் குருநாதனுக்கு முன்சென்றார் . மடத்திற்குள் 
புகுமுன் ஞானப்பிரகாச தேசிகர் ஞானசம்பந்தரை ‘நிற்க ' 
வெனப் பணித்துத் தாம் உட்சென்று நித்திரைசெய்தருளினர் . 


ஞானசம்பந்தரும் குரு மூர்த்தியின் கட்டளைப்படி கை 
விளக்கைப் பிடித்தவண்ணமே தமக்குபதேசித்தருளிய சிவ 
ஞானோபதேச நிலையிலேயே விடியும் வரையும் நின்றருளினார் . 
அன்றிரவு பெருமழைபெய்தும் திருவருளினால் அவர் திருமேனியில் 
படாது ஒருகஜதூரம் வரையும் சுற்றிலும் கோடுகட்டின் துபோல் 
கீழ்ப்பூமியிலும் சலம்புகாமல் நின்றது . அவ்வாறிருந்ததை 
விடியற்காலத்தில் சாணந்தெளிக்கவந்த குருபத்தினி கண்டு 
மனம் அதிசயித்து உள்ளே திரும்பியோடி ஞானப்பிரகாச 
தேசிகருக்குத் தெரிவிக்க , அவர் உடனே திடுக்கிட்டெழுந்து 
ஓடிவந்து பார்த்துத் திருவருளின் மகிமையைச் 

சிந்தித்து , 
ஆனந்தக்கண்ணீர்சோர , சமீபத்திற்சென்று தமது இருகரங் 


40 


* 


ASAN 


111111 


ஆதீன மடாலயம் முன்பார்வை . 


களாலும் ஞானசம்பந்த தேசிகரை யிறுகப் புல்லிக்கொண்டு 
" அப்பனே ! நீர் நாமும் வணங்குங் குருராயராகிவிட்டீர் ' ' எனத் 
திருவாய்மலர்ந்து , " இனி நீர் உமது விருப்பின்படி வேண்டிய 
விடத்திற் சென்றிருந்துகொண்டு, உம்மை வந்தடைந்த பக்குவர் 
களுக்குச் சிவஞானோபதேசஞ்செய்து , சமயபரிபாலனம் நடாத்தி 
வருவீராக ” எனக் கட்டளையிட்டருளினார் . அதனைக்கேட்ட 
குருஞானசம்பந்தர் 

மனம்பதைத்து " அடியே னெவ்வாறு 
தேவரீரைவிட்டுப் பிரிந்திருப்பேன் '' என்று பலவாறு விண்ணப் 
பித்து நின்று அடியேனுக்குச் சுதந்திர முண்டோ ? '' எனும் 
கருத்தினை உட்கொண்ட , 


கனக்கும் பொதிக்கு மெருதுக்குந் தன்னிச்சை கண்டதுண்டோ 
வெனக்கு முடற்கு மெனதிச்சை யோவிணங் கார்புரத்தைச் 
சினக்குங் கமலையுண் ஞானப்ர காச சிதம்பரவின் 
றுனக்கிச்சை யெப்படி யப்படி யாக வுரைத்தருளே 


என்னுங் கட்டளைக்கலித்துறையால் தம்முடைய கருத்தைத் 
தெரிவித்துக் கொண்டனர் . அதைக்கேட்டருளிய ஞானப்பிரகாச 
தேசிகர் உளங்கனிந்து ஞானசம்பந்தரே ! நமதூருக்கு வடக்கே 
இரண்டு யோசனை தூரத்துக் கப்பாலுள்ள மாயூரத்துக்குக் 
கிழக்குத் திக்கில் ஒரு குரோசத்துக்குள் , எமதருமனால் பூசிக்கப் 
பெற்றதும் , அகஸ்திய முனிவர் முதலிய மகான்களால் பூசித்து 
வழிபடப்பெற்றதுமான வில்வாரண்யமாகிய தருமபுரத்தைச் 
சென்றடைந்து பக்குவிகளுக்கு ஞானோபதேசஞ்செய்து சைவ 
சித்தாந்த சமய பரிபாலன பீடாதிபதியாய் வாழ்வீர்' என்று 
ஆணை தந்தருளினர் . 


அவ்வண்ணமே, குருஞானசம்பந்தரும் திருவாரூரை அரிதி 
னீங்கி , ஸ்ரீவாஞ்சியம் முதலிய தலங்களைத் தரிசித்துக்கொண்டு, 
தருமபுரத்தை யடைந்து , அங்குள்ள ஸ்ரீ தருமபுரீசுவரரையும் 
அபயாம்பிகையையும் தரிசித்து வணங்கினர் . அக்கோயிலின் 
மேற்புறத்துள்ள கூவிளந்தோப்பில் ஓராசிரமம் அமைத்து 


த . ஆ. 6 


41 


அதில் வசித்துவந்தனர் . அங்கு சொக்கநாதப் பெருமானை 
எழுந்தருளுவித்துப் பூசித்தும் , தம்மையடைந்த பக்குவர் 
களுக்கு ஞானதீக்கை புரிந்து ஞானோபதேசஞ் செய்தும் , பற்பல 
அற்புதங்களால் திருவருளைவிளக்கிக் கொண்டும் எழுந்தருளி 
யிருந்தனர் . சிவபோகசாரம் , முத்தி நிச்சயம் , திரிபதார்த்தரூபாதி 
தசகாரிய அகவல் , சோடசகலாப் பிராசாத ஷட்கம் முதலிய 
அனுபவ நூல்களாகிய ஞானசாத்திரங்களையும் அநேக தோத்திர 
நூல்களையுஞ் செய்தருளினர் . 


அகஸ்தியருடைய மாணாக்கர்களாகிய 

முனீந்திரர்கள் 
ஆங்குள்ள ஸ்ரீ தருமபுரீசுவரருக்கு நித்திய நைமித்திய முதலிய 
வைகளை நடாத்திக்கொண்டிருந்தனர் . ஞானசம்பந்த தேசிகரது 
அருட்குணங்களைக்கண்டு பேரானந்த முற்றவர்களாய்த் தங்க 
ளுடைய ஆசிரமங்களையும் சிவாலயத்தையும் அவரிடம் ஒப்புவித் 

. அவைகளைப் பரிபாலித்துவர. இரசவாத முதலிய பல 
சித்திகளையும் உபதேசித்து , “ எங்களைப்போலவே இவைகளை 
நீரும் , உமக்குப் பின் வரும் சந்ததியாரும் பரம்பரையாய்ப் 
பரிபாலித்து வருவீர்களாக '' என்று ஆசீர்வதித்துத் தங்களுடைய 
இருப்பிடஞ் சார்ந்தனர் . 


தனர். 


அவ்வாறே , ஞானசம்பந்த தேசிகர் சிவாலயத்தையும் , 
சிவனடியார்களாகிய திருக்கூட்டங்களையும் தமது பெருங்கருணை 
யினாற் பாதுகாத்துச் சிவாலயத்திருப்பணி , மகோற்சவம் முதலிய 
வைகளை நடாத்திக்கொண்டு வந்தார்கள் . ஓர்சமயம் சிதம்பர 
தரிசனத்திற்கு எழுந்தருளி, ஆயிரக்கால் மண்டபத்தில் இரவு 
பகலாய் ஆனந்த நிட்டையுற் றிருந்தனர் ; ஒரு நாள் நடராசப் 
பெருமானருளால் சிவகாமியம்மையார் நடுயாமத்தில் 
தமது 
பள்ளியறையில் வைத்துள்ள வெள்ளிக்கிண்ணத்துள்ள பாயசத் 
தையும் , பொற்கிண்ணத்துள்ள திருவமுதத்தையும் , கங்கை 
நீரையும் எடுத்துவந்து கொடுத்தருளினர் , இக்குருமூர்த்திகள் 
ஞானநோக்கால் புலியும் பசுவும் தம்முள் பகைமை நீங்கி , ஒரே 


42 


+ TAM.IOPE 


19. (IFC. 194 


ஸ்ரீ ஞானபுரீசுவர சுவாமி கோயில் உள்தோற்றம் 


பரசலூர் ஸ்ரீ வீரட்டேசுவர சுவாமி கோயில் உள்தோற்றம் 


குளத்தில் நீர் பருகி , ஒரே பொழிலில் மகிழ்ந்து விளையாடும்படிச் 
செய்தருளினர் . இவ்வாறு ஞானவரசு நடாத்திய குருமூர்த்திகள் 
ஸ்ரீ தருமபுரீசுவரர் ஆலயத்துக்கு மேற்கே திருக்கோயில்கட்டிச் 
சிவலிங்கப்பிரதிட்டை செய்தனர் . தமக்குச் சமீபத்தில் பரி 
பூரண தசை வருதலைத் திருவருளுணர்த்த வுணர்ந்து 
சிவலிங்கப் பெருமான் திருவடி நிழலிற் சமாதிகூடத் திருவுளங் 
கொண்டு , தமதடியார்களில் 

ஆனந்தபரவசருக்கு ஞானோப 
தேசஞ்செய்து , தமது பீடாதிபத்தியத்தையும் சொக்கலிங்க 
பூசையையும் கொடுத்தருளி, “ நீர் நமது பீடத்திலிருந்துகொண்டு 
ஞானோபதேசஞ் செய்து , சொக்கநாதரைப் பூசித்து , சிவாலயத் 
தையும் சைவ சமயத்தையும் பரிபாலித்து வருவீராக ' ' எனக் 
கட்டளையிட்டருளிச் சிவசமாதியெய்தினர் . 


2. ஸ்ரீ - ல - ஸ்ரீ ஆனந்தபரவச தேசிகர் 


ஆனந்தபரவசர் அதிதீவிர பக்குவரானபடியால் குருவருள் 
ஒன்றையே நாடிநின்றார் . அது கிடைத்ததும் சிவஞான மேலீட்டி 
னால் ஆனந்தக்கண்ணீர்பொழியத் தம் குருவின் சமாதி முன் 
னிலையில் வீழ்ந்து வணங்கினர் . அதன் மேற்புறத்திற் சென்று , 

குருமூர்த்தியின் திருக்கோயிற் சிகரத்தைத் தரிசித்த 
வண்ணம் கிழக்கு முகமாயிருந்து , சமாதிகூடி , சிவானந்தாத்வைத 
முத்திநிலையெய்தினார் . 


தம் 


புலப்பட வரையப் 


குருமூர்த்திகளது திருவுருவப்படத்தில் இவ்வுண்மை 
பெற்றிருப்பதைக் காணலாம் . 


“ புலியுமோ சாவு நட்பொடு வாவி புகுந்து நீ ருண்டுட னடந்து 
நலிவிலா வகையி லோர்பொழிற் சேக்கை நயந்துவாழ்ந் திருந்தன கண்ட 
வலியவ ரன்று முதலும் சார வகையினி னிற்கவே செய்தாய் 


என்ற பாடலும் இதனை வலியுறுத்தும் . 


43 


3. ஸ்ரீ - ல - ஸ்ரீ சச்சிதானந்த தேசிகர் 


ஆனந்தபரவச தேசிகர் முத்திநிலையெய்தியதை உணர்ந்த 
திருக்கூட்டத்து அடியார்கள் யாவரும் 'பிறவித்தாபம் போக்கும் 
குருமூர்த்தியின் திருவடி நீழலை யிழந்தோமே ' என்று கவலை 
யுற்றார்கள் . சமாதிகூடியிருந்த குருஞானசம்பந்த சுவாமிகளது 
சந்நிதானத்தை யடைந்தார்கள் . ' சுவாமிகள் மீளவும் எழுந்தருளி 
வந்து , பரம்பரைச் சம்பிரதாயத்தையும் , அடியேங்களையும் காத் 
தருளவேண்டும் ' என்று பிரார்த்தித்தனர் . ஞானதேசிகர் திருவரு 
ளால் உணர்ந்து , மீளவுஞ் சமாதியினின்று எழுந்தருளித் தம் 
அடியார்களில் ஒருவராகிய சச்சிதானந்தருக்குத் திருவடி சூட்டி 
ஞானாபிஷேகஞ் செய்து , சொக்கநாத பூசையையும் கொடுத்தருளி 
னர் . அவ்வாறு செய்தும் அவருக்கு ஞானசமாதி கூடிவராமை 
யால் குருஞானசம்பந்தர் திருவருணோக்கஞ் செய்து , 


தானந்த மாதிநடு வில்லா தோங்கும் 

சச்சிதா னந்தமயந் தானே யாய 
ஆனந்த பரவசனைக் கண்டுங் கண்டு 

மந்தந்தோ பரகதியை யறிந்தீ ரில்லை 
மானந்தான் வடி.வாகி நிற்ற லாலோ 

மலமாயை கன்மமிவை மடியா தாலோ 
ஞானந்தா னுமதுளத்தி லுதியா தாலோ 

நாமறியோ முமதுமய னவிற்று வீரே 


என்ற 


பீடாதி 


திருவருட்பாடலைத் திருவாய்மலர்ந்தருளலும் , 
நிலையினை யெய்தினர் ; அஃதுணர்ந்து மகிழ் ந் தருளிய 
ஸ்ரீமத் குருஞானசம்பந்த தேசிகர் 'இனி, நீர் நமது 
பதியாய் வீற்றிருந்து கொண்டு , சொக்கலிங்கப் பெருமானைப் 
பூசித்து, பக்குவிகளுக்குச் சிவஞானோபதேசஞ்செய்து வருவீராக ' 
என்று கட்டளையிட்டருளி, வைகாசித்திங்கள் அமரபக்க சப்தமி 
தினத்திலே சிவசமாதி கூடினார்கள் . 


சச்சிதானந்த தேசிகரும் குருவாணைப்படிச் சிலநாள் சமய 
பரிபாலனஞ் செய்திருந்து , தமது அடியார்களுள் ஒருவராகிய 


44 


மாசிலாமணிதேசிகருக்கு ஞானோபதேசம் செய்தருளி, முத்திநிலை 
எய்தினார்கள் . 


4. ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் 


சச்சிதானந்த தேசிகர்பால் அருளுபதேசம்பெற்ற மாசிலா 
மணி தேசிகர் ஞானபீடத்திலெழுந்தருளி அருட் செங்கோல் 
செலுத்தி வருங்கால் ஒருநாள் அடியார்கள் செய்த பாதபூசை 
மலர்கள் திருமுறையேடுகளின்மீது இருப்பக்காட்டி யருளினார்கள் . 
தமது தவவலிமையினால் ' தம் தாயாருக்கு அத்வாசோதித்து 
முத்தியினை அளித்தருளினார்கள் . அரவம் தீண்டியிறந்த ஒருவனை 
உயிர்ப்பித்தருளினார்கள் . 


இவ்வாறு பற்பல அற்புதங்கள் நிகழ்த்தித் தம் அடியார்களுக் 
குக் குருபக்தி சிவபக்திகளைப்பெருக்கி வந்தார்கள் . செந்தில் 
ஆண்டவன் அருள்பெற்ற ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகளுக்கு ஞான 
தீக்கை செய்து , காசிசென்று சுத்தாத்வைத சித்தாந்தசைவ 
சமயஸ்தாபனம் செய்துவருமாறு பணித்து ஆட்கொண்டருளி 
னார்கள் . முத்தி நிச்சயப்பேருரை , ஞானாவரணவிளக்கம் முதலிய 
வைகளை அருளிச்செய்த வெள்ளியம்பலவாணமுனிவருக்குச் சமய , 
விசேட தீக்கைகள் செய்து சைவ சந்நியாசமும் கொடுத்தருளி 
னார்கள் . பின்னர் ஞானசம்பந்த தேசிகருக்கு ஞானோபதேசம் 
செய்தருளி ஞானபீடத்திருத்திச் சுத்தாத்வைத சைவசித்தாந்த 
முத்தியை அடைந்தனர். 


5. ஸ்ரீ - ல - ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிகர் 


ஞானசம்பந்த தேசிகர் ஞானபீடத்தில் எழுந்தருளியிருந்து 
அருளாட்சி நடாத்தும் நாளையில் மேற்கூறிய வெள்ளியம்பல 
வாணத்தம்பிரான் சுவாமிகளுக்கு ஞானதீக்கை செய்தருளினார் 
கள் . பின்னொருநாள் தக்ஷிணயாத்திரை செய்யவிரும்பி , பல தலங் 
களையும் தரிசித்துக் கொண்டு திருக்குற்றால மலையி லெழுந்தருளி 


45 


யிருக்குங் காலத்தில் அங்கு ஆற்றில் பிரவாகம் ஏற்பட்டு 
அதனால் மக்களுக்குத் துன்பம் உண்டாயிற்று . மக்கள் யாவரும் 
ஒருங்குகூடி குருநாதரிடம் தமக்குற்ற இடுக்கணை விண்ணப் 
பித்தார்கள் . அவர்கள் திருவருளால் ஜலப்பிரவாகங் குறைந்தது . 
மக்கள் துன்பம் நீங்கி இன்பக்கடலுள் மூழ்கினார்கள் . இவ்வாறு 
திருவருட்டன்மையைப் பல்லாற்றானும் விளக்கிக் கொண்டிருந்து 
திருஞானசம்பந்த தேசிகருக்கு ஞானாபிஷேகம் செய்து தமது 
பீடாதிபத்தியத்தைக் கொடுத்தருளி முத்திநிலை எய்தினார்கள் . 


6. ஸ்ரீ - ல - ஸ்ரீ திருஞானசம்பந்த தேசிகர் 


நிட்டைகூடி 


இக்குருமூர்த்திகள் காலத்தில் பதினாறொடுக்கம் | என்பது 
மிகச்சிறப்பாக விளங்கியது . அதில் பல அடியார்களும் இரவு 
பகலின்றி 

யிருந்ததாகவும் , அவர்களுக்குப் 
பூசைக்கு வேண்டுவனவும் , உணவும் அவ்வப்போது அதற்கென 
ஏற்பட்ட ஒரு சிறு வாயில்வழியாக அளிக்கப்பட்டன வென்றும் 
தெரிகிறது . 


முப்பொருள் தெரிந்த முனிவராகிய சம்பந்த சரணாலயரும் 
இந்த , ஞானதேசிகர்பால் உபதேசம்பெற்று ஒப்புயர்வற்ற 
புலவர் திலகமாய் விளங்கினர் . 


இவர்கள் , அடியார்களுடைய வேண்டுகோட்படி தக்ஷிண 
யாத்திரை செய்யப்புறப்பட்டார்கள் . வழியிற் பல தலங்களையும் 
வணங்கித் திருநெல்வேலிச் சிந்துபூந்துறை மடத்திற் றங்கி 
னார்கள் . அவ்வூரில் அறச்சாலைமடம் என்ற ஒன்று இருந்தது . 
அதற்கதிபராக ஒருபுலவர் இருந்தார் . அவர் நிரம்பக் கற்றவர் . 
சிதம்பரம் குகைமடத்தைச் சார்ந்தவர் . அப்போது அந்தக் 
குகைமடத்து அதிபராக இருந்தவர் ஞானப்பிரகாசர் என்பர் . 


+ பதினாறு கலைகளையும் அடக்கி இருந்து யோகம் செய்யுமிடம் . இன்றும் அது 

ஸ்ரீ சொக்கலிங்கப்பெருமான் திருத்தளியின் திருச்சுற்றில் அமைந்துளது . 


46 


அவர் ஆன்மானந்தவாதி . அவரிடம் புலவர் உபதேசங்கேட்டார் . 
அதனால் மனவமைதி பெறவில்லை. 

தருமையாதீன முதற் 
குரவராகிய ஞானசம்பந்த தேசிகசுவாமிகள் அருளிச்செய்த 
முத்திநிச்சயத்திற்கு ஒரு மறுப்புரையும் எழுதினார் . 

என்ன 
எழுதியும் மனவமைதியின்மையால் அலைந்தனர் . புண்ணியப் 
பயனாகச் சிந்துபூந்துறையில் இந்த குருமூர்த்திகளைச் சந்தித் 
தார்கள் . காட்சியே மனவமைதியளித்தது ; மகிழ்ந்தார் ; திருவடி 
களில் நமஸ்கரித்து ஞானோபதேசங் கேட்டார் . குருநாதர் 
அப்புலவருக்குத் தமிழாகரர் எனத் தீக்ஷாநாமம் சூட்டி ஆட் 
கொண்டருளினார்கள் . 


சின்னாள் தங்கியிருந்து திருக்குற்றாலமலை வழிபாட்டிற்கு 
எழுந்தருளுகின்றவர்கள் வழியில் வேள்விமலையை யடைந்தார் 
கள் . அங்கு முருகன் வழிபாட்டிற்குச் சென்றார்கள் . வணங்கும் 
போது வள்ளியம்மையின் திருவுரு இலக்காக வில்லை . ஆதலால் 
' இங்கு வள்ளித்தாய் இல்லையோ' என்று கூறினார்கள் . ' ' தாய் 
இதோ இருக்கிறேன் " என்று திருமேனி வளைந்து காட்சி 
வழங்கினார் . இந்நிகழ்ச்சியை விளக்கும் சான்றுகள் . ' ' எழில் 
வேள்வி மலையிலோ ரம்மை யெங்கேயென் றியம்பியே திருமு 
னிற்குஞ், சம்பந்தனுக் கருள்செயென்று வள்ளிக் கருள்செய் 
சைவ நாயகன் ' ' என்ற க்ஷேத்திரக்கோவைப் பிள்ளைத்தமிழ்ப் 
பாடற்பகுதி ஒன்று . “ வள்ளியம்மை யில்லையோ வென்ன வவள் 
சிரத்தை நீட்டி , வையம் அறிந்திட விருக்கின்றேன் என்ற 
மொழிகேட்டு மகிழ்ந்து நின்ற , துய்யவனாந் தருமை வரு திரு 
ஞானசம்பந்தன் ' ' என்ற தனிப்பாடற்பகுதி மற்றொன்று . 
இங்ஙனம் வணங்கிப்பரவசமுற்ற குருமூர்த்திகள் திருக்குற்றால 
மலையை யடைந்தார்கள் , 


பின்னர் , திருவம்பல தேசிகரிடத்தில் தமது ஞானபீடத்தை 
ஒப்புவித்து ' நமது பரம்பரையை வளர்த்துவருவாய்' எனக் 
கட்டளையிட்டருளி முத்திநிலை எய்தினர் . 


7. ஸ்ரீ - ல - ஸ்ரீ திருவம்பல தேசிகர் 


க் 


திருஞானசம்பந்ததேசிகர்பால் அருளுபதேசம் பெற்ற 
திருவம்பல தேசிகர் அருட்செங்கோல் நடாத்து நாளில் மூவலூர் 
சுப்பராயச் செட்டியாரென்பார் காலஞ்சென்ற தனது தாயாரு 
குச் செய்யவேண்டிய இறுதிச் சடங்குகளைச் செய்துமுடித்து இக் 
குருமூர்த்திகள் பால் வந்து வணங்கித் " தாயினை வீடு பெறுவித்தல் 
புதல்வரது கடனாதலின் அதற்குத் தேவரீர் அருள்பாலித்தல் 
வேண்டும் ' ' என்று விண்ணப்பித்தார் . குருமூர்த்திகள் ஞான் 
நோக்கினால் அவ்வான்மா செட்டியாரது மனைவியின் கருப்பத்தி 
லுற்றிருப்பதையறிந்து , “ உமக்கு மகவு வேண்டுமோ ? தாய் 
வீடு பெறுதல் வேண்டுமோ ? " என்று வினாவ , செட்டியார் 

வேண்டுவது 

தாய் வீடு பெறுதலே '' 
என்று தெரிவித்தனர் . குருமூர்த்திகளும் அவ்வாறே செய்வோ ' * 
மெனத் திருவுளம்பற்றித், திருமஞ்சன முடித்துக்கொண்டு 
ஸ்ரீ சொக்கலிங்கப் பெருமானைப் பூசித்து அவ்வான்மாவைக் 
கொணர்ந்து தீக்ஷை செய்து வீடுபேறடைவித் தருளினர் . 


அடியேன் 


முதலில் 


பின்னொருநாள் , தஞ்சை யரசன் கடலாட விரும்பிச் 
சேனைகள் 

சூழ , காவிரிப்பூம்பட்டினம் நோக்கிச் சென்றான் . 
செல்பவன் தருமபுரம் அணுகினான். ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் 
அர்த்தயாம பூஜை நடந்தது . மணியோசை காதிற்பட்டது . ஊர்தி 
விட்டிழிந்து மனத்தினால் வணங்கிப் பின்னர் ஊர்தியிலேறிச் 
செல்லலாயினன் . அப்போது உடனிருந்தசிலர் “ சூத்திர சமா 
தியைத் தாங்கள் வணங்கியதால் பாவத்திற்குள்ளானீர்கள் . 
ஆதலால் பிராயச்சித்தம் செய்துகோடல் வேண்டும் . அதுவு 
மன்றி , மற்றையோரும் இக்குற்றத்திற்கு ஆளாகாதவாறு இவ் 
வாலயத்தை பிடித்து விடுதலே நலம் " எனக்கூறினர் . அரசனுக் 
கும் ஞானதேசிகர் திருவருள் பெறுங்காலம் சமீபித்தபடியால் ஏவ 
லாளரைக்கூவி ஆலயத்தை இடிக்கும்படி உத்தரவிட்டு அப்பாற் 
சென்றனன் . ஏவலாளர்களும் ஆலயத்தை இடிக்கத் தொடங்கி 
னார்கள் . அதுகண்ட அடியார்குழாங்கள் விரைந்து ஓடிக் குரு 
மூர்த்திகளிடம் தெரிவிக்க , குருமூர்த்திகள் , 


48 


" ஈசன் பலகீன னென்றக்கா லாலயத்தின் 
மோசம் வந்ததென்று மொழியலா - மீசனே 
யாக்குவது மாக்கி யழிப்பதுவுந் தானானால் 
நோக்குவதென் யாம்பிறரை நொந்து '' 


என்று அடியார்களுக்கு ஆறுதல் கூறியருளினர் . எம்பெருமானும் 
தமது கூத்தொலியினைக் கேட்பித்துத் திருவருள் பாலித்தனர் . 


அவ்வொலியினைக்கேட்ட குருமூர்த்திகள் இறைவன் தி 
வருளை வியந்து சந்நிதானத்தில் நின்று , 


“ தேசஞ் சிவாலயங்கள் சேர வலையவொரு 
மோசம்வந்த தையோ முதல்வனே - தேசத்து 
மன்னைவெறுப் பேனோ வருவினையை யூட்டுவிக்கும் 
உன்னைவெறுப் பேனோ வுரை ” 


என விண்ணப்பித்துப் பஞ்சாக்கரத்தைச் செபிக்க , இருப்புக் 
கோல்படு மிடந்தோறும் உதிரம் பெருக அரசன் ஏவலாளர்கள் 
மூர்ச்சையுற்று வீழ்ந்தனர் . நகரெல்லையைக் கடந்துசென்ற 
அரசனுக்கோ கண்ணொளி மழுங்கிற்று . உடனே அரசன் 
ஆலயத்தை இடிக்கும்படிக் கேட்டுக்கொண்டவர்களை நோக்க 
அவர்களும் ஊமையராய்த் திகைத்து நின்றார்கள் . அப்பொழுது 
அரசன் தனது குற்றத்தையுணர்ந்து மீண்டும் தருமபுரமடைந்து 
தன் ஏவலாளர்களின் 

நிலைமையைத் தெரிந்துகொண்டு மடா 
லயத்தினுட் சென்று குருமூர்த்திகளின் திருவடிகளில் விழுந்து ,, 
' பிழை பொறுத்தருள வேண்டும் ' எனப் பிரார்த்தித்தான் . 


குருமூர்த்திகளும் இறைவன் அருள் புரிவான் எனத்திருவுளம் 
பற்றி அரசனுடன் ஆலயத்திற்கு எழுந்தருளினார்கள் . 

ஆலயத் 
தை யடைந்த அரசன் “ இறைவனைத் தரிசித்தற்குக் கண்ணொளி 
இல்லையே ; எவ்வாறு காண்பேன் " என்று வருந்த குருஞான 
சம்பந்தர் அருளால் ஒருகண் விளக்கமுற்றது . ஏவலாளர்கள் 
கீழேவீழ்ந்து கிடப்பதையும் , கோல்பட்ட இடங்களில் உதிரம் 
பெருகுவதையும் கண்டு குருமூர்த்திகளைப் பிரார்த்திக்க குரு 


7 


49 


. 


மூர்த்திகள் திருநீற்றினைத் தெறித்தார்கள் . உடனே உதிரம் 
பெருகுதலும் நின்றது . ஏவலாளர்களும் எழுந்து ஞானமூர்த்தி 
களை வணங்கி நின்றார்கள் . 


பின்னர் , அரசன் காவிரிப்பூம்பட்டினஞ் சென்று கடலாடித் 
தருமபுரத்தின் தென்கீழ்த் திசையில் கூடாரம் அமைத்துத் தன் 
பரிவாரங்களுடன் தங்கி சுவாமி தரிசனம் செய்து வருங்கால் 
ஒருநாள் குருமூர்த்திகளிடம் " சூத்திரர்களுக்குச் சந்நியாசம் 
பெற அதிகாரமில்லை ' என்று சிலர் கூறி அடியேனை மயக்கி 
விட்டார்கள் ; அதன் உண்மையைத் தெரிவித்தருள வேண்டும் '' 
என்று விண்ணப்பித்துக்கொண்டனன் . குருமூர்த்திகள் பலபிர 
மாணங்களால் அவன் ஐயத்தை நீக்கி , வருணாச்சிரம சந்திரிகை * 
என்றதோர் நூலும் இயற்றியருளினார்கள் . சந்நியாசத்தில் 
அதிகாரமில்லை என்று கூறியவர்களும் வெட்கித் தலைகுனிந்தனர் . 
அரசன் ஒரு மண்டலம் சுவாமி தரிசனம் செய்து முடித்தவுடன் 
குருவருளால் மற்றொரு கண்ணும் விளக்கமுற்றது . ஊமையாயி 
னாரும் ஊமை நீங்கப் பெற்றார்கள் . அதனால் அளவிலா உவகை 
கொண்ட அரசன் தான் . முதலில் தரிசித்தது அர்த்தயாம் 
பூசையாதலால் அது சிறப்புற நடைபெறுதற்கு வேண்டிய சில 
நிலங்களை அளித்து விடைபெற்றுச் சென்றனன் . 


அவ்வரசனின் மந்திரியாகிய கோவிந்ததீக்ஷித ரென்பார் 
இவ்வற்புதங்களைக் கேள்வியுற்றுத் தருமபுரம் வந்து குரு 
மூர்த்திகளைக்கண்டு வணங்கி , திருச்சத்திமுத்தத் திருக்கோயில் 
திருப்பணி செய்யுங்காலத்து அங்கு ஓர் மடம் அமைத்துக் 
குருமூர்த்திகளை எழுந்தருளியிருக்கச்செய்தும் , திருவையாற்றில் 
பூசமண்டபமாதி திருப்பணிசெய்யுங்காலத்து திருவையாற்றில் 
எழுந்தருளுவித்தும் , தொண்டு பல செய்து சிலநாள் உடனிருந்து 
பின்னர் விடைபெற்றுச் சென்றார் . 

அப்போது திருக் 


* தங்கிய இடம் மன்னம்பந்தல் என வழங்கப்படுகிறது . 


* 


இந்நூல் இவ்வாதீனத்தில் அச்சிடப்பெற்றுள்ளது . 


50 


திருவையாற்றுப் 


கூட்டத்தடியார்களுள் 

ஒருவரைக்கொண்டு 
புராணம் இயற்றுவிக்கப்பட்டது . 


இக்குருமூர்த்திகள் சிலநாள் சிவஞானபாநுவாய் விளங்கி 
யிருந்து தம் அடியார்களுள் ஒருவருக்கு ஞானாபிஷேகம் செய்து 
அழகிய திருச்சிற்றம்பல தேசிகர் எனத் திருநாமஞ் சூட்டிப் 
பீடத்தில் இருக்கச்செய்து முத்திநிலை எய்தினர் . 


8. ஸ்ரீ - ல - ஸ்ரீ அழகியதிருச்சிற்றம்பல தேசிகர் 


தக்ஷிணயாத்திரை செய்ய விரும்பிப் பலதலங்களையும் 
தரிசித்துக்கொண்டு கற்குளமாநகரில் 

எழுந்தருளியிருக்குங் 
காலத்தில் , அத்தலத்திலுள்ள சிவசிதம்பரம்பிள்ளை என்பார் 
ஞானதேசிகரைத் தரிசித்து 

வணங்கி 

மாகேசுவர பூசை , 
பட்டணப்பிரவேசம் முதலியன சிறப்புற நடத்திவைத்தனர் . 


ந்நிகழ்ச்சிகளைக்கண்டு அழுக்காறுகொண்ட சிலர் மலடி 
யான ஓர் பேரிளம் பெண்ணை ( வயது முதிர்ந்தவள் ) ஞான 
தேசிகரிடம் அனுப்பிப் பிள்ளைப்பேறு வேண்டுமென்று 
விண்ணப்பிக்கச் செய்தனர் . அவ்விண்ணப்பத்தைத் திருச் 
செவிசாத்திய குருமூர்த்திகள் அப்பெண்வந்த வரலாற்றை 
ஞானத்தால் உணர்ந்து " நீ விரும்பியவாறே ஆகுக '' என ஆசீர் 
வதித்துப் பரிகலசேடத்தை அளித்தருளினார்கள் . அம்மாதும் 
அதனை ஏற்று உண்டு மகிழ்ச்சியுடன் வீடுசென்றனள் . 
தேசிகரும் சிவசிதம்பரம் பிள்ளை வேண்டுகோட்கிணங்கிச் 
சிலநாள் அங்கிருந்து , பின்னர் தக்ஷிண யாத்திரையைப் பூர்த்தி 
செய்துகொண்டு தருமபுரத்திற்கு எழுந்தருளினார்கள் . 


பரிகலசேடமுண்ட அம்மாது சிலநாட்களில் கருவுற்று 
ஓர் ஆண்மகவைப்பெற்று , அதற்கு அழகிய சிற்றம்பலப் பரிகலம் 

நாமகரணமிட்டு, மகனுடன் கணவனையும் அழைத்துக் 


என 


51 


கொண்டு தருமபுரத்திற்கு வந்து ஞானதேசிகரைப் பணிந்து 
திருவருள் பெற்றுச் சென்றனள் . 


இவ்வாறு பல அற்புதங்களை நிகழ்த்திக்கொண்டு ஞான 
பாநுவாய் எழுந்தருளியிருந்த தேசிகசுவாமிகள் சோணாட்டுத் 
தலங்களை வழிபட்டுக் கோட்டூருக்கு அருகில் வரும்போது பரி 
பூரணநிலை நேரப்போவதை உணர்ந்து , தமது பீடாதிபத்தியத் 
தையும் சொக்கநாத பூசையையும் திருநாவுக்கரசு தேசிகருக்கு 
அளித்து அத்தலத்தில் முத்திநிலை யெய்தினார்கள் . 


9. ஸ்ரீ - ல - ஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிகர் 


இந்த குருமகாசந்நிதானம் அருட்செங்கோல் நடாத்துகை 
யில் ஓர் நாள் புள்ளிருக்கு வேளூருக்குச் சென்று ஸ்ரீசெல்வ 
முத்துக்குமார சுவாமியைத் தரிசித்தார்கள் . அச்சமயம் திரு 
முன்னர்த் தொங்கவிடப்பட்டிருந்த திரை திருவருளால் சுருண்டு 
மடங்கியது . குருமூர்த்திகள் பெருமான் தம்மீது காட்டிய 
கருணையை நினைந்து வியந்து மகிழ்ந்து திருவருளனுபவத்தில் 
திளைத்தார்கள் . 


வைணவன் ஒருவன் குருமூர்த்திகளின் முன் நின்று திரு 
மாலே பரம்பொருள் என்று உரையாடி , ஞானதேசிகர் திருக் 
கண் நோக்கத்தால் ஊமையாயினன் . உடனே வைணவன் 
தான் செய்த தவறுணர்ந்து சுவாமிகளது திருவடிகளில் வீழ்ந்து 
வணங்க , - சுவாமிகள் மனமிரங்கி , அவ்வைணவனுக்குத் திரு 
வெண்ணீறு அளித்து ஊமை நீக்கி , தமது அடியார்களைக் 
கொண்டு சைவசமய்ச்சிறப்பையுஞ் சம்பிரதாயங்களையுங் கற் 
பிக்கச்செய்து தொண்டு கொண்டருளினார்கள் . 


பின்னர் அங்குநின்றும் நீங்கித் தருமபுர மடாலயத்தி 
லெழுந்தருளி யிருக்குங்காலத்தில் பூனைகள் கீளிகளுடனும் , 
குயில்கள் செம்போத்துக்களுடனும் , பாம்புகள் எலிகளுடனும் 


52 


அஞ்ஞானத்தினால் போர்புரிந்துகொண்டு துன்பம்விளைத்தலைக் 
கண்ணுற்றுத் திருக்கடைக்கண்சாத்தி , அஞ்ஞானத்தை நீக்கி 
மெய்ஞ்ஞானத்தை யருள , உடனே அவைகள் யாவும் பகைமை 
நீங்கித் திருவடிகளில் வந்து அடைக்கலம் புகுந்தன . ஞான 
தேசிகர் திருவடி தீக்கையும் புரிந்து அவைகளைச் சிவகதியிற் 
சேர்த்தருளினார்கள் . * 


இக் குருமூர்த்திகளிடத்தில் தென்களந்தைப் படிக்காசுப் 
புலவர் சைவ் சந்நியாசம் பெற்றுப் பதினாறொடுக்கத்தம்பிரான் 
களில் ஒருவராக எழுந்தருளியிருந்து குருவாணைப்படி புள்ளிருக்கு 
வேளூர் கோயிற்கட்டளை விசாரணையாக இருந்துவந்தார் . 


இக் குருமகாசந்நிதானம் அருளிச் செய்த ஞான சாத்திரம் 
சித்தாந்த நிச்சயம் என்பது . 


இவ்வாறு ஞானபாநுவாய் அருட்செங்கோல் நடாத்திய 
குருமூர்த்திகள் சிவஞானதேசிகருக்குத் தமது திருவடிசூட்டி 
ஞானபீடத்தையும் சொக்க நாதபூசையும் கொடுத்தருளி முத்தி 
நிலை எய்தினார்கள் . 


* '' கானமருங் கிள்ளையொடு குயில்செம் போத்துக் 

கட்டரவம் பூனையெலி கதியிற் சேர 
ஞானவருட் பார்வைபுரி நாதா போதர் 

நாடறியேற் குன தருளை நயப்ப தென்னாள் 
வானமருங் கடம்பவனச் சவுந்த ரேசன் 

மலாடியை' யலரடியால் வணங்க வெண்ணித் 
தானமரும் பூசைபுரி திருநாவுக் காச 

சம்பந்த ஞானகுரு தருமை வாழ்வே " 


என்று இக்குருமூர்த்திகளது வணக்கச் செய்யுளிலும் இக்கருத்தமைந்திருத்தல் 


காண்க . 


* இந்த நூல் அச்சிடப்பெற்றுளது . 


53 


10. ஸ்ரீ - ல - ஸ்ரீ சிவஞான தேசிகர் . 


அருளாட்சி பெற்ற ஸ்ரீ - ல - ஸ்ரீ சிவஞான தேசிக சுவாமிகள் 
நிகழ்த்திய அற்புதங்கள் மிகப்பல . வழங்கிய ஞானோபதேசங் 
களால் ஈடேறிய மக்கட் கூட்டத்தினரும் மிகப்பலர் . 


ஒருநாளிரவு நிலாக்காலத்து சித்தர் ஒருவர் ஆகாயமார்க்க 
மாகச் சென்றுகொண்டிருந்தார் . அவர் இம்மடாலயத்தின் 
மீது போனகாலத்து அவர் போக்குத் தடைப்பட்டது . திகைத் 
தனர் . இங்கு ஏதேனும் ஒரு விசேடம் இருக்கவேண்டும் என்று 
கீழ்நோக்கினர் . அப்போது நிலாமுற்றத்தில் ஒருவர் நிழல் 
விழுவதையறிந்த குருமூர்த்திகள் நிழலை நோக்கிச் சுட்டு 
விரலால் வாவென் றழைத்தார்கள் . நிழலைத் தரும் பொருளான 
சித்தரும் ஏதோ மந்திரத்தாற்கட்டுண்ட மாநாகம்போலத் தன் 
வசமற்றுக் குருமூர்த்திகள் திருமுன் * வந்தனர் . பரவசமாயினர் . 
சித்துக்களும் ஒரு செருக்குத் தருவதென்பதை யுணர்ந்தனர் . 
' ஆசிரியப்பெரும ! சிவஞானப்பேறளித்துத் திருவடிக்கன்பனாக் 
தக ' என்று திருவடிகளில் வீழ்ந்து வேண்டினர் . கருணை கூர்ந்த 
குருமூர்த்திகள் அணுக்கத்தில் அழைத்து , திருவருணோக்கம் 
செய்து , தீக்ஷையும் புரிந்து , தமது அடியார் குழாத்துள் ஒருவ 
ராக இருக்கவும் , சிவஞானச்செல்வம் நாடோறும் பெருக்கவும் 
திருவருள் பாலித்தனர் . அவர் இவ்வாறு வதியுநாளில் காயகற் 
பங்களையுண்டு பழகிய அவருக்கு மடாலயத்திலுள்ள அறுசுவை 
யுண்டியால் உடனிலை வேறுபட்டது . அஃதுணர்ந்த 
தேசிகர் அடியார் குறிப்பறிந்து திருநீறளித்தனர் . 
அதனை யணிய உடனிலை சீர்திருந்தியது . உடல் வலிபெற்றதன் 
பயன் குரு பணிவிடை செய்தலே என்பதைக் குறிக்கொண்டு 
தவறாது இயற்றிவந்து சிலநாட்களில் சிவத்துடன்கலந்தனர் . 


ஞான 


சித்தர் 


சேதிமாநகரத்து வேளாளர் ஒருவர் மாமியார் மருமகள் 
இருவரோடும் குருதரிசனத்திற்குத் 

தருமைநகர் 

வந்தார் . 


மடாலயத்தில் சித்தர் வந்திறங்கிய இடம் இன்னும் சித்தர்கட்டு என வழங்கப் 


படுகிறது . 


54 


குருமகாசந்நிதானத்தைத் தரிசித்து 

மருமகளைச் 

சுட்டிக் 
காட்டி ' இந்தங்கைக்குச் சிவதீக்ஷை செய்தருளுக ' என் . 
வேண்டிக்கொண்டனர் . குருமூர்த்திகள் 'மறுநாள் சொக்கநாத 
பூஜாகாலத்தில் வருக ' என ஆணை தந்தனர் . அவ்வாறே அவர்கள் 
தூய்மையோடு பூஜைமடத்துக்குள் அழைத்துச்சென்று 
விதிப்படி சிவதீக்ஷை செய்வித்தார்கள் . குருதீக்ஷையால் ஞான 
விருத்தாப்பியம் அடைந்த அந்நங்கை , ஆண்டிலும் விருத் 
தாப்பியம் அடைந்து சொக்கநாதப் பெருமானை யிடைவிடாது 
வணங்கிவரவேண்டும் என்ற உள்ளக்குறிப்பு உண்டாகப் 
பெருமானை நோக்கி , 


" மதுரா புரிச்சொக்க ஞானப்பிர காசன் மடாலயத்தில் 
சதுரான காரியஞ் செய்ததென் னேயிந்தத் தாரணியில் 
முதிரா விளம்பிஞ்சை நற்கனி யாக்கு முறைமையென்ன 
எதிரா மலமறுத் தென்னையு மாட்கொண் டிருந்தனனே 


என்ற பாடலாற்றுதித்தனர் . ஊருக்குச் செல்ல மனமில்லாமல் 
சொக்கநாதரது திருவருளில் பிணிப்புண்டு குருஞானசம்பந்த 
ரது சந்நிதானத்திலேயே தவமியற்றி முத்திபெற்றனர் . 


புதல்வர் கடமையை நன்குணர்ந்த ஒருவன் தந்தையிறக்க 
அவரை வீட்டுலகம் அடைவிக்க வேண்டும் என்ற அவாக் 
கொண்டான் . அதற்குபாயம் யாது என ஆராய்ந்து முடிவில் 
சிவஞானதேசிகர் திருவடி சேர்தலே என்று தேறினான் . தன் 
' மனைவியையும் உடனழைத்துக்கொண்டு குருதரிசனத்திற்காகத் 
தரும்புரம் அடைந்தான் . அதனை ஞானத்தால் உணர்ந்த குரு 
மூர்த்திகள் நீங்கள் ஞானபுரீசுவரரை வழிபட்டு வாருங்கள் ' என 
ஆணை தந்தனர் . அவர்கள் அவ்வாறே சென்று வணங்கி வர , குரு 
மூர்த்திகள் 'உங்கள் எண்ணம் தந்தையை வீட்டுலகம் எய்து 
விக்க வேண்டியது தானே . 

குருவருளால் ஈடேறிற்று 
என்று அருள் பாலித்தார்கள் . வந்தவர்கள் விம்மிதமுற்றுத் திரு 
வடிகளில் பன்முறை வணங்கித் திருவருட்பிரசாதம் பெற்றுச் 
சென்றனர் . 


55 


ஒருபோது ஞானதேசிகர் தலயாத்திரை செய்யத் திரு 
வுளங்கொண்டார்கள் . சொக்கநாதப் பெருமான் எழுந்தருளிய 
பூசைப் பெட்டகத்தை அடியார்களது திருமுடியில் எழுந்தருளப் 
பண்ணிக்கொண்டு புள்ளிருக்கு வேளூரை யடைந்தார்கள் . 
திருக்கோயிலுக்குச் சென்று செல்வ முத்துக்குமாரக் கடவுளை 
வணங்கி முருகப்பெருமான் திருவருணிறைவு திருவருட்பாக் 
களாக வெளிவரத் தோத்தரித்தனர் . சிலநாள் கழித்துச் சிதம் 
பரமடைந்து நடராஜப் பெருமானையும் வணங்கித் திருவருட் 
பாக்களைப் பாடியருளினார்கள் . பின் ஆரூர்க்கு எழுந்தருளிப் 
பூங்கோயில் வழிபாடாற்றிச் சுற்றியுள்ள பஞ்ச பூத தலங்களை 
யும் , குவித்தகரம் விரித்தல்செலாக் கோயில்கள் பலவற்றையும் 
வணங்கிச் சித்தீச்சரம் அடைந்தார்கள் . கமலை ஞானப்பிரகாச 
ருடைய உபாசனா மூர்த்தியாகிய சித்தீச்சரம் தக்ஷிணாமூர்த்தி 
களுடைய திருவருணோக்கத்தில் ஈடுபட்டுத் திருவருட்பா பாடிச் 
சிலநாட்கள் திருவாரூரிலே யிருந்து தக்ஷிணயாத்திரைசெய்ய 
விரும்பி மதுரையை யடைந்தார்கள் . சொக்கநாதப் பெருமானை 
யும் மீனாக்ஷியம்மையாரையும் வணங்கித் திருமடத்தில் எழுந் 
தருளியிருக்குங்கால் ஒருநாள் பெரும்பிணியாளன் ஒருவன் 
வருதலைக்கண்டு அவன் மீது கருணைகொண்டு அருகழைத்து 
' நீ காளையார் தீர்த்தத்தில் மூழ்கிவா' என்று ஆணை தந்தார்கள் . 
அவனும் அவ்வாறே நிறைமொழி மாந்தராகிய குருவருளாணை 
யில் உறுதியுடையனாய்ச் சென்று மூழ்கினான் . எழுந்தான் . 
தன் மேனி புரையற்று விளங்குதலைக்கண்டு வியந்து குரு 
திருமுன் சென்று வீழ்ந்து வணங்கிச் சென்றான் . 


பின்னர் , சிலநாள் குருமூர்த்திகள் சொக்கநாதப்பெருமான் 
திருவருட்கடலில் திளைத்திருந்து விட்டுத் திருச்செந்தூர் செல்லு 
தற்குப் புறப்பட்டார்கள் . வழியிற் பல தலங்களையும் வணங்கித் 
திருச்செந்தூரை யணுகினார்கள் . அடியார்கள் கூட்டத்தோடும் , 
அரகரமுழக்கத்தோடும் , குடைகொடி யாலவட்டம் கைவிளக்குத் 
தீவர்த்தி முதலிய விருதுகளோடும் குருமூர்த்திகள் எருந்தருளு 
தலைக்கண்ட ஊரவர்கள் 

குருதரிசனப் 

புண்ணியத்தினால் 
பெருமகிழ்வெய்தினர் . ''போற்றிமார்கள் பகல் தீவர்த்தியுடன் 


56 


சிவிகையில் செல்லுதல் கூடா " தெனத் தடைசெய்தார்கள் . 
அப்போது செந்தில்நாதன் அர்ச்சகர் 

வடிவங்கொண்டு 
வந்தனர் . போற்றிமார்களைக்கண்டு “ ஏன் தடைசெய்கின்றீர்கள் ; 
காரணத்தை விரித்துச் சொல்லுங்கள் ' ' என்றார் . போற்றிகள் 
‘ இப்படி இங்கு வரும் வழக்கமில்லை ' என்று வழக்கத்தையே 
காரணமாகக் கூறினர் . அர்ச்சகர் ஞானாசாரியர்களுடைய 
பெருமையையும், அவர்கள் எங்கும் விருதாவளிகளோடு வரலா 
மென்பதற்கேற்ற சாத்திரப் பிரமாணங்களையும் எடுத்துக் 
கூறியருளினர் . போற்றிகளுக்கு அதற்கு மறுமொழி கொடுக்க 
முடியாமற்போகவே திகைத்தவர்களாய் வீண்வம்பிழைத்தனர் . 
இவர்களுடைய விதண்டா வாதத்தைக்கண்டு சினந்த அர்ச்சகர் 
சிறிது சீற்றங்கொள்ள அதனாற் போற்றிகள் ஊமையாயினர் . 
வந்த அர்ச்சகரும் மறைந்தருளினர் . போற்றிமார்கள் ஞான 
தேசிகருடைய திருவருள் வலிமையையும் , தாங்களிழைத்த 
பெருந்தவறுகளையும் உணர்ந்து தாங்களே தீவர்த்தியெடுத்துச் 
சென்றனர் . தேசிகமூர்த்திகள் செந்தில் நாதனை வழிபட்டு 
மீண்டார்கள் . அப்போது போற்றிமார்கள் தேசிகரது திருவடி 
களில் வீழ்ந்து பணிந்து ‘பிழைபொறுத்தருள்க ; ஊமையை நீக்கி 
யருள்க ' என வேண்டினார்கள் . ஞானதேசிகர் கருணைபொழி 
திருநீற்றைக் கரத்தில் அளித்தனர் . வாங்கித் தரித்த அவர் 
களுக்கு ஊமைத்தன்மை நீங்கிற்று . தேசிகமூர்த்திகளும் பல 
தலங்களையும் வழிபட்டு யாத்திரை செய்துகொண்டிருந்தார்கள் . 


அப்போது மலைநாட்டில் துங்கன் என்னும் அரசன் 
ஆட்சி புரிந்து வந்தான் . அவனுக்கு ஒரே மகள் . அவளைப் பிரம 
ராக்ஷஸம் தீண்டியிருந்தது . அவனும் எத்தனையோ மணி மந் 
திர ஔஷதங்களும் கொடுத்து நீக்க முயற்சித்தான் . முயற்சி 
கைகூடிற்றிலது . தக்ஷிண யாத்திரை செய்கின்ற தேசிகமூர்த்தி 
கள் திருவருள் பெற்றவர்களாக இருப்பதைப் பலர்வாயிலாக 
அறிந்த அரசன் ஆனந்தமுற்றுத் தன்மகளையும் அழைத்து 
வந்து ஞானதேசிகரது திருவடிகளில் நமஸ்கரிக்கச் செய்து 
குறையிரந்தான் . குருமூர்த்திகள் பேரருள் கூர்ந்து மந்திரமும் 


த . ஆ . 

8 


57 


மருந்துமாகிய திருநீற்றை யளித்தார்கள் . அரசன் அதனைத் 
தன் மகளுக்குப்பூச பிரமராக்ஷஸம் நீங்கியது . அரசன் மகிழ்ச்சி 
அளவுபடுத்த முடியவில்லை . ஸ்ரீ சொக்கநாதப் பெருமானுக்கு 
அபிஷேக ஆராதனை செய்வித்தான் . மாகேசுரபூசை நடத்து 
வித்தான் . ஞானதேசிகருக்குப் பட்டணப்பிரவேச முதலியன 
செய்வித்தான் . ஆண்டுகள் தோறும் இவ்வைபவம் நடைபெற 
வெண்ணினான் . தனித்தனியாக * நிலங்களைச் சர்வமான்யமாகக் 
கொடுத்தான் . விடைபெற்றுத் தன் நாட்டிற்குச் சென்றான் . 


வந்து 


இவ்வாறு பல அற்புதங்களையும் நிகழ்த்தித் தலயாத்திரை 
முடித்துத் ஞானதேசிகர் தருமபுரம் 

மடாலயத்தில் 
எழுந்தருளியிருந்த காலத்தில் ஒருநாள் திருவுலா வந்தார்கள் . 
அப்போது பிரமராக்கதமொன்று அவர்கள் திருவடிகளில் 
வீழ்ந்து வணங்கி நின்றது . குருநாதர் , ' இது துங்கன்மகளைப் 
பற்றியிருந்த பிரமராக்கத' மென வறிந்து , என்ன செய்யவேண்டு 
மென்று வினவினார்கள் . பிரமராக்கதம் ‘ நல்லோரை நலியும் 
இவ்வுருநீங்கி நற்கதியடையத் தேவரீர் திருவுளம் பற்றவேண்டு' 
மென்று வேண்டிக்கொண்டது . அதற்கிரங்கி , குருநாதர் தாஞ் 
செய்துவரும் அனுட்டானங்களில் ஒருகால அனுட்டானத்தை 
அதற்குத் தத்தஞ் செய்தார்கள் . உடனே அது தன்னுரு நீங்கித் 
தேவவுரு பெற்று விண்ணுல கடைந்தது . அது முதற்கொண்டு 
இன்றளவும் இக் குருமூர்த்திகளுக்குப் பின் எழுந்தருளியிருப் 
பவர்கள் யாவரும் ஒரு காலசந்தியாவந்தனத்தை அதிகமாகச் 
செய்துவரும் வழக்கம் இன்றும் நடைபெறுவதறிந்து இன்புறக் 
கூடிய சான்றாம் . 


சின்னாட்கள் சென்றன . ( கி.பி. 1740 ஆண்டு ) ஞானதேசிகர் 
திருவுள்ளங் காசியாத்திரை செய்ய எண்ணியது . முன்போல 
அடியார்கள் புடைசூழக் காசிக் கெழுந்தருளினார்கள் . துண்டி 
ராஜகணபதி , விசுவநாதர் , அன்னபூரணி , கேதாரநாதர் , கால 
வைரவர் முதலியோர்களை வணங்கினார்கள் . அப்போ தெழுந்த 


இக்கிராமம் ' சிவஞானபுரம் 


என வழங்குகிறது . 


58 


இடையீடில்லா அன்பின் பெருக்கம் இப்போதுள்ள ஆன்மாக் 
களையும் நல்வழிப்படுத்த வெண்ணியது . அதனால் தனித்தனி 
திருவருட்பாக்களை யாக்கியது . பின்னர்ச் சிலநாள் காசியிற் 
றங்கியிருந்து தருமபுர்த்திற் கெழுந்தருளி அருட் செங்கோல் 
நடாத்தினார்கள் . 

அதன் பிறகு சச்சிதானந்த தேசிகருக்கு 
ஞானாபிஷேகஞ் செய்து ஐப்பசித் திங்கள் கிருஷ்ணபக்கத்துப் 
பத்தாம்நாள் பரிபூரண நிலை யெய்தினார்கள் . 


இக்குருமூர்த்திகளிடம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் சச்சி 
தானந்த தேசிகர் , தமிழாகர முனிவர் , சிதம்பரநாத முனிவர் , 
திருக்கடவூர் பஞ்சாக்கர முனிவர் , 

புன்கூர் 

சிவப்பிரகாச 
முனிவர் , சங்கரகுமார முனிவர் , சிவானந்த முனிவர் , முத்துக் 
குமாரத் தம்பிரான் , அக்ஷயலிங்க சுவாமிகள் , தில்லைநாயகத் 
தம்பிரான் , காவை அம்பலவாண முனிவர் , சைவ எல்லப்ப 
நாவலர் முதலியோர்கள் . 


இவர்களில் தில்லைநாயகத் தம்பிரான் சுவாமிகள் , குரு 
மூர்த்திகள் அனுமதிப்படியே திருப்பனந்தாளில் காசிமடத் 
தைத் தாபித்தனர் . தாபித்தகாலம் ( கி . பி . 1720 ) எனத் 
தெரிகிறது . 


மடம் , ஆலயம் , தீர்த்தம் முதலியவைகள் பழுதுபார்க்கப் 
பட்டன . அவைகளுள் மடாலயத்தில் சொக்கநாதப் பெருமான் 
பூசைமடமும் , சித்தர்கட்டும் ; புள்ளிருக்குவேளூரில் அம்மையார் 
சந்நிதி , தட்டம் சுற்றி மண்டபமும் , தீர்த்தக்கரையின் நாற்புற 
களுங் கருங்கற்பணி செய்விக்கப் பெற்றன . அதனைத் தெரிவிக் 
குங் கல்வெட்டுக்களும் உள்ளன . 


11. ஸ்ரீ - ல - ஸ்ரீ சச்சிதானந்த தேசிகர் 


சிவஞான தேசிகருக்குப்பின் ஆட்சிக்குவந்த இவர்கள் 
பக்குவர்களுக்கு ஞானோபதேச மூர்த்தியாய் எழுந்தருளியிருக்குங் 


59 


கடலைக் 


காலத்து ஒருநாள் இரவு நடுயாமத்தில் கிழிந்த ஆடையும் , 
குழிந்த கண்ணும் உடையானாகத் தோன்றும் ஒருவன் மடால 
யத்தின் முன்வாசலில் வந்து நின்று வயிற்றுப் பசியால் வாடி 
யவன்போல , “ பசி , பசி , சோறுவேண்டும் , சோறுவேண்டும் ” 
எனக் கூவினான் . அக்கூக்குரல் அறிதுயிலில் எழுந்தருளியிருந்த 
ஞானதேசிகர் திருச்செவியில் சென்று நுழைந்தது . கருணைக் 

கரைபுரளச்செய்தது . உடனே விரைந்தெழுந்து திரு 
வருட்டுணையால் வந்தவன் அரசனென்றும் , மாறுவேடத்துடன் 
வந்துளானென்றும் அறிந்து , தாமே மடைப்பள்ளியினுட் 
புகுந்து ஓர் வெண்கலப் பாத்திரத்தில் அன்னத்தை யெடுத்து 
வைத்து உபகரணங்களையு மதனுட்பெய்து வெளியிற் கொண்டு 
வந்து வைத்து ' இதனை எடுத்துப் புசிப்பாயாக' என்று அருளிச் 
செய்தனர் . வந்தவன் பாத்திரத்தை யாரிடம் ஒப்புவிப்பது 
என்றனன் . ஞானதேசிகரும் சிறிது புன்னகைபூத்து ' ' ஏன் 
அரண்மனையிற் சேர்க்கிறது தானே ' ' என்றார்கள் . அரசன் 
அஃதறிந்தும் காட்டிக்கொள்ளாது விரைந்து அரண்மனைக்குச் 
சென்று உறங்கினான் . மறுநாட் காலையில் ஆஸ்தான மண்ட 
பத்திற்கு வந்து சபையைக் கூட்டுவித்து இரவு நடந்த விஷயங் 
களை மந்திரிமார்களிடங் கூறினன் . ஞானதேசிகருடைய ஜீவ 
காருண்யத் திறத்தையும் , எளிவந்து எந்நேரத்திலும் உபகரிக் 
கும் வள்ளன்மையையும் , எல்லாம் அறிந்துகொள்ளுந் திருவ 
ருள் வலிமையையும் வியந்து பாராட்டினன் . 


பின்னொருநாள் , ஞானதேசிகர் குழகர்கோடியில் நீராடத் 
திருவுளங் கொண்டார்கள் . அடியார்கள் புடைசூழத் திருமறைக் 
காடு சென்றார்கள் . இவர்கள் வருகையையறிந்த யாழ்ப்பாணம் 
கந்தப்பச் செட்டியார் என்பவர் எதிர்கொண்டு உபசரித்தனர் . 
திருமறைக்காட்டிறைவனை வழிபட்டு அங்கு எழுந்தருளியிருக்குங் 
காலத்தில் காட்சிப்பிரமாணம் ஒன்றையே 

நம்பியிருக்கும் 
நாஸ்திகவாதிகள் சிலர் 'கடவுளில்லை ' என்று ஞானதேசிக 
ரிடம் வாதித்தனர் . ஞானமூர்த்திகள் அவர்கள் நிலைக்கு எளி 
வந்து இரங்கி அவர்கள் கொண்ட பிரமாணத்தாலேயே கடவு 
ளொருவருளர் என நிலை நிறுத்தினார்கள் . அதனால் அவர்கள் 


60 


கனவை 


நனவாக 


' பொறாமையுற்று வஞ்சநெஞ்சுடையவர்களாய் 

ஞானதேசிகர் 
திருவடிகளில் வீழ்ந்து திருந்தியவர்கள் போல வணங்கி , 'யாங்கள் 
நடத்தும் மாகேசுரபூஜையை ஏற்றுக்கொள்ளத் திருவுளம் 
பாலிக்கவேண்டும் ' என இரந்தனர் . விருப்பு வெறுப்பற்ற தேசிக 
மூர்த்திகள் அதனை ஏற்றருளினார்கள் . அன்று இரவு வஞ்சகர்கள் 
நஞ்சங்கலந்த பாலை ஞானதேசிகருக்குக் கொடுத்தார்கள் . 
ஞானதேசிகர் வழக்கப்படி விபூதியை அதிலிட்டுப் பாலைப் பருகி 
னார்கள் . '' நஞ்சு மமுதா மெங்கள் நாதனடியார்க்கு '' என்னும் 
திருவாக்குக்கு இலக்கியமாக மறுநாள் விடியலில் எருந்தருளி 
யிருந்தார்கள் . வஞ்சக் 

எண்ணிக்கொண் 
டிருந்த நாஸ்திகர்கள் விடியலில் வந்து ஞானதேசிகர் பெரு 
மகிழ்ச்சியோடு உளத்து வேறுபாடுமின்றிக் கருணைபொழியும் 
முகத்தோடு இருத்தலை யறிந்து , தம் பிழைக்குத் தாமே வருந்தி 
வந்து வணங்கி மன்னிப்புக் கேட்டனர் . ஞானதேசிகர் அறிந் 
தும் அறியாதார்போல " நீங்கள் என்ன பிழைசெய்தீர்கள் ' 
என்று சிரித்துக்கொண்டே , “ என்னைச் சிவமாக்க ஆலாலசுந் 
தரர் சிவத்தின் ஆணை பெற்றுச் செய்த பிழையை என் 
உத்தரவு பெறாமலே நீங்கள் செய்தீர்கள் . என்ன தவறு ? " என்று 
கூறி அதனைப் பொருட்படுத்தாது இருந்ததுமன்றி அவர்களைத் 
தூய்மைப் படுத்த , சிவதீக்ஷை செய்து சிலநாள் தங்கியிருந்தனர் . 
பிறகு தருமபுரம் வந்து அருளாட்சி செலுத்திப் பலநாட் 
சென்றபின் தமது அடியார் கூட்டத்து ளொருவராகிய முத்துக் 
குமார சுவாமிகளுக்கு ஞானோபதேசஞ் செய்து பீடத்தமர்த்திச் 
சிவயோக சமாதியில் இருந்துவிட்டார்கள் . 


12. ஸ்ரீ - ல - ஸ்ரீ முத்துக்குமார தேசிகர் 


இவர்கள் ஞானவரசு செலுத்து நாளையில் திருநெல்வேலி 
மேடை தளவாய் முதலியார் அவர்களும் , பல சைவ அன்பர் 
களும் மகாசந்நிதானம் தக்ஷிணயாத்திரைக் கெழுந்தருள வேண்டு 
மென்றும் , திருநெல்வேலிக்கு வரவேண்டுமென்றும் வேண்டிக் 
கொண்டனர் . அன்பர்கள் வேண்டுகோட்கிணங்கி எழுந்தருளி 


61 


யிற் 


அடியார்கள் புடைசூழச் செல்லுங்காலத்து வழியில் காளையார் 
கோயிலில் தங்கினார்கள் . ஆங்குள்ள அருணகிரி முதலியார் 
என்பவரும் , அவர் மனைவியார் சிவகாமியம்மையாரும் நெடுங் 
காலமாகப் புத்திரப்பேறின்றி வருந்தினார்கள் . ஞானதேசிக 
ருடைய திருவருட் பிரகாசத்தில் ஈடுபட்டு , அவர்கள் பூங்கமலப் 
பொன்னடிகளில் வணங்கித் தம் கருத்தை விண்ணப்பித்தனர் . 
பரிகலச் சேடம் அளித்தருள விரும்பினர் . அவர்கள் கேட்ட 
நேரம் மாலைக்காலம் . ஆதலால் ஞானமூர்த்திகள் மடைப்பள்ளி 

சிதறிக்கிடந்த அன்னத்தைப் பொறுக்கிவரச்செய்து 
அருள் சுரந்தளித்தனர் . முதலியார் விரும்பி ஏற்று அம்மையார் 
கையிலளிக்க அவர் உண்டு தம்மனைக்குச் சென்றனர் . ஞானா 
சாரிய பரிகலசேடம் உண்ட நற்றவத்தால் உரியகாலத்து ஓர் 
ஆண்மகவை ஈன்றனர் . யாத்திரை முடித்துத் தருமபுரத்துக் 
கெழுந்தருளியிருந்த ஞானதேசிகர் திருமுன் தம்பதிகள் அக் 
குழந்தையைக் கொண்டுவந்து கிடத்தி “ முத்துக்குமார பரிகலம் ' ' 
என நாமகரணமிட்டு , ஆச்சாரிய மூர்த்திகளிடத்து அனுமதி 
பெற்று மாகேசுர பூஜையும் , சொக்கநாதருக்கு மகாபிஷேகமும் , 
நிறைவேற்றுவித்து அனுக்கிரகம்பெற்றுத் தம் ஊருக்குச் சென் 
றனர் . பின்னர் , இக் குருமூர்த்திகள் ஞானசம்பந்ததேசிக 
மூர்த்திகளைத் தமது பீடத்தமர்த்தி பரிபூரணமெய்தினார்கள் . 


13. ஸ்ரீ - ல - ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிகர் 


புராணம் 


இவர்கள் சிவஞானோபதேசம் பெற்று அருட்செங்கோல் 
நடாத்தி வருங்காலத்து இராமநாடகம் , சீகாழிப் 
முதலிய நூல்களையியற்றிய அருணாசலக் கவிராயரும் , சிதம்பர 
நாதத் தம்பிரான் முதலிய அடியார்களும் இங்குக் கல்விகற்று 
உபதேசமும் பெற்றனர் . கிழக்கிந்திய கம்பெனியார் இவர்கள் 
காலத்தில் தான் இந்து தேசத்தின் ஆலய 

இந்து தேசத்தின் ஆலய பரிபாலன மேற் 
பார்வையைத் தாமே மேற்கொண்டனர் ( கி . பி . 1812 ). இக் குரு 
மூர்த்திகள் தமது அடியார் கூட்டங்களுள் ஒருவரைத் தேர்ந் 
தெடுத்து அபிஷேகஞ்செய்து கந்தப்ப தேசிகர் என நாமஞ் 
சூட்டிப் பீடாதிபதியாக இருக்கச்செய்து தாம் பரிபூரணமெய்தி 
னார்கள் . 


14. ஸ்ரீ - ல - ஸ்ரீ கந்தப்ப தேசிகர் 


கந்தப்ப ' தேசிகர் . ஆட்சி புரியுங்காலத்து ஒருபோது 
தக்ஷிணயாத்திரை சென்றவர்கள் திருநெல்வேலியில் எழுந்தருளி 
விருந்தார்கள் . அப்போது மழையில்லாமையால் குடிமக்கள் 
வருந்தினார்கள் . சர்க்கார் அதிகாரிகளோ வரிக்குக் குடிகளை 
வருத்தினார்கள் . குடிமக்கள் கலெக்டரிடஞ் சென்று ''மழை 
யின்மையால் விளைச்சலில்லை . வரி செலுத்துவது எவ்வாறு ' ' என 
முறையிட்டனர் . துரையவர்கள் “ என்னிடஞ் சொல்லி என்ன ? 
உங்கள் பாதிரியா ( ஆசாரிய ) ரிடத்தில் தெரிவித்தால் அவர் 
மழை பெய்யச் செய்யமாட்டாரா ? '' என்று பரிகாசமாக உரைத் 
தார் . குடிமக்களுக்கு மழையில்லா வருத்தம் ஒருபுறமிருந்தாலும் , 
துரை கூறிய ஆசாரிய நிந்தை பொறுக்க முடியவில்லை . 
ஆதலால் நடந்தவற்றை யெல்லாம் ஞானமூர்த்தியிடம் தெரிவித் 
துக் கொண்டனர் . செவிமடுத்த ஞானமூர்த்திகள் புன்முறுவல் 
பூத்தனர் . சொக்கநாதப் பெருமானைப் பூசித்துத் தியானசமா 
தியில் எழுந்தருளியிருந்தனர் . ஒரு திருப்பாடலைப் பாடினர் . 
அப்பாடல் , 


சைவ சமயஞ் சமயமெனி லச்சமயத் 
தெய்வம் பிறைசூடுந் தெய்வமெனி - லைவரைவென் 
றானந்த வெள்ளத் தழுந்துவதே முத்தியெனில் 
வானங்காள் பெய்க மழை . 


என்பது . 


இப்பாடல் திருவாயினின்றும் வெளிவந்ததும் மேகங் 
கள் ஒன்றுகூடின . கறுத்தன ; மழைபெய்தன . அம் மழையினால் 
ஏரி , குளம் , கிணறு , ஆறு முதலிய எல்லாவற்றினும் நீர் 
நிறைந்தது . உயிர்கள் யாவும் மகிழ்ச்சிவயப்பட்டன . பரிகசித்த 
துரை ஞானசாரியப் பெருமானது அருட் பெருமையை யறிந்தார் . 
தான் 

பரிகசித்தமைக்கு வருந்திச் சொக்கநாத சுவாமிக்கு 
விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடத்தும்படி 100 வராகன் 
பொன்னைக் காணிக்கையாகவைத்து வணங்கினார் . 


63 


பின்னொருநாள் ஞான தேசிகர் தாமே காசிசென்று கங்கை 
யில் நீராடிவருதற்கு இயலாதது பற்றி வருந்தினார்கள் . ஆசாரிய 
இருதயம் அறிந்த திருக்கூட்டத்து அடியார்களுள் ஒருவராகிய 
விருத்தாசலத்தம்பிரான் என்பார் ஞானதேசிகரது விருப்பத்தை 
முற்றுவிக்க விரும்பினர் . தருமபுரம் நீங்கித் திருவனந்தபுரஞ் 
சென்றனர் . ஆயலத்தினுட் புகுந்தார் . இறைவன் சந்நிதானத்தில் 
வழிபட்டு நின்று சாரங்கி என்னும் இசைக் கருவியினால் 
தோத்திரங்கள் பாடிக்கொண்டிருந்தார் . பாடல்கள் தோறும் 
அவ்வூர் அரசன் இறைவனுக்கு வழிவழியடிமைபூண்ட பெரு . 
மையைப் புலப்படுத்திப் பாடிக்கொண்டிருந்தார் . அப்போது 
அம்மையார் முனிவர்பெருமானுக்குத் தெரியாமல் அவர் தோள் 
மீதேநின்று பாடலுக்கேற்ப ஆடிக்கொண்டிருந்தார் . 


வழிபாட்டிற்காக வந்த அரசன் ஆடல்புரியும் அம்மை 
யாரைக் கண்டான் . பரவசப்பட்டான் . அம்மையாரின் 
திருவடிகளைப் பற்ற எண்ணி ஓடிவந்தான் . வந்தவன் சுவாமி 
களது கழுத்தை இறுகத் தழுவினான் . சுவாமிகள் திடுக்கிட்டுத் 
திரும்பினார் . அரசனென்றறிந்தார் . இங்ஙனம் தழுவக் காரணம் 
யாதெனக்கேட்டு நிகழ்ச்சியை யறிந்தார் . அம்மையார் உருவத் 
தோற்றத்தைத் தாம் காணவியலாமைக்கு வருந்தினார் . அரசன் 
சுவாமிகளைப்பார்த்துத் திருவருள் மிக்க தேவரீர் அடியேனைப் 
பாராட்டிப் பாடுதற்குக் காரணம் யாது ? என்பதை யருளிச் 
செய்ய வேண்டும் ” என்று பிரார்த்தித்தான் . சுவாமிகள் “ எங்கள் 
ஞானாசாரியர் கங்கையாட விரும்பினார்கள் . அதனை நிறைவேற்ற 
உமது உதவியை விரும்பினேன் ' ' என மறுமொழி பகர்க் 
தனர் . அரசனும் “ அடியேனுக்கு இப்பேறு கிடைத்தவா 
றென்னே ! தேவரீர் திருவுள்ளப்படி நடப்பேன் " 
சொல்லிச் சுவாமிகள் விரும்பியவாறு யானை , ஒட்டகம் முதலிய 
வைகளையும் பிறவற்றையும் கொடுத்து தவ சுவாமிகள் திருவனந்த 
புரமிருந்து நேரே காசிக்குச் சென்று கங்கையாடி , கங்கை 
நீரைமொண்டு யானை முதலியவற்றி லேற்றிக்கொண்டு தருமபுரம் 
திரும்பினர் , மடத்தில் பெரிய தொட்டி ஒன்றமைத்துக் கங்கா 


என்று 


64 


தீர்த்தத்தை நிரப்பினர் . 

ஞான தேசிகர் காசியில் கங்காப் 
பிரவாகத்தில் நீராடுவதை ஒப்பத் திருமஞ்சனஞ் செய்தார்கள் . 


இவ்வாறு அடியார்கள் குறிப்பறிந்து பணிவிடை செய்து 
வர அருளாட்சி நடாத்தி, பக்குவமுதிர்ச்சிபெற்ற , மேற்சொன்ன 
விருத்தாசலத் தம்பிரானுக்கு ஞானாபிஷேகம் செய்து மாசிலா 
மணி தேசிகர் எனத் தீக்ஷாநாமஞ்சூட்டிப் பீடாதிபத்தியத் 
தையும், சொக்கநாதப் பெருமான் பூஜையையும் கொடுத்தருளிச் 
சிவசமாதி கூடினர் . 


கிழக்கிந்திய கம்பெனியார் பார்வையில் இருந்த தேவஸ் 
தானங்கள் இவர்கள் காலத்தில் ( கி . பி. 1841 ) மீண்டன . 


15. ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் 


இவர்கள் ஆட்சிக்காலத்தில் ஓராண்டு மழைவளங் குன்றியது . 
ஆறுகளில் நீர் இல்லை . பயிர்கள் வாடின . நந்தவனங்களிலுள்ள 
மரஞ் செடி கொடிகள் வாட்டமுற்றன . ஆலயங்களில் நடக்கும் 
விழாச் சிறப்புக்களும் ஒழுங்குபெற நடைபெற்றில. 


“ விசும்பிற் றுளிவீழி னல்லால் மற்றாங்கே 
பசும்புற் றலைகாண் பரிது '' 


“ சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் 
வறக்குமேல் வானோர்க்கு மீண்டு ” 


என்பன பொய்யாமொழியன்றோ! மக்கள் யாவரும் ஒருங்கு 
கூடினர் . ஞானதேசிகரது சந்நிதானத்தை யடைந்து விண்ணப் 
பித்தார்கள் . ஞானமூர்த்திகள் சொக்கநாதசுவாமிக்கு அபிஷேக 
ஆராதனைகள் செய்து வணங்கி நின்று மனமுருகி அன்ன 
மலி வயல் புடைசூழ் ஐயாற்றுப் பெருமானைக் குறிக்கும் 
" புலனைந்தும் பொறிகலங்கி ” என்னும் மேகராகக் குறிஞ்சிப் 
பண்ணாகிய திருப்பாடலைச் சாரங்கி என்னும் இசைக் கருவியில் 


65 


அமைத்துப் பாடினார்கள் . இறைவனருளால் பெருமழை பெய்தது . 
நீர் நிலைகள் யாவும் நிறைந்தன . மக்கள் யாவரும் மகிழ்ந்தனர் . 


ஞான தேசிகர் இவ்வாறு அற்புதச் செயல்கள் நிகழ்த்திக் 
கொண்டு ஞான பீடாதிபதியாய் எழுந்தருளியிருக்குங் காலத்தில் 
தருமபுரத்திற் கண்மையிலுள்ள மணக்குடி ஆலயமும் , தருமபுரத் 
திலுள்ள தருமபுரீசுவரர் ஆலயமும் திருப்பணி செய்வித்து 
மகாகும்பாபிஷேகமுஞ் சிறப்புற நடத்தியருளினார்கள் . பின்னர் 
சச்சிதானந்த தேசிகருக்கு அபிஷேகஞ் செய்து ஞான 
பீடாதிபதியாக எழுந்தருளுவித்துச் சிவசமாதி யெய்தினார்கள் . 


16. ஸ்ரீ - ல - ஸ்ரீ சச்சிதானந்த தேசிகர் 


இவர்கள் ஆட்சியேற்றுச் சைவசித்தாந்த ஞானபானுவாய் 
அகவிருளைப் போக்கி ஆன்மாக்கள் சித்தாந்தத்தேனைப் 
பருக எழுந்தருளியிருந்தார்கள் . அப்போது இவர்களிடம் 
அருளுபதேசங்கேட்டுத் தெளிந்த ஆறுமுகத் தம்பிரான் என் 
பவர்கள் வெள்ளப்பள்ளம் சாஸ்திரிகள் என்னும் சுமார்த்தர் 
மாயவரம் துலாக்கட்டத்தில் பிரும்ம சூத்திரத்திற்கு விஷ்ணுபர 
மாக உரை வகுப்பதைக் கேட்டார்கள் . சாஸ்திரிகள்வினை பக்குவ 
மாங்காலம் தம்பிரான் உள்ளத்தினின்று ஊக்கியது . ஆசாரிய 
ராணை பெற்றுச் சென்றார்கள் . வாதுசெய்ய அழைத்தார்கள் . 
சாஸ்திரியார் , ' நடுவாக இருந்து வழக்குத்துணியும் ஒருவரை 
வைத்துத் தொடங்குவோம் ' என்றார் . ' ஆயின் நீரே இருக்கத் 
தக்கார் ஒருவரை இயம்பும் ' எனச் சுவாமிகள் யருளினார்கள். 
சாஸ்திரிகள் நெடுநேரம் சிந்தித்து 'உங்கள் குருமகாசந்நிதானம் 
அநுபூதிமானாக இருப்பதால் அவர்களே இருக்கட்டும் ' என்றார் . 
சுவாமிகள் சாஸ்திரிகளையும் அழைத்துக்கொண்டு தருமைக்கு 
வந்தனர் . குருமகாசந்நிதானத்தின் திருமுன் வாதுதொடங் 
கினார்கள். பிரும்மசூத்திரத்தின் பொருள் சிவபரத்துவங் கூறு 
வதே என்பதைச் சுவாமிகள் பல பிரமாணங்காட்டி நிறுவினார் 
கள் . சாஸ்திரிகள் சுவாமிகளை வணங்கத் தலைப்பட்டனர் . சுவாமி 
கள் ' இங்கு எல்லாவணக்கமும் எங்கள் 

குருநாதனுக்கே ' 


66 


என்றார்கள் . உடனே சாஸ்திரிகள் குருமூர்த்தியை வணங்கிப் 
'பிழைபொறுத் தருள்க' என வேண்டினர் . 

ஞானதேசிகர் 
சாஸ்திரிகளின் பக்குவத்தையறிந்து தீக்கை முதலியன செய்து 
மகாசைவராக்கிச் சைவசந்நியாசமும் அளித்தார்கள் . சாஸ்திரிகள் 
குருகாணிக்கையாக ' வெள்ளப்பள்ளம் ' என்னும் கிராமத்தை 
ரற்பித்தனர் . அவர்தம் மனைவியாரும் வந்து தீக்கை பெற்றுத் 
துறவுநிலை மேற்கொண்டு சிலநாளிருந்து இருவரும் சிவனடி 
நீழல் சேர்ந்தனர் . 


மகாவித்துவான் மீனாக்ஷிசுந்தரம் பிள்ளையவர்கள் இவர் 
களைப்பார்க்க 

ஒருமுறை வந்தார்கள் . ஞானதேசிகர் பிள்ளை 
யவர்களுடைய கவித்திறத்தில் கருணை நிறைந்து அடிக்கடி வந்து 
போக வேண்டும் என்று ஆணை தந்தனர் . அவ்வாறே அடுத்த 
முறை வரும்போது ஞானதேசிகருடைய அருட் குணங்களிலும் , 
ஆட்சித்திறத்திலும் அகங்குழைந்த பிள்ளையவர்கள் சச்சிதானந்த 
தேசிகர்மாலை என்ற பிரபந்தத்தைப் பாடிவந்து பலசன்மானங் 
களும் பெற்றுச் சென்றார்கள் . 


இக்குருமூர்த்திகள் ஆதீன மடாலயத்திற் பல இடங்களைக் 
கருங்கற்பணியாகச் செய்தார்கள் . ஆதீன ஆலயங்களைச் செம்மை 
யுறப் பரிபாலித்து வந்தார்கள் . 


தேசிகசுவாமிகள் இவ்வாறு கலைச் செல்வராக இருந்தருளுங் 
காலத்து , திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை மௌனமடம் 
விசாரணையிலிருந்த வைத்தியலிங்கத் தம்பிரான் அவர்களின் 
நடத்தை மவுனமடம் 

ஆதீன 

ஆளுகையிலிருந்து 
விலகக்கூடியதாக விருந்தபடியால் வழக்குத்தொடுத்து மீட்கப் 


ஆட்சி 


பட்டது . 


இவர்கள் அருணந்தித் தம்பிரான் சுவாமிகளுக்குச் சின்னப் 
பட்டங்கட்டித் தக்ஷிணம் அனுப்பி யிருந்தார்கள் . அவர்கள் 
விரிவான எண்ணம் 

உடையவர்கள் . நிலபுலங்கள் நிறைய 


67 


வாங்கிச் சேர்க்கவேண்டும் என்ற பெருவிருப்பு உடையவர்கள் . 
ஆதலால் மடாலயத்தின் பொருணிலைக்கு அதிகமாகவும் நிலங் 
களை விலைபேசி வாங்கத் தலைப்பட்டனர் . 

வாங்கத் தலைப்பட்டனர் . இதுபோன்ற பல 
நிகழ்ச்சிகளில் குருவாணையையும் மேற்கொள்ளாதிருந்தனர் . 
குருமகாசந்நிதானமவர்களே தக்ஷிணயாத்திரைக்குச் சென்ற 
போது அவ்விடத்திய சின்னப்பட்டத்தில் இருந்த இச்சுவாமி 
களுடைய நடைகளை நேரிற்காணநேர்ந்தது . அதனால் அவர்களை 
விலக்கி 7-11-1873ல் மாணிக்கவாசக தேசிகருக்குச் சின்னப் 
பட்டங் கட்டி வைத்தார்கள் . பின் 30-11-1873ல் பேரா 
வின்பப் பெருநிலை யெய்தினர் . 


17 , ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாணிக்கவாசக தேசிகர் 
இவர்கள் அருளாட்சி நடாத்துங்கால் தலயாத்திரை செய்யத் 
திருவுளங் கொண்டு தருமையம்பதியை யகன்று விருத்தாசலம் , 
திருச்சிராப்பள்ளி முதலிய தலங்களைத் தரிசித்து வந்தார்கள் . 


இவர்கள் காலத்துச் சச்சிதானந்த தேசிகரால் விலக்கப் 
பெற்ற அருணந்தி சுவாமிகள் 

தம்மை விலக்க யாருக்கும் 
உரிமையில்லை என்றும் , சச்சிதானந்த தேசிகருக்குப் பின் 
தமக்கே பட்டம் உரியதென்றும் 1875 ல் வழக்குத் தொடுத்தனர் . 
அருணந்தி சுவாமிகள் வழக்குச் சென்னை உயர் நீதி மன்றத்தில் 
தோற்றுப் போயிற்று . சுவாமிகள் இங்கிலாந்து அரசர் சபைக்கு 
வழக்குத் தொடர எண்ணியிருக்கும் சமயம் பட்டத்திருக்கும் 
மாணிக்கவாசக தேசிகசுவாமிகள் அவர்களைச் சந்திக்க நேர்ந்தது . 
அப்போது அருணந்தி 

சுவாமிகளும் பதவியிலிருந்தவர்க 
ளாயிற்றே என்பதையும் , அவர்களுக்கு மேற்குறித்த வழக்கால் 
பெருங்கடனேற்பட்டிருப்பதையும் திருவுளத்தடைத்து , பிரெஞ்சு 
இலாக்காவிலுள்ள சேத்தூர்கிராம நிர்வாகத்தை அவர்களிடம் 
கொடுத்து அங்கேயே இருக்கச் செய்து கருணைபாலித்தார்கள் . 


இவர்கள் காலத்தில் திருப்பனந்தாள் காசி மடாதிபதியாக 
இருந்த இராமலிங்கத் தம்பிரான் அவர்கள் 1880 - ம் ஆண்டு 


68 


இத்தருமையாதீனப் பரம்பரையில் வராத ஒருவரை குருவாணை 
யின்றி அம்மடத்துக்கு அதிபராக்கி பரிபூரணம் எய்தினர் . 
(குரு சிஷ்ய உரிமையை நிலைபெறுவிக்க 

நிலைபெறுவிக்க வேண்டும் என்ற 
எண்ணம் உதிக்க 1881 ம் ஆண்டில் வழக்குத் தொடுக்கப் 
பெற்றது . 1878 - ல் சென்னை உயர் நீதி மன்றத்தில் திருப்பனந் 
தாள் காசி மடத்து அதிபதியாக நியமனம் பெறுபவர்கள் 
' தருமையாதீனத் திருக்கூட்டத்து அடியார்களில் ஒருவராக 
இருக்கவேண்டும் ' என்று முடிவு செய்யப்பெற்றது . இப்படிப் 
பெரிய வழக்குக்களாக இரண்டுமூன்றேற்பட்டதால் மடாலயத் 
தின் பொருளாதாரநிலை பொதுவாகப்பாதிக்கப் பெற்றிருந்தது . 
அதனால் கடனும் மிகுதியாக ஏற்பட்டது . 


இவர்கள் திருக்கடையூர் ஆலயத்தைத் திருப்பணி செய்வித் 
தார்கள் . மகா கும்பாபிஷேகமுஞ் சிறப்புற நடத்தினார்கள் . 
மடாலயத்தில் பல திருத்தங்கள் செய்தார்கள் . புள்ளிருக்கு 
வேளூர் ஸ்ரீ வைத்தியநாதப்பெருமான் தேவாலயத் திருப்பணி 
தொடங்கப்பெற்றது . 


இவ்வாறு மடாலயத்திலும் , சிவாலயங்களிலும் திருப்பணி 
செய்வித்துக் கொண்டிருந்த குருமூர்த்திகள் தமது பரிபாலனத் 
துக் குட்பட்ட திருபுவனம் தேவஸ்தானத்திற்குச் சென்றிருந்த 
காலத்துச் சிவஞான தேசிகருக்குப் பீடாதிபத்தியம் அளித் 
தருளிச் சிவசமாதி கூடினார்கள் . 


18. ஸ்ரீ - ல - ஸ்ரீ சிவஞான தேசிகர் 
இக்குருமூர்த்திகளது அருளாட்சி நாளையில் திருநின்றியூர் 
ஸ்ரீ லக்ஷ்மிபுரீசுவரசுவாமி ஆலயமும் , சீகாழி ஸ்ரீ பிரமபுரீசுவர் 
சுவாமி ஆலயமும் திருப்பணி செய்விக்கப் பெற்றன . மகா 
கும்பாபிஷேகங்களும் நடத்துவிக்கப்பெற்றன . 


22-4-1900ல் மாணிக்கவாசக தேசிகருக்குச் 
சின்னப்பட்டங் கட்டினார்கள் . எல்லா நிர்வாகப் பொறுப்பையும் 


இவர்கள் 


69 


கொஞ்ச 


பெற்று நடத்துக ' என்று ஒரு உயிலும் எழுதி வைத்தார்கள் . 

காலத்துக்குப்பின் மனவேற்றுமை ஏற்பட்டது . 
அதனால் இவ்விருவரிடையும் விவகாரங்களும் உண்டாயின . பிறகு 
மகாசந்நிதானமவர்கள் காசி யாத்திரையாகப் புறப்பட்டார்கள் . 
யாத்திரை முடித்துக்கொண்டு 30-3-1906 - ல் திருப்பனந்தாளில் 
வந்து எழுந்தருளியிருந்தார்கள் . 1906ல் மீண்டும் தமக்கு நிர்வாகப் 
பொறுப்பை விட்டுவிட வேண்டும் என்று கும்பகோணம் நீதி 
மன்றத்தில் வழக்குத்தொடுத்தார்கள் . வழக்கு நடைமுறையில் 
இருக்கும்போதே 1-12-1906ல் திருப்பனந்தாளில் பரிபூரண 
மானார்கள் . 


19. ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாணிக்கவாசக தேசிகர் . 
சிவஞான தேசிகரால் ஞானாபிஷேகம் செய்விக்கப் பெற்ற 
இக்குருமூர்த்திகள் சின்னப் பட்டத்திலிருந்து நிர்வாகத்தை 
நடத்தி வந்தார்கள் . மன வேற்றுமையுடன் திருப்பனந்தாளில் 
எழுந்தருளியிருந்த சிவஞான தேசிகரால் பரிபூரண காலத்து 
உயிலெழுதி வைக்கப்பெற்றதாகத் திருநாவுக்கரசு தம்பிரான் 
என்பவர் தாமே பட்டத்திற் குரியவரென்று 1907 ல் கும்ப 
கோணத்தில் திருவம்பல தேசிகர் என்ற பெயரால் வழக்குத் 
தொடுத்தார் . 1910 ல் அந்த வழக்குத் தள்ளுபடியாகி இக்குரு 
மூர்த்திகளுக்கே வெற்றியாக முடிந்தது . அதன் மேல் சென்னை 
உயர்தர நீதி மன்றத்தில் அப்பீல் கொடுக்கப்பெற்றது . 


புள்ளிருக்குவேளூர் , திருவாரூர் இராஜாங்கக் கட்டளை , மலைக் 
கோட்டை மவுனமடம் கட்டளை இவைகளுக்கு ஸ்கீம் வழக்குகள் 
ஏற்பட்டன . 


இவர்கள் காலத்தில் கடன்தொல்லைகள் அதிகம் . பல கடன் 
கள் கட்டுப்படுத்தத் தக்கதில்லை யென்று கட்சியாடிவென்றார் 
கள் . இவர்கள் 1914 - ல் சிவஞானதேசிகருக்கு ஆட்சித் திறத்தை 
சொக்கநாதப் பெருமான் 

பூஜையையுங் கொடுத் 
தருளி - முத்திநிலை யெய்தினார்கள் . 


யளித்து , 


70 


20. ஸ்ரீ - ல - ஸ்ரீ சிவஞான தேசிகர் 
இவர்கள் ஆட்சிக்காலத்தில் திருவையாறு ஸ்ரீ பஞ்சநதீசுவர 
சுவாமி 

ஆலயத்திருப்பணி தொடங்க தேவகோட்டை 
நகரத்தார் ஸ்ரீமான் உ . ராம . மெ . சுப.சேவு . சேவுகஞ் செட்டியார் 
இக் குருமூர்த்திகளிடம் ஒரு ஒப்பந்த விண்ணப்ப மளித்துத் 
திருப்பணி நடத்தத் தொடங்கினார்கள் . இவர்கள் காலத்தும் 
சில கடன் தொந்தரவுகள் தொடர்ந்தன . சிலகடன்கள் தீர்ந்தன . 
பின்னர் , சச்சிதானந்த தேசிகரைப் பிற்றோன்றலாக எழுந் 
தருளச்செய்து பேரா இன்பநிலை யெய்தினார்கள் . 


21. ஸ்ரீ - ல - ஸ்ரீ சச்சிதானந்த தேசிகர் 


இவர்கள் ஆலய நிர்வாகத்தையும் , நித்திய நைமித்திய 
பூசைகளையும் மிகச் சிறப்பாக நடத்திவந்தார்கள் . இவர்கள் 
காலத்தில் கடன்களில் பெரும்பாகம் தீர்க்கப்பட்டுப் போக்கிய 
நிலமும் சில மீட்கப்பட்டன . இவர்கள் ஆட்சியேற்ற சிலநாளைக் 
குள்ளேயே 

மாணிக்கவாசக தேசிகரைப் பீடத்தமர்த்திப் 
பேரின்பம் பெற்றார்கள் . 


22. ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாணிக்கவாசக தேசிகர் 


சச்சிதானந்த தேசிக சுவவிகளால் அபிஷேகம் பெற்ற 
மாணிக்கவாசக தேசிகசுவாமிகள் ஆலயத்திருப்பணி செய்வதில் 
நிறைந்த அன்பு கொண்டவர்கள் . திருபுவனம் ஸ்ரீ கம்பகரே 
சுவரசுவாமி ஆலயம் , திருப்பனந்தாள் ஸ்ரீ அருணஜடேசுர 
சுவாமி ஆலயம் , தருமபுரம் ஸ்ரீ தருமபுரீசுவரசுவாமி ஆலயம் , 
ஸ்ரீ ஞானபுரீசுவர சுவாமி 

ஆலயம் ஆகிய இவைகளில் 
திருப்பணி செய்விக்கப்பெற்றன . திருக்கடவூர் ஸ்ரீ அமிர்த 
கடேசுவரசுவாமி கோயில் உள்மதில் திருப்பணி தொடங்கப் 
பெற்றது . அவ்வவைகளுக்கு 

கும்பாபிஷேகங்களுஞ் 
சீர்பெற நடத்துவிக்கப்பெற்றன . இன்றியமையாத திருவா 
பரணங்கள் , எடுபிடிகள் முதலியனவுஞ் செய்யப்பெற்றன . 


மகா 


71 


தற்போது திருப்பனந்தாள் காசிமடத்ததிபராக , சைவமுங் 
தமிழும் தழைத்தினிதோங்க வீற்றிருக்கின்ற ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசி 
சுவாமிநாதத் தம்பிரான் சுவாமிகள் இவர்களிடம் உபதேசம் 
பெற்றவர்களாவார்கள் . 


இந்த ஞானதேசிகர் ஆட்சித்திறன் பொதுப் பணிகளிலும் 
பெரிதும் ஈடுபட்டு தவியுள்ளது . அதற்கு மாயூரத்திலுள்ள 
நகராண்மைக் கழக உயர் நிலைப் பள்ளி மாணவர்கள் விடுதிக்கு 
ரூபாய் 10000 அளித்தது. சிறந்த எடுத்துக்காட்டாம் . இக்குரு 
மூர்த்திகளால் மடாலயத்திற்கு முளைப்பாக்கம் , மணக்குடி , 
திருநின்றியூர் முதலிய கிராமங்களில் நிலங்களும் நெய்தவாசலில் 
உப்பளமும் வாங்கப்பெற்றன . 

போக்கியமாக வைக்கப் 
பட்டிருந்த நிலங்கள் மீட்கப்பட்டன . கடன்கள் பெரும்பகுதியுங் 
கொடுத்துத் தீர்க்கப்பட்டன . 


சமயத்தொண்டாக ஆதீனவித்துவான் சுவாமிநாதபண்டிதர் 
அவர்களைக் கொண்டு மாயூரத்தில் 

மாயூரத்தில் சைவசித்தாந்த மகாநா 
டொன்று நடத்துவிக்கப்பெற்றது . 


இக்குருமூர்த்திகள் மடாலயத்தின் திருக்கோயிலின் பொரு 
ளாதார நிலையைச் செப்பனிட்டு எழுந்தருளியிருந்து 29-10-1923ல் 
எதிர்பாராதவிதமாய்ப் பரிபூரணமெய்தினார்கள் . 


இவர்கள் அருளாட்சிக் காலத்தில் சென்னை மாகாணத்தி 
லுள்ள இந்து சமய அறநிலையங்களைக் கட்டுப்படுத்த மசோதா 
ஒன்று சென்னை சட்டசபையில் கொண்டுவரப்பட்டது . அதில் 
பல விதிகள் மிகக்கடுமையாக , அறநிலையங்களைப் பாதிப்பவை 
யாக இருந்தன , அவற்றைத் திருத்தி நல்லவகையில் வெளிவரப் 
பலவழிகளிலும் முயற்சிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன . 
அவற்றின் பயனாகத்தான் இப்பொழுது இருக்கும் திருந்திய 
சட்டம் வகுக்கப்பட்டது . 


72 


திருக்கயிலாய பரம்பரைத் திருத் தருமபுர ஆதீனம் 

23 - வது மகா சந்நிதானம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் 


23. ஸ்ரீ - ல - ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் 


ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாணிக்கவாசகதேசிக சுவாமிகளுக்குப் பின் 
ஞானபீடத்தி லெழுந்தருளியிருந்து ஞானச்செங்கோல் நடாத்தி 
யவர்கள் சுப்பிரமணியதேசிக சுவாமிகளாவார்கள் . இவர்கள் 
அருளாட்சி ஏற்றநாள் 1923 ம் ஆண்டு அக்டோபர் 30s 
யாகும் . இவர்கள் இளமைப் பருவத்திலேயே சந்நியாசம் , 
பெற்றவர்கள் . மதுரைத் தமிழ்ச்சங்கத்தில் கல்வி பயின்றவர்கள் . 


மேற்கூறிய மாணிக்கவாசக தேசிகர் 29-10-23 இரவு 
திடீரெனப் பரிபூரண மடையவே சமீபத்திலிருந்த இரத்தின 
சபாபதித் தம்பிரான் என்பவர் தாம் பட்டம் பெற்றதாகச் 
சொல்லிக்கொண்டு பரிபூரணமானவர்களுக்குச் செய்யவேண்டிய 
கிரியைகளை மிக விரைவாக நடத்த முற்பட்டனர் . அப்போது 
ஊர்காவற்றுறையார் வந்து குருமூர்த்திகள் பரிபூரணமடைந்த 
நிலை மிகவும் சந்தேகமானது என எண்ணி விசாரணை நடத்தி 
இரத்தினசபாபதித் தம்பிரானைக் கைது செய்து போயினர் . 
மறுநாள் ஆதீனத் திருக்கூட்டத் தம்பிரான்கள் ஒன்றுகூடி 
ஆதீன சம்பிரதாயப்படி சுப்பிரமணிய தேசிகராகிய இக் குரு 
மூர்த்திகளைத் தேர்ந்தெடுத்து , ஞானபுரீசுவரசுவாமி கோயிலுக்கு 
அழைத்துச்சென்று ஆதிபரமாசாரிய சுவாமிகள் செய்யும் 
பாவனையில் கோமுகியின் கீழிருத்தி அபிஷேகம் பெறச்செய்து 
பீடத்தில் எழுந்தருளுவித்தார்கள் . 


இரத்தினசபாபதித் தம்பிரான்மீது குற்றச்சாட்டுகள் ஏற் 
பட்டு விசாரணை நடந்தது . முடிவில் விடுதலை செய்யப்பட்டது . 
பின்னரும் அவர் தாமே பீடத்திற்குரிய ரென்று மாயூரம் 
நீதி மன்றத்தில் வழக்குத் தொடுத்தார் . முடிவில் அவ்வழக்கு 
மகாசந்நிதானத்திற்கே வெற்றியாயிற்று . இதன் இடையில் 
கூலி வீரர்களைக்கொண்டு குறும்புகள் பல செய்யப்பெற்றன . 
கட்டுப்பாடுமீறிக் கலகம் விளைக்கும்படிக் குடிமக்களைத் தூண்டப் 
பட்டது . பல கிரிமினல் , சிவில் விவகாரங்கள் நடந்தன . எல்லா 


த . ஆ. 10 


ஆ 


73 


வகையிலும் மகாசந்நிதானத்திற்கே திருவருள் விளக்கம் 
பிரகாசித்தது . அதனோடமையாது சென்னை உயர் நீதி மன்றத் 
தில் அப்பீல் செய்யப்பெற்றது . 


குருமூர்த்திகள் காழிப்பிள்ளையார்போலப் பல தலங்களுக்கும் 
சிவிகையில் ஆரோகணித்து , சின்னமூத அடியார் குழாங்களும் 
அன்பர்கள் கூட்டங்களும் அரஹர முழக்கஞ்செய்ய , புலவர்களும் 
பெருமக்களும் ஆங்காங்கும் எதிர்கொள்ளத் திருத்தல யாத்திரை 
செய்தார்கள் . சோழநாட்டுத் தலங்கள் பலவற்றிலுஞ் சென்று 
விதிப்படி இறைவனை வழிபட்டு , எதிர்கொண்டழைத்து உப 
சரித்த அன்பர்கள் பலருக்கும் அருளமுதத்தையும் , பூதிச் 
செல்வத்தையும் பொருந்த அளித்தருளினார்கள் . 


16 - வது குருமூர்த்திகளாக எழுந்தருளியிருந்தசச்சிதானந்த 
தேசிகருக்குப்பின் தட்சிண யாத்திரையாக குருமூர்த்திகள் 
யாவரும் எழுந்தருளவில்லை என்ற குறையினை நிவர்த்திப்பான் 
திருவுள்ளம் பற்றிய இக்குருமூர்த்திகள் விவகாரங்களிடையிலே 
யும் யாத்திரைக் கெழுந்தருளினார்கள் . வழியிலுள்ள மாயூரம் , 
திருபுவனம் , திருவையாறு முதலிய தலங்களைத் தரிசித்துக் 
கொண்டு திருச்சியை யடைந்தார்கள் . அங்கு திருவாளர்கள் 
T. M. நாராயணசாமிப் பிள்ளை , லால்குடி பரமசிவம் பிள்ளை , 
ஸ்ரீரங்கம் திரு . சிங்கம் அய்யங்கார் , ராவ்பகதூர் T. V. கிருஷ்ண 
சுவாமி அய்யர் உள்ளிட்ட பெருமக்கள் பலர் குருமூர்த்தி 
களைக் கோயில் மரியாதைகளுடன் எதிர்கொண்டழைத்து 
உபசரித்து மாகேசுரபூஜை , பட்டணப்பிரவேசம் முதலியன 
சிறப்புற நடத்திவைத்தார்கள் . குருமூர்த்திகள் யாவருக்கும் 
அருட்பிரசாதம் வழங்கினார்கள் . ஸ்ரீ தாயுமான சுவாமிகளுக்குச் 
சிறப்பாக அபிஷேகம் , ஆராதனை செய்து அதனை அகன்று 
திருவேடகம் முதலியவைகளை யெல்லாங் கடந்து ஆலவாய்ப் 
பதியை அண்மினார்கள் . அங்குள்ள ஸ்ரீ திருஞானசம்பந்தரா 
தீனத்தார்களும் , கனம் திரு . P. T. ராஜன் முதலாகிய ஏனைய 


74 


பெரியோர்களும் கோயில் மரியாதைகளுடன் குருமூர்த்திகளுக்குச் 
சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள் . 


பின்னர்க் குருமூர்த்திகள் அங்கு நின்றும் புறப்பட்டுச் 
சிந்துபூந்துறை, 

ஸ்ரீவைகுண்டம் முதலிய பதிகளை வணங்கி , 
திருச்செந்தூரை அடைந்து சண்முகப்பெருமானை இறைஞ்சி 
இன்பக்கடலுள் திளைத்தார்கள் . மீண்டு வருங்கால் திருநெல் 
வேலியில் மேடை தளவாய் முதலியார் அவர்களும் , கோட்டைப் 
பிள்ளைமார்களும் , ஏனைய அன்பர்களும் வரவேற்று உபசரித்து 
சொக்கநாத 

பூஜை , மாகேசுவரபூஜை பட்டணப்பிரவேசம் 
முதலியனவும் சிறப்புற நடத்துவித்தார்கள் . அதில் மேடை 
தளவாய் திருமலையப்ப முதலியார் அவர்களும் , அன்னார் குமாரர் 
களும் சொக்கநாதருக்கு கனகாபிஷேகம் செய்வித்தது குறிப் 
பிடத்தக்கது . அவ்விடத்தில் திருவாவடுதுறை ஆதீன சம்பந்த 
மான தலங்களைத் தரிசிக்குங்கால் அவ்வாதீன கர்த்தரவர்கள் 
சார்பில் உபசரிக்கப்பட்டார்கள் . பாபவிநாசம் , குற்றாலம் , 
தென்காசி , ஸ்ரீவில்லிபுத்தூர் , பரங்குன்று முதலிய தலங்களை 
வணங்கிக்கொண்டு பிரான் மலைக்கு வருங்கால் திருவண்ணாமலை 
ஆதீனத்தார்களால் வரவேற்கப்பட்டு உபசரிக்கப் பெற்றார்கள் . 
இவ்வாறு ஆங்காங்குள்ள அன்பர்கள் பலரும் மாகேசுவரபூசை , 
பட்டணப்பிரவேசம் 

முதலியன சிறப்புறநடத்தி உபசரிக்க 
இறைவழிபாடியற்றிய குருமூர்த்திகள் யாத்திரையை முடித்துக் 
கொண்டு , மாயவரத்தில் நகரவாசிகள் 

உபசாரப் பத்திரம் 
வாசித்துக்கொடுத்து வரவேற்க அங்கெழுந்தருளிப் பின் தருமை 
நகரடைந்து அருட்செங்கோல் நடாத்துவாராயினார்கள் . 


இங்ஙனமிருக்குங்கால் சைவநன்மக்கள் உள்ளத்தில் அறிவுக் 
கோயில்களைக் கட்டத் திருவுள்ளங்கொண்டு ஆதீனசம்பிரதாய 
நூல்களையும் , சைவசம்பிரதாய நூல்களையும் அச்சுவாகனமேற்றி 
ஞானத்திருமகளை அன்பர்கள் ஒவ்வொருவர்கையிலும் இருந்து 
விளங்க இலவசமாக வழங்கினார்கள் . ஆதீன வித்வத் சிகாமணி 
சுவாமிநாத பண்டிதர் அவர்களைக்கொண்டு கும்பகோணத்தில் 
மகாமக காலத்தில் சைவசித்தாந்த மகாநாடு கூட்டுவித்துச் 
சைவநற்பயிர் தழைக்கப் பிரசங்க மாரி பொழிவித்தார்கள் . 


5 


இக் குருமூர்த்திகள் செய்தருளிய ஆலயப்பணிகள் மிகப் பல . 
ஆதீன பரிபாலனத்துக் குட்பட்ட சீகாழி , திருக்கடவூர் , மணக் 
- குடி , கோளிலி , பறியலூர் , விளநகர் ஆகிய கோயில்கள் 
திருப்பணி செய்யப்பட்டுக் கும்பாபிஷேகமும் நடத்துவிக்கப் 
பெற்றது . திருவையாறு அறம்வளர்த்த அம்மையார் பாலாலயமும் , 
மாயூரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் மகாகும்பாபிஷேக 
மும் நடைபெற்றதும் இக்குருமூர்த்திகளது ஆட்சிக்காலத்தேயாம் . 
செம்பொனார்கோயில் என்னும் தலத்தில் கோயில்கொண்டிருக்கும் 
ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்குக் கட்டளை ஒன்று ஏற்படுத்தி 
யுள்ளார்கள் . 


தீன மடாலயத்திற்கு வெள்ளி நாற்காலிப்பல்லக்கொன்று 
செய்யப்பெற்று எடுபிடிகள் சிலவும் புதுப்பிக்கப்பெற்றன . 
திருப்பனந்தாள் ஆலயத்திற்கு வெள்ளிப்பல்லக்கும் , சீகாழி 
ஆலயத்திற்கு வெள்ளிப் - பல்லக்குடன் சில எடுபிடிகளும் , 
ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் ஆலயத்திற்குச் சிறந்த வேலைப்பாடுடைய 
வெள்ளி ரதம் ஒன்றுஞ் செய்துவைக்கப் பெற்றன . திருவாரூர் 
தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சுப்பிர 
மணிய சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகாகும்பாபிஷேகம் 
நடத்துவிக்கப்பட்டது . தேர் செய்வதற்காக ரூ 5000 கொடுத் 
தார்கள் . வெள்ளிப் பல்லக்கும் , வெள்ளி யானைவாகனமும் செய் 
வித்துள்ளார்கள் . 


ஆதீன வித்வான்களாக 

சீகாழி 

வித்வத்சிரோமணி 
ப . அ . முத்துத்தாண்டவராயப் பிள்ளை அவர்களையும் , அவர்கள் 
குமாரர் ப . மு . சோமசுந்தரம் பிள்ளை M.A., L.T . , அவர்களையும் , 
காழி . சிவ . கண்ணுசாமி பிள்ளை B.A. , அவர்களையும் ஏற்றுத் 
தமிழுஞ் சைவமும் ஆக்கமுற நற்பயன் அளித்துவந்தனர் .. 
ஆதீனத்துப் புலவர் திலகமாக விளங்கியவர்களும் , ஆதீன 
வெளியீடுகளாக வருகின்ற பண்டார மும்மணிக் கோவை 
போன்ற சாத்திர நூல்களுக்குக் குறிப்புரை முதலியன எழுதி 


76 


iTV 


PDPNOMINANTOாறாமைகாலால் 


திருக்கயிலாய பரம்பரைத் திருத் தருமபுர ஆதீனம் 

24 - வது மகா சந்நிதானம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் 

26-6-33ல் பட்டமேற்றபொழுது எடுக்கப்பட்டது 


யருளியவர்களுமாகிய சட்டைநாதத் தம்பிரான் சுவாமிகளும் 
இக்குருமூர்த்திகளிடத்தில் உபதேசம் பெற்றவர்களே . 


ஒவ்வொரு தேவஸ்தானத்துக்கும் சென்று தங்கி , கோவில் 
கணக்குகள் ஒழுங்காக வைத்து வரவும் , காரியங்கள் செம்மையாக 
நடக்கவும் திட்டம் வகுத்து ஏற்பாடு செய்தார்கள் . ஆதீன 
மடாலயம் தற்போது அடைந்துள்ள எல்லாவகையான முன் 
னேற்றத்திற்கும் இவர்களே மூலகாரண ' முதல்வர் எனக் கூறு 
தல் மிகையாகாது . 


சென்னை இந்துமதமான்ய சட்டம் நடைமுறைக்கு வந்ததும் 
ஆதீன மடாலயத்திற்கும் , தேவஸ்தானங்களுக்கும் அதன் வி 
களிலிருந்து விலக்குப்பெற்றார்கள் . 


கனம் , சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ஜஸ்டிஸ் ராமேசம் , 
ஜில்லா நீதிபதி V. R. குப்புசாமி அய்யர் , Sir C. P. இராமஸ்வாமி 
அய்யர் , கனம் - P. T. இராஜன் முதலியவர்களை மடத்துக் 
கழைத்து விருந்தளித்தார்கள் . 


இவ்வாறு குருமூர்த்திகள் 

பல்லாற்றானும் தமிழுக்கும் 
சமயத்துக்கும் பணிகள் புரிந்து இப்போது ஞானபானுவாய் 
விளங்குகின்ற ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமா 
சாரிய சுவாமிகளுக்கு முறைப்படி அபிஷேகம் செய்வித்துப் 
பீடத்தமர்த்தி 1933 - ம் ஆண்டு ஜூன் மாதம் 26 - ம் நாள் பரி 
பூரண நிலை யெய்தினார்கள் . 


24. ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முக தேசிகர் 


இக்குருமுதல்வர் பீடாரூடர்களானது முதல் செய்துவரு 
கின்ற அறப்பணிகள் மிகப்பல . தருமையாதீனத்துப் பெரி 
யோர்கள் அருளிச்செய்த 

ஞான நூல்களை 

அச்சியற்றி எல் 
லாருக்கும் வழங்குகிறார்கள் . சமய சாத்திரங்களையும் அங்ஙனமே . 


77 


சம்பிரதாய நூல்களும் அப்படியே வழங்கப்பெறுகின்றன . 
ஆதீன 

மடாலயமானது ஞான நூற்பதிப்பகமாக , கலைமகள் 
கவினும் இடமாக , புலவர்கள் போற்றும் புகலிடமாக , சிற்பத் 
திறஞ் செறிந்த சித்திரச் சாலையாக , சமய நால்வர் தளிகளாக , 
சந்தானாசாரியர் திருக்கோயில்களாக விளங்கிவருகின்றது . ஆதீன 
முகப்பு , புத்தகசாலையாக இருந்து அறிவு வண்மை வழங்கி 


நிற்கின்றது . 


பல 


இக்குருமூர்த்திகளது ஆட்சி வருங்கால சைவ - தமிழுலகிற்கு 
வழிகாட்ட ஆகம 

பாடசாலை நிறுவித் திருக்கோயிற் பூசை 
முறைகளைச் செவ்வை பெறுத்துகிறது . தேவாரப்பாடசாலை 
ஆக்கித் திருக்கோயிலை - சைவவுலகை - அன்பு மயமாகத் - தமிழ் 
மயமாகச் செய்துவருகிறது . சுற்றியுள்ள கிராமத்துச் சிறுவர் 
சிறுமியர்களுக்கு அறிவு விதையிட ஆரம்பப்பாடசாலை யமைத் 
துப் பாதுகாக்கிறது . சிவஞானபோத மகாநாடுபோன்ற 
மகா நாடுகளைக்கூட்டிச் சித்தாந்தத் தேன் செவி வழியாகப் 
புகுத்தித் தித்திக்கச்செய்கிறது . புலவர்களைக்கொண்டு சமயப் 
பிரசங்கங்கள் நடப்பித்து வருகின்றது . தமிழ்நாட்டில் சமய 
மொழி மகாநாடுகளுக்கு நிலைத்த பயன் தருங் காரியங்களுக்காகப் 
பெரும்பொருள் தந்து சிறப்பிக்கின்றது . ஆங்காங்கு நடை 
பெறும் மகா கும்பாபிஷேகம் முதலியவற்றிற்கு அரும்பொரு 
ளீந்தும் ஆவன இயற்றியும் அனைவரும் போற்ற இருக்கின்றது . 
கலாசாலை , கல்லூரி இவைகளிற் பயிலும் ஏழைமாணவர்களுக்கு 
உபகாரச் சம்பளம் உதவி வருகிறது . தமது ஆதீனத்துக்குச் 
சொந்தமான ஆலயங்கள் திருக்குளங்கள் முதலியவற்றைப் 
புதுக்கியும் , திருத்தியும் பேரழகு பெறச்செய்கிறது . 


ஞானசம்பந்தம் என்னும் திங்கள் வெளியீட்டினால் சைவமும் 
தமிழுந் தழைத்துமிளிரச் செய்கிறது . ஆதீன வெளியீடாகத் 
தோன்றும் ஞானசாத்திரங்கள் யாவற்றையும் அச்சிடுதற்காக 
ஞானசம்பந்தம் பதிப்பகம் என்பதோர். அச்சுக்கூடத்தையும் 
நிறுவியிருக்கிறது . 


78 


தருமபுர ஆதீனம் 


** 


ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா சந்நிதானம் பட்டணப் பிரவேச காலத்தில் 

உபயோகிக்கும் சிவிகை .. 


வெள்ளி நாற்காலி சவாரி 
(( Inspection Silver Sedan Chair ) 


இவர்கள் ஆட்சிக் காலத்தில் மடங்களைக் கடுமையாகப் 
பாதிப்பதாக மசோதா ஒன்று சென்னை சட்ட சபையில் கொண்டு 
வரப்பட்டு ஆலோசனைக் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டது . அம் 
மசோதாவினால் ஏற்படக் கூடிய பாதகங்களை எடுத்துக்காட்டி 
அது தள்ளுபடி யாகுதற்குவேண்டிய பெருமுயற்சியில் ஈடுபட 
தள்ளுபடி பெறப்பட்டது . 


79 


குருபாதம் 


"திருக்கூட்டத்து அடியார்கள் 


1. ஆபதுத்தாரணர் : - ஸ்ரீமத் குருஞானசம்பந்த சுவாமி 
களது சீடர்கள் பலருள் இவரும் ஒருவர் . இவர்களுடைய அவதார 
ஸ்தலம் மருதூர் . அது இப்போது நயினார்கோவில் என வழங்கு 
றது . இவர் பூகோளவிலாசம் என்னும் ஓர் நூலியற்றியுள்ளார் . 
அதில் யோசனை யென்னும் நீட்டலளவையின் விளக்கம் கூறப் 
பெற்றுள்ளது . அண்டங்களைப்பற்றி அறையப்பெற்றுள்ளன . 
புவனங்கள் , திசைகாப்பாளர்கள் , கண்டங்கள் இவற்றின் தன்மை 
கள் ; விளைபொருள்கள் , மக்களியற்கைகள் முதலியன விரிவாகக் 
கூறப்பெற்றுள்ளன . இடையிடையே மருதூரில் எழுந்தருளி 
யிருக்கும் இறைவன் பெருமையும் எடுத்தியம்பப்படுகின்றது . 


“ தமிழ்மணங் கமழும் கமலையம் பதிவாழ் 
ஞானசம் பந்தனை வணங்கில் 

ஈன சம்பந்த மில்லைவீ டெளிதே ' ' 
என்பது அந்நூற் குருவணக்கச் செய்யுளாகும் . 


2. குமரகுருபர சுவாமிகள் : - இவர்கள் திருநெல்வேலி 
ஜில்லாவில் ஸ்ரீ வைகுண்டத்திற் கருகிலுள்ள கயிலாயபுரத்தில் 
வேளாள குலத்தில் சண்முகசிகாமணிக் கவிராயருக்கும் சிவகாமி 
யம்மையாருக்கும் தவத்தாற் பிறந்த சிவச்சேய் . ஐந்தாண்டுவரை 
வாய்பேசாதிருந்து செந்தில் முருகன் அருள் நிரம்பப்பெற்றுப் 
பேசத் தொடங்கினார்கள் . அவர்கள் பேசிய முதற்பேச்சு 
' சைவசித்தாந்தத் தெளிதேனும் , முருகனருட் பழமும் , அடியார் 
கள் வாயை யினிக்கச்செய்யும் பயன் சருக்கரையுங் கலக்க 
ஆக்கப்பெற்ற கந்தர்கலிவெண்பா என்னும் தமிழர் பாராயண 


நூல் . 


80 


முருகனருள் பெற்ற சுவாமிகள் ஞானாசாரியரை நல்க வேண்டு 
மென்றும் முருகனிடம் விண்ணப்பித்தனர் . முருகன் அசரீரியாக 
'உன் வாக்குத் தடைப்படும் இடமே ஞானாசாரிய பீடம் ' என்று 
அருள் செய்ய , ஞானாசாரியரைத் தேடிப் புறப்பட்ட அவர்கள் 
தம்மூர் சென்று அங்குள்ள கயிலாயநாதர்மேல் கயிலைக் கலம்பகம் 
பாடினர் . பின் தலயாத்திரை செய்துகொண்டு மதுரை வந்து , 
மீனாக்ஷியம்மை பிள்ளைத் தமிழை இயற்றினார் . தமிழ் நலம் 
உணர்ந்து உணர்த்தும் தாயாகிய அம்மையார் திருமலை நாயக 
னுக்கும் அறிவித்துத் தானுங் காட்சி தந்து “ தொடுக்குங் கடவுள் ' ' 
என்ற பாடலில் மும்முறை தோய்ந்து முத்தமாலையைச் சுவாமி 
களுக்குப் பரிசாக அளித்து மறைந்தனர் . பின்னர் மீனாக்ஷி 
யம்மை குறம் , இரட்டைமணிமாலை , மதுரைக்கலம்பகம் என்பன 
வற்றையும் அருளிச்செய்தனர் . திருமலைநாயகருக்காக நீதிநெறி 
விளக்கம் என்ற நூலும் செய்தருளினார் . அதுகேட்ட அரசன் 
மகிழ்ந்து கனகாபிஷேகஞ் செய்வித்தான் . விருதுக ளளித்தான் . 
அரியநாயகபுரம் என்னும் ஊரைப் பரிசாகக் கொடுத்தான் . 
பின்னர் , சுவாமிகள் திருவாரூரை யடைந்து தியாகேசனை வழி 
பட்டுத் * திருவாரூர் நான்மணிமாலை தொடுத்து அணிந்தனர் . 
தருமபுரம் நான்காவது பட்டத்தெழுந்தருளியிருந்த மாசிலாமணி 
தேசிகர் திருவருட் சிறப்பைக் கேள்வியுற்றுச் சென்றபோது 
பெரியபுராணத்து ' ' 'ஐந்துபேரறிவும் ' என்னும் பாடலுக்கு அனு 
பவப்பொருள் தருக '' என , சுவாமிகளுக்கு உரைதடைபட்டது . 
ஆகையால் ' குருநாதனைக் கண்டேன் ! கண்டேன் !!' என களிப்புக் 
கடலிற் றிளைத்தனர் . குருவாணைப்படி சிதம்பரம் செல்ல விரும் 
பியவர்கள் வழியில் புள்ளிருக்குவேளூர் சென்று செல்வமுத்துக் 
குமரனைத் தரிசனம்செய்து எழுந்தருளுங்கால் தம்கனவில் தமிழ் 
விரும்பு கந்தன் தந்த ஆணைப்படி முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத் 
தமிழ் பாட எண்ணியும் , " பொன்பூத்தகுடுமி '' என அவர் முதல் 
கொடுக்கப் பிள்ளைத்தமிழைச் சந்நிதியில் அரங்கேற்றினார் . 

சிதம்பரம் சென்று சிதம்பர மும்மணிக்கோவை 
யையும் , புராணிகர் தருக்கொழியச் சிதம்பரச் செய்யுட்கோவை 


பின்னர் , 


நூல்கள் ஆதீனத்தில் அச்சிடப்பெற்றுள்ளது . 


த . ஆ . 11 


S1 


யையும் , அம்மை திருவருளால் சிவகாமியம்மை யிரட்டைமணி 
மாலையையும் இயற்றினர் . 


பின்னர் , தருமை வந்து ஞானதேசிகரிடம் உபதேசம் 
பெற்றுப் பண்டார மும்மணிக்கோவை * என்னும் சாத்திர 
மாலையை ஆசாரிய திருவடிகளுக்குச் சூட்டிக் குருவாணைப் 
படி காசிநகரம் சார்ந்தார் . கங்கையில் நீராடி விசுவநாதர் 
வழிபாடும் செய்து எழுந்தருளியிருக்குங் காலத்து ஓர்நாள் இரவு 
கேதார நாதர் இவர் கனவிடை வந்து 'காடுகளிடையே நம்மைப் 
பூசிக்க' என ஆணைதர , சுவாமிகள் காடுவெட்டித் திருத்தி கேதார 
நாதரைக்கண்டு வழிபட்டனர் . துண்டிவிநாயகர் பதிகம் , காசிக் 
கலம்பகம் ஆகிய நூல்களை யாக்கியருளினர். 


காசியில் தருமமியற்றக்கருதி நவாபைக்கண்டு அவன் 
மொழியிற்பேச கலைமகள் மேல் சகலகலாவல்லிமாலை * 

பாடி 
அருள்பெற்று இந்துஸ்தானிமொழியை ஓதாதுணர்ந்து சிங்க 
வாகனத்தேறிச் சென்று அரசன் சிங்கவாகனத் திடங்கொடுக்க 
எழுந்தருளினர் . மிகுதியும் பொறாமைகொண்ட மதியமைச்சன் 
ஒருவனால் வீணே தோன்றப்பெற்ற ஐயத்திற்குக் காட்சியளவை 
யால் 

பதில்கூறி நீக்கினர் . சிவபரத்துவத்தைப் பழுக்கக் 
காய்ச்சிய இருப்புக்கோலைக் கையில் ஏந்தி விளங்கச்செய்தனர் . 
ஒருநாள் சாதி வேறுபாடு கூடாதென்ற நோக்கத்துடன் 
தன் வீட்டுக்கு அமுதருந்த அழைத்த அரசன் எண்ணப்படி 
உண்ணச்சென்றபோது , ஊனுணவு 

பரிமாறப்பட்டிருத்தலை 
யறிந்து அவற்றைத் திருக்கண்சாத்த அவை காய் கனி கிழங்கு 

மாறின. பின்னர் அமுதுசெய்தனர் . இவற்றை 
எல்லாங்கண்டு அறிவு திருந்திய அரசன் தெய்வாதினமாகக் 
கிடைத்த சகுனப்படி கங்கைக் கரையில் மடங்கட்டிக் 
கொடுத்தான் ; பெரும் பொன்னளித்தான் . அவற்றால் சுவாமிகள் 
தருமம் இடையறாது இயற்றிக் கொண்டிருந்துவிட்டு , ஆசாரிய 
தரிசனத்தில் அவா எழும்பத் திரும்பவும் தருமபுரம் வந்து குரு 
தேவரை வணங்கிப் பிரிய மனமின்றி வருந்தினர் . ஞானதேசிகர் 

இந்நூல் அச்சிலிடப்பெற்றுள்ளது . 


களாக 


S2 


சொக்கலிங்கப் பெருமானை ஞான பூஜையாக எழுந்தருளிப் 
பண்ணிக் கொடுத்தனர் . பெற்றுக்கொண்டு சுவாமிகள் 
காசியையடைந்து சிவானுபூதிச் செல்வராய்த் திகழ்ந்தார்கள் . 
அப்போது டில்லிபாதுஷாவின் குமாரி ஜெபுனிஸா தன் தலை 
நகரில் 

ஒரு மத பரிஷத் கூட்டினாள் . அதற்குச் சுவாமிகளுக்கும் 
அழைப்பு வந்தது . சுவாமிகள் சென்று சைவசமய உண்மைகளை 
எடுத்துக்காட்டி வெற்றியுடன் காசிக்குத் திரும்பினார்கள் . சில 
நாட்கழித்து வைகாசித் திங்கள் கிருஷ்ணபக்கத்து மூன்றாம் 
நாள் இறைவன் திருவடி நீழலை யடைந்தார்கள் . 


காசி 


3 . வெள்ளியம்பலவாணத் தம்பிரான் :- இவர்கள் நான் 
காவது குருமூர்த்தியான மாசிலாமணி தேசிகரிடத்தில் 
சந்நியாசம் பெற்றவர்கள் . படிக்காசுவைத்த முனிவருடன் 

யாத்திரையாகச் சென்று குமரகுருபர சுவாமிகளிடம் 
வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லவரானார்கள் . 
ஐந்தாவது பட்டத்து ஞானசம்பந்த தேசிக சுவாமிகளிடத்தில் 
ஞானதீக்கை பெற்று அவர்கள் திருமுன் ஞான் சாத்திரங் 
களையும் பண்டாரசாத்திரங்களையும் நன்கு கற்றுத் தெளிந் 
தார்கள் . 


இவர்கள் தக்ஷணயாத்திரை செய்த காலத்துத் திருச்செந் 
தூரில் குதர்க்க வாதம் செய்து தூஷித்த ஒரு புலவரைத் தாம் 
செய்த சபதப்படியே தம் மாணாக்கராகிய துறைமங்கலம் சிவப் 
பிரகாச சுவாமிகளைக்கொண்டு திருச்செந்தில் நிரோட்டகயமகவந் 
தாதி பாடித் தோற்கடித்து அடிமையாக ஏற்றனர் . திருநெல்வேலி 
சிந்துபூந்துறை திருமடத்தில் பல 

திருமடத்தில் பல மாணவர்களுக்குப் போதக 
ஆசிரியராக வீற்றிருந்தார்கள் . 


இவர்கள் தல யாத்திரை செய்யுங்கால் ஆங்காங்குள்ள 
அன்பர்கள் வேண்டுகோட்படி , பல புராணப் பிரசங்கங்கள் 
செய்தும் சைவமும் தமிழுக் தழைத்தோங்கச் செய்தார்கள் . 


83 


பின்னர் , 


ஸ்ரீ குருஞானசம்பந்த தேசிகர் சமூகமாலை , 
தாலாட்டு , திருப்பள்ளியெழுச்சி முதலிய பிரபந்தங்களை * அருளிச் 
செய்துதனர் . குருஞானசம்பந்த தேசிக மூர்த்திகள் அருளிச்செய்த 
முத்திநிச்சயம் என்னும் பண்டார சாத்திரத்திற்கு ஒரு பேரு 
ரையும் , ஒரு சிற்றுரையும் அருளிச்செய்துள்ளார்கள் . சிவஞான 
சித்தியாருக்கு 

ஞானாவரண விளக்கம் என்னும் பாஷியமும் 
இயற்றியுள்ளார்கள் . 


இவர்கள் பரிபூரணம் எய்திய இடம் தில்லையம்பதியாகும் . 
அங்கு இவர்கள் சமாதி ஞானப்பிரகாச குளத்துத் தென்மேற்கு 
மூலையில் இருக்கிறது . 


சரணாலய 


கந்தபுராணச்சுருக்க ஆசிரியராகிய சம்பந்த 
சுவாமிகள் இவர்களிடத்துக் கல்வி கற்றவர்களாவர் . 


4. சம்பந்த சரணாலயர் : - இவர்கள் ஆறாவது குருமூர்த்தி 
யாக இருந்த ஸ்ரீ - ல - ஸ்ரீ திருஞான சம்பந்த தேசிக சுவாமிக 
ளிடத்தில் ஞானோபதேசம் பெற்றவர்கள் . வெள்ளியம்பல 
வாணத் தம்பிரானிடம் கல்வி பயின்றவர்கள் . இவர்கள் கல்வி 
நல்லருளும் , கருணையும் , துறவும் , ஒழுக்கமும் , விழுப்பமும் , 
பொறையும் எய்தி விளங்கினர் . இவர்களது பெருமையினைக் 
கேட்டறிந்த மைசூர் மகாராஜா சுவாமிகளுடைய நட்பைப் 
பெரிதும் வேண்டினார் . சுவாமிகளும் குருமூர்த்திகளிடத்தில் 
விடைபெற்று மைசூருக்கு எழுந்தருளினார்கள் . அரசன் புலவர் 
பலர் கூடிய பேரவையில் எழுந்தருளச் செய்தான் . அப்போது 
அரசன் சுவாமிகளது தோற்றப் பொலிவைக் கண்டு ' அண்டங் 
காக்கை போல் உளரே ' என்று நகையாடினான் . அப்போது 
சுவாமிகள் புன்னகை பூத்துத் ' தாமே அண்டங்காக்கைக்குப் 
பிறந்தவர் ' என்று பதில் கூறினார்கள் . அரசர் அதிலுள்ள 
சொன்னயம் கண்டு மகிழ்ந்து தம்முடன் சிலநாளாவது சமஸ் 
தான விருந்தினராக இருந்தருளவேண்டும் எனப் பிரார்த்திக்க , 


இந்நூல் ஆதீனத்தில் அச்சிடப்பெற்றுள்ளது . 


84 


சுவாமிகளும் இசைந்தனர் . அதுபோது அரசன் வேண்டுகோட் 
படி கச்சியப்ப சிவாசாரியர் செய்த கந்தபுராணத்தைச் சுருக்கிச் 
சொன்னயம் பொருணயம் தோன்ற விருத்தப்பாவால் ஓர் * நூல் 
செய்தருளினர் . அதுகண்ட அரசர் மன மகிழ்ந்து சுவாமி 
களுக்கு மும்முறை பொருளளித்தனர் . அவைகளை சுவாமிகள் 
முறையே குருப்பிரீதியாக , சிவப்பிரீதியாக , அடியார் பிரீதியாகச் 
செய்தார் . அரசர் சுவாமிகள் வேண்டாமையாகிய விழுச் 
செல்வமுடையா ராதலை யறிந்து நகர் வலம் செய்விக்க விரும் 
பினன் . சுவாமிகள் " குருவாணையின்றி உடன்படேன் ' ' 
மறுத்தனர் . அரசர் தமது கருத்தைத் தருமபுரத்திலிருக்கும் 
குருமகாசந்நிதானத்திற்குத் தெரிவித்து அனுமதிபெற்றுச் 
சுவாமிகளை நகர்வலஞ் செய்வித்தார் . 


என 


ஒருநாள் அரசர் தருமபுரத்தில் உங்கள் குருத்தானத்தில் 
சீடர்கள் என்ன செய்வார்கள் என்று வினவினார் . சுவாமிகள் 
சற்றும் தாமதியாது , 


' ' ஆய்வார் பதிபசு பாசத்தி னுண்மையை யாய்ந்தறிந்து 
காய்வார் பிரபஞ்ச வாழ்க்கையெல் லாங்கல்வி கேள் வியல்லல் 
ஓய்வார் சிவானந்த வாரியுள் ளேயொன் றிரண்டுமறத் 
தோய்வார் கமலையுண் ஞானப்ர காசன்மெய்த் தொண்டர்களே '' 


என்ற பாடலால் உத்தரமளித்தனர் . அதனைக்கேட்ட அரசர் 
சுவாமிகளது ஞானாசாரியர் பெருமையை யறிந்து நிறைந்த 
பொருளை மடாலயத்திற்கு அனுப்பி , சொக்கநாதப் பெருமா 
னுக்கு அபிஷேகிக்க ஆண்டுகள்தோறும் கபிலைப் பசுக்களை 
யனுப்புகின்ற வழக்கத்தையும் ஏற்படுத்தினார் . 


அரசனிடம் 


பின் சுவாமிகள் 

விடைபெற்றுத் தருமபுர 
மடைந்தார்கள் . குருஞானசம்பந்தர் மீது சிகா ரத்தினமாலை 
என்ற 

ஒர் தோத்திர நூல் அருளிச்செய்தனர் . இவ்வாறு 
சுவாமிகள் பல்லாற்றானும் தொண்டுகள் புரிந்து இறைவன் 
திருவடி நீழ லெய்தினார்கள் . 


கந்தபுராணச் சுருக்கம் . 


+ இந்நூல் ஆதீனத்தில் அச்சிடப்பெற்றுள்ளது . 


85 


5. படிக்காசுத் தம்பிரான் : - இவர் தொண்டை நாட்டில் 
பொன்விளைந்த களத்தூரில் உயர் சைவக் குடியிற் பிறந்தவர் . 
குமரகுருபரசுவாமிகளிடத்தில் வெள்ளியம்பலவாண முனிவரோடு 
கல்வி பயின்றவர் . புதுக்கோட்டை அரசனிடம் சென்று சில 
பிரபந்தங்கள் பாடிப் பரிசில் பெற்றார் . மற்றும் பல அரசர் 
களாலும் பிரபுக்களாலும் சன்மானிக்கப் பெற்று மதுரை , 
திருவாரூர் , திருவாஞ்சியம் , முதலிய தலங்களைத் தரிசித்துக் 
கொண்டு தருமபுரம் சார்ந்தார் . அப்போது ஆறாவது குருமூர்த் 
திகள் திருநாவுக்கரசு தேசிகர் ஆட்சிக்காலம் . அவர்களிடம் 
சைவ சன்னியாசம் பெற்றுத் தாம் கொண்டுவந்த பொருள்களை 
யெல்லாம் பாதகாணிக்கையாகச் 

சமர்ப்பித்து அணுக்கத் 
தொண்டராக இருந்துவந்தனர் . இவர்கள் கொண்டுவந்து சமர்ப் 
பித்த பொருள்களைக் கொண்டு வாங்கப் 

பெற்ற 

நிலம் 
படிக்காசரது பெயராலேயே இன்றும் வழங்கப்பெறுவது 
காணலாம் . பின்னர் குருவாணைப்படி வேளூர் கட்டளை விசா 
ரணையை மேற்கொண்டு நிர்வாகங்களைக் கவனித்து வந்தார், 
அக்காலத்துப் புள்ளிருக்குவேளூர்க் கலம்பகம் * இவர்களாற் 
பாடப்பெற்றது . இவர்களின் கவி வளத்தைப்பற்றி , 


“ பண்பாய பகர்சந்தம் படிக்காசலா தொருவர் பகரொணாதே " 


எனவும் , 


மட்டாருந் தென்களந்தைப் படிக்காச னுரைத்த தமிழ் 

வரைந்த வேட்டைப் 
பட்டாலே சூழ்ந்தாலும் மூவுலகும் பரிமளிக்கும் 

பரிந்தவ் வேட்டைத் 
தொட்டாலுங் கைமணக்குஞ் சொன்னாலும் வாய்மணக்குந் 

தூய சேற்றில் 
நட்டாலுந் தமிழ்ப் பயிராய் விளைந்திடுமே 

பாட்டினுடை நளினந்தானே '' 


எனவும் வரும் பாடல்கள் விளக்கி நிற்கும் . 


* இந்நூல் ஆதீனத்தில் அச்சிடப்பெற்றுள்ளது . 


86 


பின்னர் , கட்டளை விசாரணையை விடஎண்ணியும் அணுக்கத் 
தொண்டராகவே இருக்க எண்ணியும் குருமூர்த்திகளிடம் விண் 
ணப்பித்து அவர்கள் ஆணை பெற்றுத் தருமையடைந்து பதினா 
றொடுக்கத்துச் சமாதி நிலை பயின்றுவந்தார் . அப்போது ஒரு 
நாள் இரவு அர்த்தயாம நேரம் . சமாதி கூடியிருந்த படிக்காசர் 
சிதம்பரத்தில் நடராஜப்பெருமான் திருமுனிருந்த திரைச்சீலை 
தீப்பற்றியதை ஞானத்தாலுணர்ந்து தம் கைகளைப் பிசைந்தனர் ; 
தீயவிந்தது . நடராஜப்பெருமான் சிவசங்கர தீக்ஷதர் என்பார் 
கனவிற்னோன்றி ' நமது திரைச்சீலை நடுவில் தீப்பற்றியது . 
தருமையிற் பதினாறொடுக்கத்திருக்கும் படிக்காசன் அவித்தான் . 
அவனுக்குச் 

சென்று கொடுக்க ' 

ஒரு விபூதிக் கிழி 
யளித்தனர் . தீக்ஷதர் விழித்து இறைவனாணையைச் சிரமேற் 
றாங்கித் தருமைநகர் வந்து ஞானதேசிகரிடத்து நடந்தன 
விண்ணப்பித்து ' அப்படிக்காசர் யார் ? எங்கிருக்கிறார் ?' என்ன , 
ஞானதேசிகர் அவ்விபூதிப் 

ஏற்று உபசாரங்களை 
முறைப்படி யியற்றிப் படிக்காசரை அழைப்பித்து அவர் கரத்தில் 
அளித்துத் தீக்ஷதருக்கு வேண்டிய சன்மானங்களையும் செய் 
தனுப்பினர் . 


என 


பையை 


6. காவையம்பலவாணத் தம்பிரான் : - இவர்கள் வெள்ளியம் 
பலவாணத் தம்பிரான் சுவாமிகளிடம் பாடங்கேட்டவர்கள் . 
திருவருட் பயனில் அடங்கியிருக்கும் உண்மைப் பொருள்களை 
யமைத்து கலித்துறை 

என்னும் பாவினத்தில் பாடியுள் 
ளார்கள் . இந்நூல் 100 பாடல்களுடையது . 


7. தமிழாகர முனிவர் : - இவர்கள் திருநெல்வேலியில் 
வேளாள குலத்தில் அவதரித்தவர் . கல்வி நிரம்பப் பெற்றவர் . 
சிதம்பரம் குகை மடத்து ஆன்மானந்தவாதியான ஞானப் 
பிரகாசரிடத்தில் உபதேசங் கேட்டவர் . அம்மடத்தைச் சார்ந்த 
திருநெல்வேலியிலிருந்த ஓர் அறச்சாலை மடத்துத் தலைவராக 
இருந்தார் . மனச்சாந்தி கிடைக்காது சற்குருவைத் தேடியலைந்து , 
தக்ஷணயாத்திரைக்கு எழுந்தருளிய திருஞானசம்பந்ததேசிக 


87 


சுவாமிகள் பால் ஞானோபதேசம் பெற்று அவர்களது திருவடித் 
தொண்டராயினர் . இம்முனிவரது செய்யுட்கள் சொற்சுவையும் , 
பொருட் செறிவும் , கற்பனைத் திறமும் பெற்றுப் புலவர் செவிக் 
குப் பெருவிருந் தளிப்பன . " பெருமைபெறு நாவலர்கள் 
கொண்டாட உலகினிற் பெருங்காப்பியங்கள் செய்யும் சீர் 
கொண்ட தமிழாகரன் ' ' என்ற பாடலே இதற்குச் சான்று 
பகரும் . இம்முனிவர் இயற்றிய நூல்கள் * குருராயவட்டகம் , சந்திர 
கலாமாலை என்ற துதி நூல்களும் நீதிசாரம் , ஆசௌசதீபிகை, 
பிராயசித்த சமுச்சயம் என்பனவுமாம் . மற்றும் நெல்லையப்பர் 
நான்மணிமாலை , நெல்லைகாவலமாலை , திருப்பணிமாலை , கலைமக 
ளிரட்டைமணிமாலை என்பனவும் இவர்கள் செய்தருளியனவே . 
ஆனால் இவை அகப்படாதனவாதலின் அச்சாகவில்லை. 


S. ஸ்ரீ - ல - ஸ்ரீ அழகிய திருச்சிற்றம்பல தேசிக சுவாமிகள் : -- 
இவர்கள் அறிவு நூற் கல்வியும் , ஞான நூற் கல்வியும் நிரம் 
பியவர்கள் . 3 -வது மகாசந்நிதானம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ அழகிய திருச் 
சிற்றம்பல தேசிகரை ஞானகுருவாகக் கொண்டவர்கள் . ஞான 
சாரியார்கள் மீது கிளிவிடுதூது இயற்றியுள்ளார்கள் . அறிவா 
னந்த சமுத்திரம் , வினாவுரை , திரிபதார்த்த தீபம் , சித்தாந்த 
நிச்சயம் , அனுட்டானவிதி , உசாத்தான தோத்திரம் , அருட்பா 
மாலை 

முதலியனவும் இவர்களுடைய அருள்வாக்குக்கள் . 
சொர்க்கபுர மடாலய ஸ்தாபகர்களும் இவர்களே . இவர்களது 
பெருமையைக் கேள்வியுற்ற தஞ்சை மன்னர் பாபுசாகிபு 
ஏகோஜி II அநேக கிலங்கள் கொடுத்துள்ளார் . மகாராணி 
சுஜானாபாய் இவர் நிஷ்டையிலிருக்கும் கோலத்தைக்கண்டு 
வணங்கி அருள் பெற்றதாகக் கனவு கண்டார் . சொர்க்கபுரத் 
துக்கு வந்து சுவாமிகளை வணங்கிச் சில மானியங்கள் விடுத்துச் 
சென்றார் . இந்நிகழ்ச்சி கி . பி . 1737 ல் நடந்தது . 


9. புன்கூர் சிவப்பிரகாச முனிவர் : - இவர்கள் பத்தாவது 
குருமூர்த்திகளான ஸ்ரீ - ல - ஸ்ரீ சிவஞானதேசிகசுவாமிகளிடத்தில் 


* இந்நூல் ஆதீனத்தில் அச்சிடப்பெற்றுள்ளது . 


SS 


உபதேசம் பெற்றவர்கள் . வெள்ளியம்பலவாணத் தம்பிரான் 
சுவாமிகளிடத்தில் கல்வி கற்றவர்கள் , இவர்கள் இயற்றிய நூல் 
சிவப்பிரகாசக் கட்டளை 


10. சங்கர குமார முனிவர் : - இவர்களும் பத்தாவது குரு 
மூர்த்திகளிடத்தில் உபதேசம் பெற்றவர்கள் . இவர்கள் 
இயற்றிய நூல்கள் தரும்புர ஸ்தல புராணம் , சச்சிதானந்த 
விநாயகர் பிள்ளைத்தமிழ் என்பனவாம் . 


11. சிவானந்த முனிவர் : - இம் முனிவர்பெருமான் எட்டா 
வது பட்டத்து அழகியதிருச்சிற்றம்பல தேசிகர் முதல் பத்தாவது 
பட்டம் சிவஞானதேசிகர் காலம் வரை இருந்ததாகச் சிவானந்த 
மாலை , சம்பிரதாயதீபம் இவற்றால் விளங்கும் . ஆகவே இவர்கள் 
மூன்று 

மகா சந்நிதானத்து அனுபவ நிலையையும் அருள் 
நிலையையும் பெற்றவர்கள் எனக்கூறலாம் . இவர்கள் இயற்றிய 
நூல்கள் சம்பிரதாயதீபம் , * சிவாநந்த போதசாரம் , * 

சிவாநந்த 
மாலை 

முதலியனவாம் . 


12. அட்சயலிங்க சுவாமிகள் : - இவர்கள் 

இவர்கள் ஆசிரியர் ஆணை 
யின்வழி புள்ளிருக்குவேளூர் தேவஸ்தானம் கட்டளை விசாரணை 
செய்து வந்தார்கள் . 


“ திகழ் சிவஞான தேசிகனருளாற் றெளிந்துளஞ் சகல சாத்திரமும் 
புகழ்பெற உணர்ந்தோ னட்சயலிங்கப் புண்ணிய முனிவரன் ' ' 


என்று 


புள்ளிருக்குவேளூர்த் தலபுராணத்திற்குச் சிறப்புப் 
பாயிரம் அளித்த அபியுக்தர் ஒருவரால் தமது பாடலிற் 
சிறப்பிக்கப் பெற்றுள்ளார்கள் . மற்றும் இவர்கள் அட்டமா 
சித்தி வல்லவர்கள் . " அட்டமாசித்தி வல்ல அட்சயலிங்கசாமி '' 
என பட்டயத்திற் கண்டது . இவர்களது விசாரணைக் காலத்தில் 
சொத்து வருவாய் தேவஸ்தானத்திற்கு அதிகமில்லை . இருக்கிற 
கொஞ்ச நிலங்களையுங் காலத்தில் உழுது பயிரிட சாதனங்கள் 


இந்நூல்கள் ஆதீனத்தில் அச்சிடப் பெற்றுள்ளன . 


த. ஆ . 12 


89 


சேகரிக்கமுடியவில்லை. சுவாமிகள் அதற்கு மனம் வருந்தாது 
நிலங்களை உழுகின்ற காலத்துத் தம்மிடம் உள்ள ஒரு காளையை 
ஏரில் ஒருபக்கம் பூட்டி மற்றொரு பக்கத்துத் தம்கழுத்தைமாட்டி 
உழுதனர் . அப்போது யாத்திரைக்காக 

வந்த 

அரசன் 
இச்செயலைக் கண்டான் . சுவாமிகளுடைய சிவத்தொண்டின் 
ஈடுபாட்டை - கோயில் விசாரணைத் திறமையை வியந்தான் . 
சுவாமிகளை அழைத்து , ' இவ்வாறு செய்யக் காரணம்யாது ? ' என 
வினவினான் . 

சுவாமிகள் ''மற்றொருகாளை வாங்கி உழுதற்குப் 
பொருள் வருவாய் இல்லை . இவ்வூர் ஆலயத்திற்குச் சொந்தமான 
இச்சிறு நிலத்தை யானே ஒரு காளையாகயிருந்து உழுது பயிர் 
செய்கின்றேன் '' என்றார்கள் . அரசன் சுவாமிகளது முறுகிய 
அன்பைக்கண்டு 'தங்களுக்கு இன்றோடு இக்கவலை நீங்கத் திரு 
வருள் துணைசெய்யுமா ?' என்று வினவினான் . சுவாமிகள் ' திரு 
வருட்சம்மதம் ' என்றார்கள் . அரசன் மிகுந்த நிலங்களை இறை 
வனுக்காகத் தானம் செய்தான் . இவ்வாறு சுவாமிகள் இறை 
வனுக்குவேண்டிய பல நிலங்களைச் சேர்த்தனர் . புள்ளிருக்கு 
வேளூர்த் தலபுராணத்தை வடுகநாத தேசிகர் என்பவர்களைக் 
கொண்டு இயற்றுவித்தார்கள் . 


சென்று 


13. சிதம்பரநாத முனிவர் : - பத்தாவது குருமூர்த்திகளாக 
எழுந்தருளியிருந்த ஸ்ரீ - ல - ஸ்ரீ சிவஞான தேசிகசுவாமிகள் தல 
யாத்திரையாகச் சென்று திருவாரூரில் எழுந்தருளியிருக்குங் 
காலத்தில் இவர் 

வணங்கி 

குருமூர்த்திகளது 
திருவடிகட்குத் திருப்பதிகமாலை * ஒன்று சாத்தினர். 
சிலநாள் 

குருமூர்த்திகளிடத்தில் உபதேசம் 
பெற்றுக்கொண்டார்கள் . பின் சிவஞானங் கைவந்தவர்களாய்த் 
தருமையம்பதியில் அடியார்களுடன் வசித்து வருநாளில் இவ் 
வாதீனத்துக்குச் சொந்தமான திருக்கடவூர் ஸ்ரீ அமிர்தகடேசுவர 
சுவாமி கோயில் கட்டளை விசாரணையாக எழுந்தருளியிருந்த 
பஞ்சாக்கரமுனிவர் கேட்டுக்கொண்டபடி சிவாகம் சாரமான 
நித்திய கன்ம நெறியைக் குறள் வெண்பாவால் ' நித்தியகன்ம 
நெறி * என்னும் பெயருடன் அருளிச்செய்தனர் . ' அத்தனரு 

இந்துல்கள் ஆதீனத்தில் அச்சிடப் பெற்றுள்ளன . 


90 


ளாகமத்தி னாராய்ந்து அவாவினிற்செய் , நித்திய கன்ம நெறி 
தனக்கு ' என்பது இக்கருத்தை வலியுறுத்தும் அந்நூலின் காப் 
புச் செய்யுட் பகுதியாகும் . 


தக்கன் இறைவனை மதியாது செய்யப்புகுந்த யாகத்தை 
ஸ்ரீ வீரபத்திரக்கடவுள் அழித்து , உதவிபுரியவந்த தேவர்களை 
யெல்லாம் வென்று , அவனது தலையையும் தடிந்த வரலாற் 
றைப் பொருளாக அமைத்து ஒட்டக்கூத்தராலியற்றப்பட்ட 
தக்கயாகப் பரணிக்கு உரைவகுத்தவர் இம் முனிவர் பெருமா 
னெனக் கருதப்படுகிறது . 


பிறகு குருவாணைப்படி சீகாழி ஆலய நிர்வாகப் பணியை 
ஏற்று . 

நடாத்திவந்தார்கள் . இவர்களோடு பூர்வாசிரமத்தில் 
உடன் கல்வி கற்றவர் தில்லையாடியில் பிறந்த அருணாசலக் 
கவிராயர் . ஒருபோது வியாபார நிமித்தமாகப் புதுச்சேரிக்குப் 
போகும்வழியில் சீகாழிக்குவர அங்கே கட்டளை விசாரணையில் 
சுவாமிகள் இருப்பது அறிந்து பார்க்கச் சென்று அளவளா 
வினர் . சுவாமிகள் தாம் சீகாழிக்கு ஒரு பள்ளுப் பிரபந்தம் 
பாடத் தொடங்கியிருப்பதையும் , அதனை முடிக்க அவகாசமின் 
மையையும் உணர்த்தி ' இதனை இருந்து முடித்துச் செல்க ' என்று 
கூறினார்கள் . சுவாமிகளது அன்புரையை எதிரேயே மறுத்துச் 
செல்லும் மனவாற்றலில்லாதவராய் கவிராயர் பிரபந்தத்தைப் 
பாடி முடித்து அங்கிருந்து மறுநாள் இரவு அப்பிரபந்தத்தை 
மற்றொருவர் கையிற்கொடுத்துச் சுவாமிகளிடம் சேர்ப்பிக்கச் 
செய்து தாம் புதுவைக்குச் சென்றார் . 


. 


முனிவர்பிரான் கவிராயர் சென்றுவிட்டார் என்பதைக் 
காலையி லறிந்துகொண்டு எவ்வாற்றானும் இங்கேயே இருத்தி 
விடவேண்டும் எனத் திருவுளங்கொண்டு கவிராயர் அழைப்பது 
போலக் கடிதம் அனுப்பி அவர்கள் குடும்பத்தாரை வரவழைத் 
துச் சீகாழியில் வீடொன்றுவாங்கி அதில் இருக்கச்செய்தார்கள் . 
சிலநாளில் கவிராயர் மீண்டுவந்தனர் . சுவாமிகளைத் தரிசித்துச் 
சின்னாளுடனிருந்தனர் . ஒருநாள் சுவாமிகள் “ வீதிவலம் வரு 
வோம் ” என்று கூறி உடனழைத்து வருங்கால் வடக்குவீதி 


91 


தம் 


அடைந்ததும் குடும்பம் ஒரு வீட்டில் 

இருப்பதை 
அறிந்து ஆச்சரிய மடைந்தார் கவிராயர் . சுவாமிகள் " உம்மை 
உடனிருத்துவதற்காகவே இக்காரியம் நம்மால் செய்யப்பெற் 
றது ' ' என்று அறிவித்தார்கள் . கவிராயர் , கல்வியை நுகரும் 
சுவாமிகள் கருத்தையறிந்து சீகாழியிலேயே வசிப்பாராயினர் .. 
அது முதல் அப்புலவர் தில்லையாடி அருணாசலக் கவிராயர் 
என்ற பட்டம் நீங்கிச் சீகாழி அருணாசலக் கவிராயர் என வழங் 
கப்பெற்றார் . சீகாழியில் இருக்கும்போது முனிவராணைப்படி 
சீகாழிக்குத் தல புராணமுஞ் செய்தனர் . இதனை விளக்கு 
விப்பது " இனைய காதை யீண்டியம்பவும் வல்லனோ'' என்னும் 
சீகாழித் தலபுராணத்துக் கடவுள் வாழ்த்து 25 - ம் பாடலாகும் . 


14. முத்துக்குமாரத் தம்பிரான் :- இவர்களும் பத்தாவது 
குருமூர்த்திகளிடத்தில் உபதேசம் பெற்றவர்கள் என்பதும் , 
புள்ளிருக்குவேளூர் தேவஸ்தானம் கட்டளை விசாரணையாக 
நியமிக்கப் பெற்றவர்கள் என்பதும் , ஆலயத்திருப்பணி பல 
செய்தவர்கள் என்பதும் கல்வெட்டுக்களால் அறியப் பெறுவன 
வாம் . ஆண்டுகள் தோறும் இவர்கள் முத்தியெய்திய நாளன்று 
சமாதிக்கு அபிஷேக ஆராதனைகளும் மாகேசுவர பூஜையும் 
நடத்தப் பெற்று வருகின்றன . 


15.- தில்லை நாயகத் தம்பிரான் : - இவர்கள் காசியில் வசித் 
துக்கொண்டிருக்குங்கால் ஆங்குள்ள தருமங்களைக் கண் 
காணித்து நடத்தி வந்தார்கள் . எல்லாம் நிறைந்துங் குருதரிசனப் 
பேறு அடிக்கடி கிடைக்காமையாற் பெரிதும் வருந்தி குரு 
நாதருக்கு அணுக்கத்திருத்தலே மேலெனக் கருதிக் காசியை 
விட்டுப் புறப்பட்டார்கள் . தருமைவந்து குருநாதரை வணங்கி 
னார்கள் . கொண்டுவந்த பொருள்களை எல்லாம் குருகாணிக்கை 
யாக வைத்தார்கள் . அப்போது குருநாதர் அவைகள் தரும 
சொத்தாக இருப்பதால் இங்கு வேண்டாம் எனப்பணித்து , 
திருப்பனந்தாளைத் தலைமைத் தலமாகக்கொண்டு இருப்பீராக . 
உம்மெண்ணம் போல் அடிக்கடி இங்கு வந்துபோகவும் '' என்று 


92 


ஆணை தந்தார்கள் . அவ்வாறே திருப்பனந்தாள் சென்று காசி 
மடத்தைத் தாபித்துக் குருவாணைப்படி நடந்து வந்தார்கள் . 


16. ஆறுமுக சுவாமிகள் : - இவர்கள் பதினான்காவது குரு 
மூர்த்திகளிடந் தீக்கை பெற்றவர்கள் . கலாவல்லபர் . வெள்ளப் 
பள்ளம் சாஸ்திரிகளை வாதில் வென்றவர்கள் . விரிவு 14 -வது 
மகாசந்நிதானத்தின் வரலாற்றில் காணலாம் . 


17. உலகநாத வள்ளல் : - இவர்கள் பதினைந்தாவது குரு 
மூர்த்தியாக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிக 
ரிடத்தில் ஞான தீக்கை பெற்றுக் குரு ஆணைப்படி வேளூர் தேவஸ் 
தான பரிபாலனம் செய்துவந்தார்கள் . அக்கோயிலுக்கு பெருஞ் 
சொத்துகள் சேர்த்தவர்கள் . வடலூர் இராமலிங்க சுவாமிகள் 
தாமியற்றிய வைத்தியநாதர் பதிகத்தின் பன்னிரு பாடல் 
களிலும் தவறாமல் " தவசிகாமணி உலக நாத வள்ளல் ' ' என்று 
குறிப்பிடுவது இவர்களது ஒழுக்க நலத்தையும் வள்ளற்றன்மை 
யையும் நாம் அறிந்துய்யச் செய்யும் நல்வாக்காகும் . 


18 சிதம்பரநாத சுவாமிகள் :- பதினாறாவது குருமூர்த்தி 
களாக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ - ல - ஸ்ரீ சச்சிதானந்த தேசிகரிடத் 
தில் உபதேசம் பெற்றவர்கள் . குரு ஆணைப்படி ஆச்சாள் 
புரம் தேவஸ்தானம் கட்டளை விசாரணை நடத்திவந்தவர்கள் . 
மந்திர வலிமை பெற்றவர்கள் . இவர்கள் சமாதி ஆச்சாள்புரத் 
தில் இருக்கிறது . விஷம் தீண்டியவர்கள் , நோயுற்றவர்கள் , 
பேய் பிடித்தவர்கள் எல்லோரும் இவர்களுக்குப் பிரார்த்தனை 
செய்து சமாதியின் முன் அடைந்தால் நோய் நீங்கப்பெறு 
கிறார்கள் . அது இன்றும் கண்கூடு . இவர்கள் முத்தி எய்திய 
நாளன்று விசேஷ அபிஷேக ஆராதனைகள் , மாகேசுரபூஜை 
முதலியன ஆண்டு தோறும் சிறப்பாக நடைபெறுகிறது . 


19. பரமசிவசுவாமிகள் : - ஆதீனத்தில் புலவர்திலகமாக 
விளங்கியவர்களுள் இவர்களும் ஒருவர் . வடநாடு , தென்னாடு 


93 


யாத்திரைகள் செய்து ஆங்காங்கு சைவமும் தமிழும் பரப்பிய 
வர்கள் . திருப்பனந்தாள் காசிமடத்ததிபர் ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசி 
இராமலிங்கத் தம்பிரான் சுவாமிகளின் மாணாக்கர் . பரமசிவ 
சுவாமிகளுக்குப் பரோடா , நேபாளம் , மைசூர் முதலிய சமஸ் 
தானங்களிலிருந்து ஆண்டுகள் தோறும் வழக்கமாக வர்த் 
தனைகள் வந்துகொண்டிருக்கும் . . இவர்கள் - பனசை மும் 
மணிக்கோவை , குமரகுருபர சுவாமிகள் தோத்திரப்பாமாலை , 
காசிவிசுவேசர் அந்தாதி , சிவானுபவசாரம் முதலிய நூல்கள் 
இயற்றி யுள்ளார்கள் . 


20. சொக்கலிங்கத் தம்பிரான் சுவாமிகள் : - பதினேழாவது 
குருமூர்த்திகளிடத்தில் உபதேசம் பெற்றவர்கள் . கட்டளை 
விசாரணையாகப் பல பெருந் தேவஸ்தானங்களுக்கு நியமிக்கப் 
பெற்றவர்கள் . பின்னர் திருப்பனந்தாள் காசி மடத் ததிபராக 
நியமிக்கப் பெற்றுப் புலவர் சிகாமணியாய் விளங்கினார்கள் . 
இவர்களிடத்தில் கல்வி கற்றவர்கள் மிகப்பலர் . இப்போது 
காசிமடத் ததிபராகவுள்ள ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசி சாமினாதத் 
தம்பிரான் சுவாமிகள் இவர்களிடம் பாடம் கேட்டவர்கள் . 


21. அருணாசலத் தம்பிரான் : - இவர்களும் பதினேழாவது 
குருமூர்த்திகளிடத்தில் சிவஞானோபதேசம் பெற்றவர்கள் . 
திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி தேவஸ்தானம் ராஜாங்கக் 
கட்டளை விசாரணையை ஆசாரிய அனுக்கிரகத்தால் பெற்றுத் 
திறம்பட நடாத்தியவர்கள் . இவர்களால் திருவாரூர் தெற்குக் 
கோபுரம் திருப்பணி தொடங்கப்பெற்று 1897 ல் முடிவுற்றது . 
இந்நிகழ்ச்சியைக் குறிக்கும் கல்வெட்டொன்று அக்கோபுரத்தி 
லுள்ளது. 


22 . பழனியப்பத் தம்பிரான் :- இவர்கள் ராஜாங்கக் 
கட்டளை விசாரணையிலிருந்தவர்கள் . கட்டளைக் 

களஞ்சியம் 
கட்டினவர்கள் . நிலபுலங்கள் பல இவர்களால் வாங்கப் 
பெற்றன . 


94 


* 


பா - 


5 


TNAM 


26-6-33ல் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் 

பட்டமேற்றபோது 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானமும் திருக்கூட்டத்து அடியார்களும் 


23. சிதம்பர நாதத் தம்பிரான் : - ராஜாங்கக் கட்டளை விசா 
சணையாக எழுந்தருளியிருந்து சில நிலங்கள் வாங்கிச் சேர்த்திருக் 
கின்றார்கள் . 


24. சண்முக சுவாமிகள் : -- ஆதீனத்தில் திருக்கூட்டத் 
துள் 

ஒருவராக இருந்து மகாவித்துவான் என்றபட்டமும் 
பெற்று விளங்கியவர்கள் . சிதம்பரம் செந்தமிழ்ச்சங்க அக்கிரா 
சனாதிபதியாக அமர்ந்து ஆங்காங்கு சமயச் சொற்பொழிவுகள் 
பல ஆற்றினார்கள் . இவர்கள் இயற்றிய செய்யுள் நூல்களும் , 
உரைநடை நூல்களும் பலவாம் . 


25. சட்டைநாதத் தம்பிரான் சுவாமிகள் :- புலவர் திலக 
மாக விளங்கியவர் . ஆதீனத்தில் வெளியிடும் பண்டார மும் 
மணிக்கோவை முதலிய சாத்திர நூல்களுக்கு குறிப்புரை 
எழுதுதல் , ஏனைய நூல்களைப் பரிசோதித்தல் 

முதலாகிய 
தமிழ்ப்பணி யியற்றி இன்பநிலை யெய்தினர் . 


26. ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசிசாமிநாதத் தம்பிரான் சுவாமிகள் 
1930– 

பிப்ரவரி மீ முதல் திருப்பனந்தாள் காசிமடத்துத் 
தலைவராக எழுந்தருளி யிருக்கின்றவர்கள் இவர்களே . தருமை 
ஆதீன குருமூர்த்திகளிடத்தில் உபதேசம் பெற்றவர்கள் . சமய 
முன்னேற்றத்திற்கும் , மொழி முன்னேற்றத்திற்கும் இவர்கள் 
செய்துவரும் அறப்பணிகள் 

மிகப் பல . 

இது தமிழுலகம் 
அறிந்த உண்மைகளில் ஒன்று . 


குருபாதம் . 


கர்ண பரம்பரைச் செய்திகள் 


குருஞானசம்பந்த சுவாமிகள் ஒரு திருக்கோவில்கட்டத் 
திருவுளங் கொண்டபோது எவ்விடத்தில் கட்டுவது என்ற 
எண்ணம் 

எழுந்தது . சொக்கநாதப் பெருமான் கனவிடை 
எழுந்தருளி " நான்கு மூலையிலும் வில்வமரமிருக்கும் இடமே 
ஏற்றது ; அங்கு ஆலயம் அமைப்பாயாக '' என்று அருளினர் . 
அவ்வாறே அமைத்தார்கள் . 


ஆதீனத்துத் திருக் கூட்டத்து அடியார்குழாங்களில் ஒருவர் 
பதினாறொடுக்கத்தில் 

நிட்டை 

கூடியிருந்தார் . அகக்கோயி 
லமைத்துக் கும்பாபிஷேகம் முதலியன செய்து நாட்பூசையும் 
விழாப்பூசையும் ஒழுங்காக நடத்தி வந்தார்கள் . ஒருநாள் 
மனக்கோயிலில் எழுந்தருளிய பெருமானுக்கு அபிஷேக 
ஆராதனைகளை முடித்து அலங்காரத்துக்குத் தொடங்கினார்கள் . 
மன அறையில் மாலைவகைகள் , பதக்கங்கள் , நாகாபரணங்கள் 
நிறையச் சேமித்தனர் . ஒவ்வொன்றாக எடுத்து மனக்கோயிலில் 
மன்னிய மகேசனுக்குச் சாத்தினார்கள் . வில்வமாலை சாத்தச் 
சாத்த , பலமுறையும் விழுந்துகொண்டே யிருந்தது . அதனால் 
முனிவர் மனச்சோர்வுற்றார் . சொக்கநாதப் பெருமானுக்குப் 
பூசை செய்துகொண்டிருந்த ஸ்ரீ - ல - ஸ்ரீ திருவம்பலதேசிக சுவாமி 
கள் அதனை உணராதுணர்ந்து ஒடுக்கத்திருந்த முனிவரை 
அழைப்பித்தனர். அருள்நோக்கம் பாலித்து , சிரமாலையை 
முன்னர்ச் சாத்தி வில்வமாலையைப் பின்னர்ச் சாத்துக ' ' எனப் 
பணித்தனர் . முனிவர் வியப்பும் அச்சமுங் கொண்டனர் . 
தாம் ஒடுக்கத்திலிருந்து அகக்கோயில் கண்டதும் , அபிஷேக 

செய்ததும் , ஆசாரிய அனுக்கிரகத்தினாலேயே 
என்பதை உணர்த்திய பேரருளுக்கு வழிபாடாற்றி ஒடுக்கத்துச் 


ஆராதனை 


96 


சென்று சமாதிகூடி குருவாணைப்படி 

குருவாணைப்படி மாலைகளை அணிந்து 
எல்லையற்ற களிப்புக்கடலில் ஆழ்ந்தனர் . பின்னர் நிட்டை 
கலைந்து ஆசாரியார் திருமுன் விண்ணப்பித்து அனுக்கிரகம் 
பெற்று விளங்கினர் . 


செம்போத்தொன்று ஏழுநாட்கள்வரை சொக்கநாதப்பெரு 
மானது சந்நிதானத்தைவிட்டு அகலாமலிருந்தது . ஞானசம்பந்த 
தேசிகர் அதன் பக்குவம் நோக்கி அருள் வழங்கி வீடளித்தார் . " 


ஸ்ரீ - ல - ஸ்ரீ திருவம்பல தேசிகர் காலத்து , மடாலயத்துள்ள 
அடியார்கள் சாஸ்திர ஆராய்ச்சி விஷயமாகத் தம்முள் 
வாதிட்டனர் . வாதும் முற்றியது . அப்பொழுது ஸ்ரீ சொக்க 
நாதப் பெருமான் அடியார் உருவொடு தோன்றினர் . அவ 
ருடைய திருமேனி ஒளியைக்கண்ட அடியார்கள் அவரிடமே 
விண்ணப்பிக்கலா மென்று எண்ணங்கொள்ள , வந்த பெருமான் 
" திருவம்பலன் தான் துணை ' , * 

என்று 

அருளி மறைந்தனர் . 
உடனே முனிவர் குழாங்கள் குருமூர்த்திகளது மேன்மையைத் 
தற்போது நினைவிற்குக் கொண்டுவராது மறந்த பிழையினை 
உணர்த்தியருள , சொக்கலிங்கப் பெருமானே எளி வந்த 
கருணைக்குப் பரவசமுற்று தேசிகரை அணுகி, 
பொறுத்தருள்க ' எனத் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார் 
கள் . குருமூர்த்திகளும் திருவருளுணர்த்த நிகழ்ச்சியை உணர்ந்து 
அடியவர்கள் ஐயத்தை அகற்றியருளினர் . 


‘பிழை 


அழகிய திருச்சிற்றம்பல தேசிகர் ஒருநாள் சொக்கநாதப் 
பெருமானுக்கு அபிஷேகம் முடித்து நிவேதனம் செய்தார்கள் . 
அப்போது வஞ்ச நெஞ்சினன் ஒருவன் பசு வெண்ணை என்று 
சொல்லிக் குழைத்த சுண்ணாம்பைக் கொண்டுவந்து கொடுத்தான் . 

ஏழ்நாளுன்சந்நிதிநின்று மகன்றிடாப்போத்தின தன்பைச் 
சிந்தைகொண் ஞானசம்பந்தர் காணச்சீரருள் செய்தனை 


* 


பணையுளமுனிவர் கலகங்கொள்போதிற் பகர் திருவம் பலவன்றான் 
துணையெனச் சொல்லி மறைந்தனை தருமைச் சொக்கநாதப்பாசிவமே 

-- தருமைச் சொக்கநாதர்மாலை . 


த . ஆ . 13 


97 


குருமூர்த்திகள் அதனையும் நிவேதித்தனர் . அதனால் அத்துவித 
நிலையிலிருந்த ஆசாரிய மூர்த்திகளுக்கு வாய் வெந்துவிட்டது . 
குருமூர்த்திகள் யோகசமாதியால் காரணம் உணர்ந்து இவ்வாறு 
செய்தவன் எவனோ என்று மனதில் சிறிது சிந்தித்தனர் . 
வஞ்சகனுக்கு இரத்தபேதி கண்டது . குற்றம்படைத்த நெஞ் 
சினன் ஓடிவந்து 

குருமூர்த்திகள் திருவடிகளில் வீழ்ந்து , 
' அடியேனைக் காத்தருள்க ! காத்தருள்க !!' என்று கதறினன் . 
கருணைக்கடலாகிய குருமூர்த்திகள் மந்திர நீற்றை அளித்து 
அவனை வாழவைத்தனர் . 


வஞ்சி நாட்டரசன் மனத்தை தேசிகரின் ஆன்மார்த்த 
மூர்த்தியாகிய சொக்கநாதப் பெருமானுடைய திருவருள் விலாசம் 
முழுதுங் கவர்ந்தது . காணிக்கையாக " மஞ்சு ' என்னும் ஆபர 
ணத்தை அனுப்பினன் . குருமூர்த்திகள் அரசன் அனுப்பிய 
உபகரணங்களால் மகாபிஷேகாதிகளைச் செய்து அவ்வாபர 
ணத்தை அணிவித்தார்கள் . பெருமான் * நாதச்சிலம்பை நன் 
கொலித்து ' ஏற்றருளினோம் ' என்பதை உணர்த்தினர் .. 
மூர்த்திகள் சிலம்போசைகேட்டுப் பெருமகிழ் வெய்தினர் . 


சிதம்பரநாத முனிவர் திருமேனியில் ஈடுபட விரும்பிய 
கணிகை ஒருத்தி தன் இல்லத்துக்கு எழுந்தருளவேண்டுமென 
விண்ணப்பித்தாள் . முனிவர் ' அடியார்களுடைய அழைப்பு 
போன்றது இது ' என்று எண்ணி , 'குருமூர்த்திகள் அனுமதி 
பெற்று வருவேன் ' என்று உட்புகுந்தார்கள். குருமூர்த்திகளிடம் 


* விழைவி லான்கறந்தபாலினி லெடுத்தவெண்ணை யென்றொருவனாற் சுட்டுக் 
குழைவினிற்றந்த சாந்தினை நினக்குக் கோலமார்நிவே தனஞ்செய்த 
வழகிய திருச்சிற்றம்பலவன் வாயன்று வெந்திட்ட தென்னுலகர் 
சுழலல் கொண்டறியச் செய்தனை தருமைச் சொக்கநாதப்பாசிவமே 


* வஞ்சி மன்னவனு நின்னிடங் கொண்டமகிழ்வினா லனுப்பின தான 
மஞ்செனு மாரந் தன்னையும் வாங்கிமகிழ்ந் துனக்காட்டிய பின்னர் 
பஞ்சாக் கிளையோ டுனைத்து தித்தணியப் பகர்சிலம்பொலி முனமேற்ற 
துஞ் சொலிக்காட்டி நிறுவினை தருமைச் சொக்கநாதப்பரசிவமே 

-தருமைச் சொக்கநாதர்மாலை . 


98 


விண்ணப்பித்தார்கள் . குருமூர்த்திகள் திருவருளால் நிகழயிருப் 
பதை திருவுள்ளத்தடைத்து அனுமதி தந்தார்கள் . முனிவர் 
அவளில்லம் சென்று அமர்ந்தனர் . அசையாவுள்ளத்து அருநிலை 
எய்தினர் . அப்போது அவளது ஆடலும் , பாடலும் அப்பரடி 
களுக்கு அரமாதர்கள் இயற்றியன போலாயின . இவருள்ளத்தை 
இசைக்கலை முதலியன கலைக்க ஆற்றலில்லாமையை உணர்ந்து 
அவள் உளந்தடுமாறி சுவாமிகள் 

அருகில் அணைந்தாள் ; 
பெண்மை இழந்தாள் . குற்றம் பொருத்தருள வேண்டுமென்று 
குறைபல சொல்லி இரந்தும் பேறாநிலையிலிருந்து முனிவர் 
அச்சொற்களை ஏற்றுக்கொள்ளாமையினால் ஞானதேசிகரிடம் 
ஓடிவந்து நடந்தவற்றைக் கூறினாள் . ஞானதேசிகர் கருணைப் 
பார்வை கடைக்கணிக்க , தூய்மையுற்றுக் கொண்ட கருத்துமாறி 
'உபதேசஞானம் உதவுக ' என்று பணிந்தாள் . தேசிகர் 
ஞானோபதேசம் செய்யக்கேட்டு , சிந்தித்து , தெளிந்து , பேரின்ப 
நிலை எய்தினாள் . 


மையை 


கனி ஒன்றை 


முத்துக்குமார தேசிக சுவாமிகள் அருளாட்சியின் பெரு 
சிங்களத்து அரசனொருவன் கேள்வியுற்றான் . சிறந்த 

அனுப்பினன் . எந்த அரிய பொருளையும் 
சொக்கநாதப்பெருமானுக்கு நிவேதிப்பது வழக்கம் . அப்படியே 
அன்றும் நிகழ்த்தினர் . உடனே பெருமான் அருவத்திருமேனி 
யிலிருந்து அருளுரை பிறந்தது . " காரைக்காலம்மையார் கனி 
வோடு தந்த கனியாமிது * என்பது அவ்வுரை . 


ஒருநாள் மாலைக்காலம் . கந்தப்பதேசிக சுவாமிகள் திரு 
நந்தவனத்தைப் பார்வையிடச் சென்றார்கள் . * எல்லாம் வல்ல 


* சிங்களத்தரச னனுப்பிய கனியைச் சீரொடுநிவே தனஞ்செய்த 
மங்கள முத்துக்குமாரனுக் கிரவின்மை யமர்காரைக்காலம்மை 
யிங்கிதத்தோடுந்தந் ததாமென்றே யியம்பினை 


* 


மதுரையினுரைத்த கடவுணீயென்பது தெரிய 
மாலையில் வாழ்கந்தப்பதேசிகனு மகிழ்ந்திட வளர்மகிமாவைச் 
சோலையி னடுவிற் சொற்றனை 

- தருமைச் சொக்கநாதர்மாலை . 


. 


99 


சித்தராகிய சொக்கநாதப் பெருமான் அடியார் வடிவுகொண்டு 
எழுந்தருளினர். மகிமா என்னும் சித்தியை உபதேசித்து மறைந் 
தனர் . தேசிகமூர்த்திகள் பெருமான் எளி வந்த கருணை 

மெய்ம்மயிர் சிலிர்ப்ப , நாக்குழற , உரைதடுமாற , 
ஆனந்தக்கண்ணீர் சொரிய வணங்கித் துதித்தனர் . 


நினைந்து 


இளநீர் 


சிவராத்திரியில் அடியார் ஒருவர் , ' சொக்கநாதப் பெருமா 
னுக்கு அபிஷேகிக்க இளநீர் இல்லையே , என் செய்வேன்! 
என்று செயலற்றுச் சிந்தை நொந்தனர் . திருவருள் * தென்னை 
ஒன்றை வளையச்செய்து 

அடியார் கையிலிருக்கச் 
செய்தது . அடியார் இளநீரைக் கொண்டுவந்து அபிஷேகித்து 
மகிழ்ந்தார். மற்றொருநாள் சிவபூசையிலமர்ந்து நியாஸங்கள் 
புரிந்து பூஜைக்கு உபகரணங்களைத் தேடத் தொடங்கியபோது 
அவை சுவர்மேலிருப்பதைக் கண்டு , 'சிவபூசைக்கு உட்கார்ந்த 
நாம் எழுந்திருத்தல் ஆகாதே ? பூசைக்கைங்கிரியம் புரியச்சிற்றாள் 
இங்கு இல்லையே . எங்குச் சென்றனன் ? ' என்ற எண்ணத்தை 
அடைய , அந்தச் சடப்பொருள்களும் பெருமானருளால் கீழிறங்கி 
அடியார் கரத்தை அடைந்தன . * அடியார் இவ்வாறு பெருமா 
னருள் கண்கூடாகக் காணக்கிடைத்த பெருந்தவத்திற்கு வியந்து 
தோத்தரித்துப் பேரின்ப வெள்ளத்தில் ஆழ்ந்தனர் . 


இறையன்பு நிறைவுடைய மங்கை ஒருத்தி கொல்லையில் 
காய்த்த வளமான பூசணிக்காய் ஒன்றை ' இது பெருமானுக் 
காகுக ' * என்று விட்டுவைத்தாள் . இந்நிகழ்ச்சியறியாத அவள் 


* படியிலாச் சிவராத்திரி யபிடேகம் பண்ணு தற் கில்லையெனத் தென்னை 
யடியினி னின்றமுமிவ ரன்களிப்பி லாழ்ந்திட வளைந்த வன்கரத்தின் 
முடியினைக் கொடுக்கப் பறித்துனக்காட்டி மொழித்திடச் செய்தனை 
*மூடுத லில்லாச் சுவரின்மேல் வைத்த முதிர்தலை யுற்றிடா விளநீர் 
தேடுறு கன்னல் சந்தனக் கட்டை திரவிய மிவை யெடுத்தற்கு 
நாடு றச்சிறுவ னிலையென வதுவு நடந்திடச் செய்தனை 
முழவெனத் தடித்து நீறுதோய்காயை முன்னுநின் றனக்கென் மனையின் 
கிழவியால் விடுக்க வஃதறியாத கிழவனா லெடுத் தரிந் திடலும் 
பழமறை சொலுமோ ரிலிங்க முள்ளிருக்கப் பார்த்துடனஞ்சியின் முன்னர் 
துழவிடச் செய்ய வருளினை 

- தருமைச் சொக்கநாதர்மாலை . 


100 


கணவன் பறித்து அரிந்தான் . அதனுள் ஓர் சிவலிங்கம் இருந்தது . 
அச்சமும் வியப்பும் அடைந்தான் . மனைவி தன்வேண்டுதலை 
அறிவிக்க , இது சொக்கநாதப்பெருமான் திருவிளையாடலே 
என்று தேறி , திருமுன் சென்று வணங்கிச் சிறப்புக்கள் பல 
செய்தான் . 


ஒருவன் சொக்கநாதப்பெருமானது நிலத்தில் விளைந்திருந்த 
நெற்கதிர்களை காவலர் அறியாமல் அறுத்து வீட்டுக்குக் கொண்டு 
போனான் . காவலர் அறியாவிட்டாலும் , உரியவர் உண ராமலிருப் 
பரோ ? மனைவி கதிரைப் பிசையக் கையைக் கொண்டுபோனாள் . 
சொக்கநாதரது திருமுடி நாகம் கதிர்முடியில் காணப்பட்டது ; 
நடுங்கினாள் . தன் கணவனுக்கு அறிவித்தாள் . 


மற்றொருவன் பெருமானுக்குரிய நெற்கோட்டை ஒன்றை 
இரவில் களவாடினான் . கொண்டுவந்த மகிழ்ச்சியோடு , மனைவி 
யையும் கூட வைத்துக்கொண்டு கோட்டையை அவிழ்த்துக் 
கொட்டினான் . அது ஒரே கருமணலாகச் சொரிந்தது . * 


பணியாளன் ஒருவன் திருமேனிக்குக் காப்பணியச் சந்தனம் 
அரைக்குங்கால் மணலையும் சேர்த்து அரைத்தான் . கைகண்ட 
பலனாக அவன் உடம்பில் மணல் போன்ற சொறி வந்துவிட்டது . 
பெருமானுக்கு நிவேதிக்க வைத்த கனியை எடுத்து ஒருவன் 
உண்டிட , அதனால் அவன் பெருவயிறு கொண்டு வருந்தினான் . 
பாலை நீருடன் கலந்து பெருமானுக்கு அபிஷேகிக்கக் கொடுத்த 
ஒருவன் , தன் மகன் பெருநோய்பற்ற வருந்தினான் . மூன்று 
பசுக்களைப் பிராயச்சித்தமாகத் தந்து பிழைபொறுத் தருள 
வேண்டினான் . பெருமான் கருணையால் மகனது பெருநோய் 
தீர்ந்தது . 


* வாவியினனைத்த கோட்டையிலொன்றை மறைத்திலிற்கொண்டு போய்ச்சேர்த்துக் 
கூவிநன்மனையை யருகினினிறுத்திக் கொட்டுபோத தனிடையிருந்து 
பாவிகண்மனம்போற் கருமணல்வீழப் பண்ணினை 

- தருமைச் சொக்கநாதர்மாலை . 


101 


நெய் திருடிய ஒருவன் 

ஒருவன் அந்தக் குறையை எண்ணையால் 
நிறைவிக்க ஊமையானான் . மனைவி , சொக்கநாதருக்குச் செய்த 
அபசாரத்தால் நேர்ந்தது என்றெண்ணி , திருமுன்சென்று 
அவனையும் வணங்குவித்துத் தானும் பிரார்த்தித்தாள் . இறை 
யருளால் ஊமை நீங்கிய கணவனோடு உரையாடிச் சென்றாள் . 


வயிற்று வலியால் மிகுந்த துன்புற்ற ஒருவன் தன்னுடைய 
பழவினைப்பயனால் ஒருநாள் சொக்கநாதப்பெருமானை வணங்கி 
அன்றிரவு சந்நிதானத்தில் படுத்திருந்து நோய் நீங்கப்பெற்றான் . 


காவிரியில் ஒருநாள் பெருவெள்ளம் வந்தது . ஊருக்குள் 
புகுந்தது . மக்கள் வருந்தினர் . எப்போதும் புகலிடம் மடால 
யமே என்றெண்ணி உட்புகுந்தனர் . குருமூர்த்திகள் மனங் 
கனிந்து சொக்கநாதருக்கு சாத்திய இண்டைமாலையிலிருந்து 
ஒரு வில்வத்தை எடுத்து ஐந்தெழுத்தை ஓதி ஆற்று வெள்ளத்தி 
லிட்டார்கள் . * வெள்ளம் தணிந்தது . 


அடியார்கள் காவிரியில் ஸ்நானம் செய்து திருமடத்தில் 
எழுந்தருளி ஐந்தெழுத்தை ஓதும் அழகைக்கண்ட கிளியொன்று , 
' அடியேனும் இவ்வருளை அடையக்கூடுமோ ' என்று எண்ணிற்று . 
ஒருநாள் ஞானதேசிகர் திருவடித் தாமரைகளில் விழுந்து 
வணக்கம் தெரிவித்தது . தேசிகர் சட்சுதீக்கை செய்து ஐந் 
தெழுத்தை உபதேசம் செய்து ஆட்கொண்டார் . * 


மகாசந்நிதானத்துடன் மாறுபட்ட மனதுடைய சில திருக் 
கூட்டத்து அடியார்கள் ஸ்ரீ சொக்கநாதப் பெருமானை இரவில் 
எடுத்துச்செல்ல முற்பட்டனர் . அப்போது பெருமான் குதிரை 


தட்குணப் பொன்னிநீரை யிவ்வில்வந்தடுக்குமென்று ரைத்தளித் ததனாற் 
றுட்கரமின்றி யமர்ந்தனை தருமைச் சொக்கநாதப் பரசிவமே 

பைங்கிளிக் கைந்தாம்வகையெழுத்துரைத் துனதடியிற் 
றோய்ந்திடச் செய்து மாண்டனை 

- தருமைச் சொக்கநாதர்மாலை . 


* 


. 


102 


வீரராக எழுந்தருளி புளியம் விளாரால் அவ்வடியார்களை 
அடித்து விரட்டினர் . மேலும் மகாசந்நிதானத்தினது கனவி 
லும் எழுந்தருளி அழுக்காறுகொண்ட அடியார்களது செயலை 
யும் அறிவுறுத்தருளினர் . உடனே மகாசந்நிதானம் திடுக்கிட் 
டெழுந்து திருமஞ்சன முடித்து பூசைக்கு எழுந்தருளினர் . 
பூசைமுடித்து அருட்பூதி வழங்கும்போது அடியார்களது முதுகில் 
விளாரினால் ஏற்பட்டுள்ள தழும்பைக்கண்டனர் . 
அருள்விளையாடலை எண்ணி வியப்புற்றனர் . விசேஷ வழிபாடு 
செய்தனர் . அடியார்களும் குருமகாசந்நிதானத்தை வணங்கிப் 
பிழை பொறுத்தருள வேண்டினர் . கருணைக்கடலாகிய 

குரு 
மூர்த்திகளும் அடியார்களுக்குத் திருநீறளித்தனர் . 
குறிக்கும் சிற்பமொன்று ஸ்ரீ சொக்கநாதப் பெருமானது 
பூசை மடத்தில் காணப்படுகின்றது . 


பரமனது 


இதனைக் 


குருமகா சந்நிதானமவர்கள் ஸ்ரீமத் சொக்கநாதப் பெரு 
'மானை எழுந்தருளப்பண்ணிக்கொண்டு வேளூருக்கு யாத்திரை 
யாகப் புறப்பட்டார்கள் . பெருமானைத் திருக்கூட்டத்து அடியார் 
கள் திருமுடியில் எழுந்தருளச் செய்வது வழக்கம் . புறப்பட்ட 
காலை பெருமானை எழுந்தருளச் செய்வதற்கு அடியார் பலர் 
வேண்டுமே என்று குருமகாசந்நிதானம் திருவுள்ளத் தெண்ணி 
னார்கள் . அக்குறிப்பறிந்த அடியவர் ஒருவர் ' இஃதென்ன 
பெருங்காரியம் யான் ஒருவனே வேளூர்வரை எழுந்தருளுவிப் 
பேன் ' எனத் தருக்குடன் மொழிந்து பெருமானைத் தனது 
திருமுடியில் எழுந்தருளச் செய்துகொண்டு சிறிது தூரம் 
சென்றார் . பாதங்களில் கொப்புளங்கள் தோன்றின . மேற் 
செல்ல முடியவில்லை . தான் முன்னர்க்கூறிய தருக்கு மொழியை 
யுணர்ந்தார் . பூசையை கூடவந்த அடியார் ஒருவர் முடிமீ 
தெழுந்தருளப் பண்ணிவிட்டு , குருமூர்த்திகளிடம் விண்ணப் 
பித்து வணங்கினார் . அருட்பூதி பெற்று உய்ந்தார் . 


மாணிக்கவாசக தேசிக சுவாமிகள் முத்தி நிலையை எய்திய 
ஞான்று அரசாங்கத்தார் பூசை மண்டபத்தைப் பூட்டிக் காவல் 


1.03 


அங்கங்கள் 


புரிந்தனர் . அன்று பகல் சொக்கநாதப் பெருமானுக்கும் பூசை 
நடைபெறவில்லை . நள்ளிரவில் , மனிதர் நடமாடும் அரவமும் , 
மணி ஓசையும் , இன்னன பூஜா 

பலவும் 
கேட்க , காவலர் திடுக்கிட்டு மேலதிகாரிகளிடம் தெரிவித்தனர் . 
அதிகாரிகள் விடியலிலேயேவந்து திருக்காப்பு நீக்கிப்பார்க்க 
மூன்று நாளைக்கு முன் திருமுன்னர் ஏற்றப்பட்ட திருவிளக்கு 
முன்னைவிட ஒளிவிட்டுக்கொண்டிருத்தலைக் கண்டார்கள் . உடனே 
அன்று முதல் யாதொருதடையுமின்றிப் பூசை நடக்கும்படிச் 
செய்து சென்றார்கள் . 


104 


குருபாதம் 


பண்டார சாத்திரங்களும் அருணூல்களும் 


பண்டாரசாத்திரங்கள் 


1. சிவபோகசாரம் : - இந்நூல் குருமூர்த்திகளாகிய 
குருஞானசம்பந்தரால் அருளப்பெற்றது . அனுபவத்திற் கலந்து 
நின்று சிவானுபவம் பிறக்க இரண்டற அழுந்திய நிலையாகிய 
சிவபோகத்தினின்ற அனுபவ முதிர்ச்சியை ஆன்மாக்கள் உய்ய 
எடுத்தருளிச்செய்வது , வெண்பாவினால் ஆக்கப்பெற்றது . 139 
பாடல்களையுடையது . அடிகள் வணக்கம் , பெறுதற்கருமை , 
அறியும் பகுதி , உபதேசவிளக்கம் , அனுபூதிநிலை , உபாயநிலை , 
பணியறுத்தல் , துறவின் பகுதி , அறிவோர் புகழ்ச்சி , மடவோர் 
பழிப்பு, பொதுநிலை முதலிய பல பகுதியாக விளங்குவது . 
' புசிப்போம் சிவபோகம் ' என்பதும் , ' சிவபோகம் விளையப்புணர் 
நெஞ்சே' என்பதுமாய பகுதிகள் இரண்டும் சிவபோகத்தின் 
இன்றியமையாச் சிறப்பும் , சிவபோகம் சேர்ந்தார்க்குள்ள சிறப் 
பியல்பும் தெரிவிக்கப் பெறுகின்றன . ' ஆசான் திருவுளத்துதித்த 
பெருங்கருணையால் சீடனிடம் பெற்றது போல சீடனுளத்து 
ஆசான் புகுந்து ஆசான் தானேயாய அத்துவிதநிலை யடைந் 
தார்க்கன்றி சிவபோக நிலை சித்தியாது ' என்று கூறுகின்ற 
சிறப்பு இன்புறத்தக்கது . 

“ முத்திநிலை நிற்போர்க்குப் - பேறாகப் 
பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறியிற் சித்தியிலே 
ஓர் விருத்தப் பாதிபோதும் . '' 


என்ற வெண்பா தத்துவங்கடந்து ஆணவம் கெட , வல்வினை 
நீறாக , முத்திநிலை நிற்பார்க்குப் பல நூல் அறிவு வேண்டாம் ; 
சிவஞானசித்தியாரில் ஒரு விருத்தப்பாதியினாலேயே எண்ணியது 
எய்தக்கூடும் என்றபகுதி சிவஞானசித்தியாரின் பெருமையைப் 
புலப்படுத்தும் அனுபவத் திருவாக்கு . 


14 


105 


இந்நூ லுட் காணப்பெறும் பொதுநிலை என்றபகுதி எந்நிலை 
யில் நிற்போர்க்கும் அவரவரறிவின் பரிபாக நிலைக்கேற்கப் 
பெரும்பொருள் தந்து மன அமைதியாக்கி நிற்கின்றது . எல்லா 
வற்றினும் முனைத்தெழும் மனத்தை , சீற்றங்கொள்ளும் மனத்தை , 
அடக்கி யாளும் தோட்டி போன்றது " பரபரக்கவேண்டாம் பல 
காலுஞ் சொன்னேன் வரவரக் கண்டாராய் மனமே ' ' 
பகுதி . அதன் பிற்பகுதி அடங்கிய யானைபோன்ற அகத்திற் 
குக் கொடுக்கும் வேலை . இங்ஙனமே 

பல பகுதிகள் படிப்பார் 
மனத்தைச் சொல்லிற் பிரித்துச் செயலிற் செலுத்தும் சிந்தனைப் 
பாக்கள் . உபாயநிலையில் தானெல்லா மானோம் என்கின்ற அறி 
வும் முத்திக்கு இடையூறு எனக் கூறும் பகுதியும் அப்படியே . 


என்ற 


2. சொக்கநாத வெண்பா : -- 

இந் நூலும் குருஞான சம் 
பந்த ரருள்வாக்கு . 94 வெண்பாக்களையுடையது . ஆனால் திரு . S. 
வையாபுரிப் பிள்ளையவர்கள் வீட்டுப்பிரதியிலிருந்த பாடல்களை 
யும் சேர்க்க நூற்றொன்றாகின்றது . பாடல்கள் எல்லாம் 
செம்பாகமாக , பொருட்குவியலாக , அனுபவத் திறவுகோலாக 
இருப்பது . இந்நூல் தமக்கு ஆன்மார்த்த மூர்த்தியாகிய சொக்க 
நாதப் பெருமானை முன்னிலைப்படுத்தி எழுப்பப்பெற்றது . பிறவி 
நோயின் இயல்புகளும் , அவை நீங்கும் உபாயமும் , அநுபூதி 
பிறக்கச் செய்யும் வகைகளும் , பலவும் பேசப்படுகின்றன . 
இன்பசுக நாட்டை எய்துவார்க்கு மூன்று வெறுப்பு முறையே 
உண்டாகவேண்டும் . 
அவை முதற்கண் 

உலகவெறுப்பு , 
அடுத்து உடல் வெறுப்பு , அடுத்து மலவெறுப்பு என்பன 
என்னும் பகுதிகள் மிகமிக இன்புறுத்துவன . “ எரிசுடுவதல்லா 
லிரும்பு சுடுமோ' ' ' ' கான்ற சோறாயுலகங் காணவில்லை ' ' என்பன 
போன்றன எவ்வளவு சிறந்த உவமைகள் . அதனால் உள்ளம் 
எய்தும் உண்மைநிலை எவ்வளவு ? இத்தகைய பல இன்பங்களை 
ஒருசேர எய்துவிக்கும் தோத்திர சாத்திர நூல் இச்சொக்க 
நாத வெண்பா என்னும் அருணூலாகும் . 


3. முத்தி நிச்சயம் : - இதுவும் குருஞான சம்பந்தசுவாமி 
களுடைய அனுபவ ஞானத்திருநூல் . இது மிகமிக நுணுக்கமான 


106 


ஐயமகற்றவே எழுந்தது . 22 வெண்பாவாலானது . இந்த ஞானா 
சாரியர்கள் காலத்திலோ அல்லது சிறிது முன்போ ஆன்மா 
னந்த வாத முத்திநிலையும் , சிவசமவாத முத்திநிலையும் மொழி 
யுஞ் சமயிகள் பரவினர் . அச்சமயத்துக்குத் தலைவராகவிருந்தவர் 
சிதம்பரம் குகைமடத்தைச் சேர்ந்த 

மறைஞான சம்பந்த 
தேசிகர் என்பார் . அத்தகைய சமயம் முற்றின் இறையின்ப 
மாகிய பரமானந்த நிலையறிய ஆன்மாக்கள் முயற்சியார் ; 
உண்மை நிலையை உணர்த்துவது தம்மனோர் கடன் 

கடன் என் 
றுணர்ந்த இக்குருமூர்த்திகள் இந்நூலை அருளிச் செய்தனர் . இதில் 
முதற்பாடல் குருவணக்கம் கூறுவது . இரண்டாம் பாடல் “ எந்த 
முத்திநிலையினைச் 

சந்தான சமயாசாரியர்கள் 

கூறினரோ 
அதனையேயாம் முத்தியென்போம் '' எனத்தாம் கூறும் முத்திநிச் 
சயம் பிரபல சுருதிப்பிரமாணங்களோடு கூடியது என விளக்கு 
வது . மூன்று முதல் 20 பாட்டு முடிய உள்ள வெண்பாவின் 
ஒருபகுதி ஆன்மானந்தவாதிகளின் பலதிறப்பட்ட கொள்கை 
களும் , ஒருபகுதி அவர் ஏற்கும் பிரமாணங்களோடு 
கூடிய 
மறுப்புரையுமாகச் செல்கின்றது . 21 - ம் செய்யுள் 

சிவசம 
வாதியை வெளிப்படையாக மறுக்கின்றது . 22 - ம் பாடல் இங் 
நுனம் 

உண்மை விளக்கிச் சித்தாந்த முத்தி இன்னதென 
எளிய சொல்லமைப்பாற் பல ஆகமங்களிற் சென்று திளைத் 
தெடுக்க வேண்டிய மறைக்கருத்துக்களை மாண்புற எடுத்துக் 
காட்டுகின்றது . இவற்றில் சிந்திப்பார் 

திளைக்கும் . 
ஆன்மானந்தவாதிகளின் கொள்கைகளும் , இவர்கள் கூறும் 
சமாதானமும் , சித்தாந்த முத்தியின் தன்மையும் இந்நூலுரை 
களைப் பற்றிச் சிந்திக்கின்றபோது தெரிவித்தற்குரியன . 


மனங் 


4 . சோடச கலாப் பிராஸாத ஷட்கம் : - இது குருமுகமாகக் 
கேட்டு ஒவ்வொரு நிலையாகப் பயிலுதற்குரிய முறையினைக் 
கூறுவது . ஆறு செய்யுள்களாலானது. பதினாறுசீர்க்கழினெடிலடி 
லாசிரிய விருத்தமாய் அமைந்தது . பிராஸாதத்தின் பெருமை 
முற்றும் ஆறு செய்யுட்களில் அடக்கிச் சொல்வது . வடமொழி 
யில் பிராஸாத ஷட்சுலோகி என்னும் நூலின் மொழிபெயர்ப் 
பாயமைந்தது . இந்நூலுள் செய்யுள் ஏழு இருப்பினும் முதல் 


107 


ஆறு , பிராஸாத மந்திரங் கூறுவதாகவும் , ஏழாவது மாத்திரை 
சூனிய மட்டுக் கூறுவதாகவும் உள்ள தாதலால் ஷட்சுலோகி 
யாதல் ஏலுமாதல் அறியக்கூடும் . பிராஸாதம் என்பது சிவ 
ஞான சித்தியாகிய மோட்சத்தைத் தருவது என்னும் பொருள் 
படும் . இந்நூல் ஐவகைப் பிராஸாதங்களுள் சோடச கலா பிரா 
ஸா தமாகிய இது முன்னர்க் கேட்டுப்பயின்று வியோமரூபிணி 
முதலிய நாற்பிராஸாதங்களை அடக்குமுறை அறிந்து அடக்கி 
துவாதஸ பிராஸாதங்கொள்ளல் சிறப்புடைத்தென்று தெளி 
தல் வேண்டுமாதலின் இது அருளிச் செய்யப்பெற்றது . இந்த 
பீராஸாதக் கிரமத்தை பலர் தனித்தோ சேர்ந்தோ கிரமமாய்ப் 
பயின்று வந்த இடமே முன்னர்ச் சரித்திரத்து விளக்கப்பெற்ற 
பதினாநெடுக்கம் என்பது . இந்நூலுள் 6 கலைகளும் , அவற்றின் 
தன்மையும் , தானமும் , அளவு , வடிவு , தேவதைகுணம் , மலசிலை 
முதலியனவும் விளக்கப் பெறுகின்றன . ஆகவே இந்நூல் சுருங் 
கிய அளவின தாயினும் பெருகிய நிலையான இன்பத்தை யளிக் 
கும் பெற்றியது . 


5 , திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல் : - இந்நூல் நிலை 
மண்டில ஆசிரியப்பாவாலானது . மூன்று பாடல்களையுடையது . 
பாச தசகாசியம் , ஆன்ம தசகாரியம் , சிவ தசகாரியம் என 
முத்திறப்பட்ட தசகாரியங்களை யுணர்த்துவது . இந்நூல் பாச 
தசகாரியத்தைப் பத்துவகையானும் , பசு தசகாரியத்தைப் பதி 
னொரு வகையானும் , பதி தசகாரியத்தைப் பதினொரு வகையா 
னும் அறிவிக்கின்றது . மற்ற தசகாரியங்களைக் காட்டிலும் இக் 
நூலுக்குள்ள ஏற்றம் பிற நூல்கள் உண்மை என்றுரைப்பதை 
ரூபம் என்றும் , சுத்தியென்றுரைப்பன இந்நூல் சிவபோகம் 
சிவயோகம் என்றும் உரைப்பதாகும். 


6. சொக்கநாதக் கலித்துறை: 

தோத்திர நூல். 
பதினொரு கலித்துறைப் பாடல்களையுடையது . முதற்பாடல் 
சொக்கநாதப் பெருமான் பொற்றாமரையிலிருந்து தமது திருக் 
கரத்தில் எழுந்தருளியதையும் அதன்பின் சொக்கநாதப் பெரு 


108 


மான் தமக்குத் தரவேண்டிய இன்ப நிலையினையும் எடுத்தியம்பு 
கின்றது . ஒவ்வொரு கலித்துறையிலும் ஆன்ம இயல்பை 
எடுத்துக்கூறி , '' சொக்கநாத ! நீ பூரணவாரியுள்ளே நண்ணும் 
படிச்செய் , பாடும்படிச்செய் , நினைந்தேத்திப் பணிந்தெழுந்தே 
யாடும்படிச்செய் , மலமைந்தும் விடும்படிச்செய் '' என வேண்டு 
கின்றார்கள் . இந்நூலுள் ' ஏறாத விண்ணப்பம் கூறுகின்றே 
னஃதேதெனிற் " என்று தொடங்கி அவர்கள் சொக்கநாதப் பெரு 
மான் திருச்செவியில் ஏற்பித்துப்பெற்ற வரந்தான் இற்றைக் 
கும் நாம் எல்லாம் உய்யச் சொக்கலிங்கத் திருவுருவிடை 
இருந்து அருள் வழங்கி நிற்கும் அன்பாற்றலாகும் . 


உண்மை 


7. பண்டாரக் கலித்துறை : - இந்நூல் கமலை ஞானப்பிர 
காசர் மேற் பாடப்பெற்றது . 36 பாடல்களையுடையது . ஒவ் 
வொரு பாடலும் ஆசாரியர் தம்மையாட்கொண்ட அருமைப் 
பாட்டினை அறிவிக்கின்றது . உலகமக்களை விளித்துக்கூறும் 

ஒன்று எல்லாருள்ளத்தையும் இனிக்கவைப்பது . 
அது " காரே சுமந்த " என்ற எட்டாம் பாடலாகும் . அதில் 
உடல் வருந்தத் தவம் செய்யவேண்டாம் ; அதனாற் பயனில்லை . 
யாராயிருந்தாலும் ஆட்கொள்ளும் பெருங்கருணையாளனாகிய 
ஞானப்பிரகாசனுக்கு அடியார்கள் என்று பேர்படைத்தாற் 
போதும் . பயனோ ! பிறவி நீங்கும் என்கின்ற பொருள்கள் 
ஆயுந்தோறும் அளவிலா அறிவின்பம் ஆக்குவன . " கெவுளி 
யுரைக்கும் பதி பசு பாசத்தின் கேள்விகளே " என்னும் 
அத்தகைய ஆற்றல் படைத்தது . இங்கனமே ஒவ்வொரு பாட 
லும் படிக்கக் கேட்கப் பயனுகர இன்பந்தருவன . 

இந்நூல் 
ஞானப்பிரகாசமாலை எனவும் பெயர்பெறும் . 


8. நவரத்ன மாலை : - இது கமலை ஞானப்பிரகாசர் சிவாத் 
துவிதநிலை யெய்தியபோது கூறியது . ஒன்பது பாடல்களானது . 
கட்டளைக் கலித்துறையா னமைந்தது . இந்நூலில் சொக்கலிங் 
கேசர் மதுரையில் ஆணை தந்ததும் ஆரூர் வந்து அருளுபதேசம் 
பெற்றதும் மூன்றாம் செய்யுளில் - மொழியப் பெற்றுள்ளது . 


109 


குருவாரந்தோறும் தம்மைக்காண அனுமதி தந்ததை விளக்கும் 
பாடல் , 


" குருவாரந் தோறும் வந்துனைப் போற்றவும் கூறியசொற் 
கருளேரின் காயத்தை நீக்கினையே அடியேன் றனக்கு 
ஒருவா சகமின்றி யுன்னைப் பிரிவ துனக்கழகோ 
திருவா சகமுறை ஞானப்பிரகாச சிகாமணியே. ” 


என்னும் அம்மாலையின் செய்யுளாகும் . இவ்வொன்பது செய் 
யுளுமே குருதேவரிடத்து ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டிய 
அன்பின் அளவை வலியுறுப்பதாகும் ; பெரியோர்கள் அனு 
பவம் பின்வருபவரை அவ்வழி நிறுத்தும் பெருந்துணையாகலான் . 


9. வருணாச்சிரம சந்திரிகை : - இது ஏழாவது குருமூர்த்தி 
யாகிய திருவம்பல தேசிகரால் அருளிச் செய்யப்பெற்றது , 
தஞ்சை அரசனுக்கு எழுந்த ஐயம் நீக்க ஆக்கப்பெற்றது . 
இந்தூவில் நான்காம் வருணத்தார்க்கும் சந்நியாசாசிரமம் 
உண்டு என்பதைச் சுப்ரபேதம் , காமிகம் , அஜிதம் , காலோத் 
தரம் முதலான ஆகம வசனங்களை ஆதாரமாகக் கொண்டு 
எழுதப்பெற்ற வடமொழி நூல் . குருத்துவம் நான்கு வருணத் 
தார்க்கும் இல்லறம் துறவறமாகிய இருவகை நிலையிலும் உண்டு 
என்பதைப் பிரபலப் பிரமாணங்காட்டி நிறுவுகின்றது , 


10. சமாதிலிங்கப் பிரதிட்டாவிதி : - இதுவும் ஏழாவது 
குருமூர்த்திகளால் அருளிச் செய்யப்பெற்றது . தமிழ்வாக்கு . 220 
செய்யுட்களைக் கொண்டது . இதில் சமாதியிற் சிவலிங்கம் பிர 
திட்டை செய்தற்குரிய விதியும் , அம்மை , பரிவாரங்கள் அமைக்க 
வேண்டிய முறைகளும் , கொடிமரம் பலிபீடம் இவற்றின் 
அமைதியும் , காட்பூசை , பெருவிழா நடத்தும் முறைகளும் , 
நடத்துவோர் எய்தும் பயனும் நன்கு விளக்கப் பெற்றுள்ளன . 


11. சித்தாந்த நிச்சயம் : - திருகாவுக்கரசு தேசிகர் அருளிச் 
செய்தது . 

கலித்துறையாலாயது . 


யுடையது . இந்நூல் குருமுகமாகக் கேட்ட கருத்துக்களைக் 
கொண்டு ஆக்கப்பெற்றதென ' சித்தாந்த மீதெனப் பாரில் 
வந்து தருமையழகிய சிற்றம்பலகுரு சாற்றினனே '' என்னும் 
செய்யுட்பகுதி விளக்கி நிற்கின்றது . ஆயின் பாடபேதமாகிய 
செய்யுள் ' தருமையுடைய சித்தாந்த மீதெனின் அருளுருவாம் 
தருமையி னாவுக்கரசு சம்பந்தனும் சாற்றினனே '' என்னும் 
பகுதி ஆக்கியோன் பெயரையே அறிவித்து நிற்கின்றது . 


கின்றது . 


இந்நூல் 

ஆணவத்தின் மூவகை நிலைகளையும் மொழி 

ஆணவமாகிய மலங்களின் உண்மையையும் , உருவத் 
தையும் , ஆணவம் ஆன்மாக்களையும் வைத்துத் தன்னையுங் 
காட்டாத இருட்டன்மையையும் விளக்கிச் 

செல்கின்றது . 
சிறப்பாக 99 - ம் பாடல் சீவன் முத்தர் நிலையும் அவர்காணும் 
பொருளும் கூறுகின்றது . 


சிவஞானதேசிகர் அருளிச்செய்தவை 
12. செல்வ முத்துக்குமர சுவாமி திருவருட்பா: -- 
மெள்ளப் புகுந்து உள்ளம் உருக்கும் பத்துப் பாடல்களை 
யுடையது . இதில் முருகன் எழுந்தருளியுள்ள இடங்களாக 
இறைவன் சடாடவி முதல் திருச்செந்தூர் இறுதியான பல 
தலங்கள் குறிப்பிடப் பெற்றுள்ளன . முருகன் 12 செவிகளினு 
டைய தொழிற்பாடு தோத்தரிக்கப் பெற்றுள்ளன . தன் கரண 
மெல்லாம் முருகன் கரணங்களாக ஆகிய அடியார்களுடைய 
பேறு அருள வேண்டுமென்று வேண்டுகிறது முக்கட் குருக்கள் 
குருவே என்பது . 


13. ஆபதுத் தாரண மாலை : --- இது கட்டளைக்கலித்துறை 
யால் ஆகிய நூல் . 30 பாடல்களையுடையது . சீகாழியில் எழுந் 
தருளியுள்ள ஸ்ரீ சட்டைநாத சுவாமியின் மேல் பாடப்பெற்றது . 
ஆபதுத்தாரணரென்பது ஆபத்துக்களிலிருந்து எடுப்பவர் 
என்னும் பொருளைத் தரும் ஸ்ரீ சட்டைநாதர் திருநாமங்களி 

நாள்தோறும் பாராயணம் செய்யும் நூல்களுள் 


லொன்று . 


111 


ஒன்று . பச்சை சட்டையனே என்பது நரசிங்கத்தில் தோலைப் 
போர்த்து சட்டைநாதரான , வரலாற்றைக் குறிக்கும் பகுதி . 
இதிற் கேட்கப்படும் - வரங்கள் காமியமும் , நிஷ்காமியமுமாக 
அமைந்துள்ளன. இதனைப் பாராயணம் செய்வார்க்குப் பூதப் 
பிசாசங்களாலும் , வறுமையாலும் , நோயாலும் நேரும் துன் 
பங்கள் நீங்குமென்ற நம்புக்கை மிகவும் உண்டு . 


னுடைய 


14. சிதம்பரநாதர் பதிகம் : - இந்நூலிற்கு சிதம்பர நடராஜ 
திருவருட்பா என்றும் மறுநாமம் உண்டு . நடராஜப்பெருமா 

நடனச் சிறப்பும் , ஐந்தொழில் ஆக்கும் திறமும் , 
விளக்கப் பெற்றுள்ளன . நடராஜப்பெருமானாகிய கதிருதிக்கப் 
பரசமயர் கண்கள் இருண்டன . சைவசித்தாந்திகள் கண்கள் 
மலர்ந்தன . இருளகன்றது . மனமலர் மலர்ந்தது 

என்கின்ற 
அழகிய உருவகம் 3 - ம் பாட்டிலமைந்துள்ளது . பவப்பசியால் 
வாடிய மனவண்டு சரணகமலத் தேனையுண்டு தேக்கிடுவதெந்நாள் ? 
என்று ஏமாந்திருக்கும் எளிமையைக் காட்டும் பாடல் பண்பட்ட 
மனத்தை நையவைக்கும் அருஞ்செய்யுளாகும் . இதுபோலவே 
இச்சிறு நூல் . சாத்திரக்கருத்துக்கள் அமைந்த சாத்திர தோத் 
திர நூல் . 


15. தட்சிணாமூர்த்தி திருவருட்பா: 

இந்நூல் 
சிரியத் திருவிருத்தங்களால் ஆனது . முதற்பாடல் தக்ஷிணா 
மூர்த்திப் பெருமானின் முடிமுதல் அடிகாறும் படிப்பார் 
மனத்து தியான மூர்த்தியாகத் திகழவைக்கிறது . குருமூர்த் 
தியை ஞானபானுவாக , சந்திரோதயமாக , பெரிய செல்வமாக , 
தேவாமுதத்தைக் கைக்கவைக்கும் பேரமுதமாகப் பேசுகிறது . 
ஒவ்வொருவகையிற் ரீகமுற்றோர் அந்தந்தப் பொருள்களைக் 
கொண்டு தாகந்தணிவார் . பிரபஞ்ச வெப்பந்தணிய வேண்டின் 
குருவருணோக்கம் ஒன்றாலன்றி முடியாதென்று மொழிகின்றது . 


16 . அசபா நடனப்பதிகம் - சிவஞான தேசிகர் அருளிச் 
செய்தது . நிறைசெல்வத் தியாகேசப் பெருமான் திருவருட் 


112 


|| 


கடலிற்றிளைத்துத் தரிசித்து நின்றபோது இந்நூல் பாடப் 
பெற்றது . ஆசிரிய விருத்தத்தாலாயது . பத்துப் பாடல்களை 
யுடையது . 9 - ம் பாடல் யாக்கையின் இழிதகைமையை இயம்பு 
கின்றது . ' நீ நானாக இருக்கும் உயரிய நிலையை யருளுக ' என்று 
வேண்டுகின்றது . 


17. துண்டிராஜ கணபதி திருவருட்பா : -- பத்து ஆசிரிய 
விருத்தத்தாலாகியது . முதற்றிருப்பாடல் தியானத்திற்கேற்ற 
முறையில் திருவுருவைச் சித்திரிக்கிறது . மூன்றாம்பாடல் இறை 
வனது விசுவரூபத்தை விளக்கி நிற்கின்றது . ஐந்தாம் பாடல் 
தேவர் முதலிய பதினெண்கணங்களுக்கும் பதியாயிருத்தலைத் 
தெளிவிக்கிறது . 


18. விசுவநாதர் திருவருட்பா : - இதுவும் எவ்வகையிலும் 
முன்னையதைப் போன்றதே . ஸ்ரீ காசி விசுவேசருடைய கருணைத் 
திறங்கள் பலவற்றையுங் காட்டுவது . கல்லில் நாருரித்தல் , 
உயிரை வாழைக்கனியாக்குதல் முதலியன போன்ற பழமொழி 
கள் ஆங்காங்கு அமைந்து மிளிர்கின்றன . காசியின் பெரு 
மையைத் திருக்கயிலாயத்துத் திருவோலக்க மண்டபத்துக் கூடி 
யிருக்கின்ற உருத்திர கணத்தார் தமக்குள் பேசிக்கொள்வ 

அமைந்துள்ளது . 


தாக 


19. அன்னபூரணி திருவருட்பா : - அன்னபூரணி அன்னை 
யினது திருக்கரத்து அன்னமலை வளர்க்கும் பொற்பாத்திர 
மிருப்பது சிறப்பாகக் குறிக்கப்பட்டுள்ளது . அம்மையின் 
நவந்தருபேதம் அறிவிக்கின்றது . ஒருபாடல் பிறவிக்கடலில் 
உடலென்னும் ஓட்டைப் படகின்மேல் ஏறிநிற்கும் உயிருக்குப் 
பராசக்தியின் திருவருட்காற்று இல்லையானால் நோய்ச் சுழலில் 
அகப்பட்டுத் திசைதப்பிக் கவலை கொள்ளும் நிலையேற்படும் ; 
அவ்வாறின்றிக் காக்கவேண்டுமென்ற கருத்துப் பொதியப் பெற் 

ஞானசம்பந்தருக்குத் திருமுலைப்பாலளித்ததும் , 


றுள்ளது . 


த . ஆ . 15 


113 


பைஞ்சீலியில் நாவுக்கரசருக்கு அன்னம் அளித்ததும் , சுந்தர 
ருக்குக் குருகாவூரில் கட்டுச்சோறளித்ததுமாகிய வரலாறுகள் 
விளக்கப் பெறுகின்றன . 


இறை 


20. கேதாரநாதர் திருவருட்பா:- முதற்பாடல் 
வனுடைய உருவ அமைப்பை உரைக்கின்றது . மற்றும் திரு 
வருள் ஒன்றே அதனதன் தன்மைக்கேற்ப ஆட்டிவைக்கின்றது 
என்னும் பொருள் ''சித்தினுக்கறிவும் சடங்களுக் கசைவும் 
திருவருள் கொடுக்கும் '' என்பன போன்ற பகுதிகள் அறிவித்து 
நிற்கின்றன . இனி ஓரிடத்து சம்பந்தனெனும் திருநாமம் பந்தர் 

வழங்குதல் அரும் வழக்கினுளொன்று . இறைவன் 
வசிட்டமுனி என்னும் சிவயோகிக்காகத் திருக்கேதாரத்துத் 
திகழ்வதைத் தெரிவிக்கின்றது . 


என 


21 . கேதார கௌரியம்மை திருவருட்பா : -- இதுவும் 
அருட்பா பத்தனுள் ஒன்று . உலகிலுள்ள எல்லாச் செல்வங் 
களும் உமையம்மை அடியவரின் செல்வத்துக்கு அணுவளவும் 
ஒவ்வாதன வென்றும் , " ஆருமாதார மிலர் கேதாரமே '' என்று 
சொல்லில் கௌரியம்மையின் அருள்பெற் றுய்யலாமென்றும் , 
ஸ்ரீகாசியில் நிகழும் பல்வகையான ஒலிகளுள் தொண்டர் அரகர 
வென்னுமொலியே சிறப்புற்றதெனவுங் கூறுகின்றது . 


இது கலி 


கிறது . 


22. ஸ்ரீ விருத்தகாளேசுவரர் திருவருட்பா : -- 
விருத்தத்தாலாகியது . பத்துப் பாடல்களிலும் நோய் தீர்க்க 
வேண்டுமென்றும் அபயமளிக்க வேண்டுமென்றும் வேண்டு 

நீர் என்னும் பொருள் தரும் பாணி என்றசொல் 
8 ம் பாடலில் பெய்யப் பெற்றுள்ளது . இறைவன் திருவடிக் 
கமலங்களை மனம் சென்று ஒன்றுதலுக்கு மேட்டுத் தண்ணீர் 
பள்ளத்திற் பாய்தலை ஒப்பிட்டிருக்கிறது . இறுதியாக இவர் 
வேண்டும் வரம் 

வரம் '' பாலாழியாகிப் பர வெளியாய் ஒன்றாகும் 
நாலாம் பதத்தில் எனைநாட்டி அஞ்சலஞ்ச லென் பாய் ' என்பது . 


114 


23. ஸ்ரீகாசி காலபைரவர் திருவருட்பா : - இது 
விருத்தம் பத்துக்கொண்டது . முதற்பாடல் பைரவர் திருவருள் 
அமைப்பினைச் சிந்தையுறச் செய்யும் . 3 ம் பாடல் பைரவருடைய 
பல அவசர பேதங்களை அறிவிப்பது .. பைரவர் பிரமன் 
சிரத்தைக் கொய்தது குருநிந்தை செய்வோர் பயந்து உய்வதற் 
கெனவும் , இயமனை உதைத்தது இலிங்க நிந்தை செய்பவர் 
பயந்து உய்வதற்காக எனவும் , நரசிங்க உரி போர்த்தியது 
சங்கமத் துரோகிகள் பயந்து உய்வதற்காக வெனவுங் காரணம் 
கூறப்பட்டுள்ளது . 


24. கதிர்காம வேலவர் திருவருட்பா : - இதுவும் முன்னை 
யது போன்றதே . முதல் 2 ம் பாடல்கள் முருகன் வீரத்தையும் 
அருளையும் குறிப்பன . 3 ம் பாடல் முருகனை ஆறு குருக்களாகச் 
சொல்லி யின்புறுகின்றது . 4 ம் பாடல் வேலையும் , 5 ம் பாடல் 
மயிலையும் , 6 ம் பாடல் கோழியையும் விளக்கி நிற்கின்றது . 
7 ம் பாடலில் " யாருக்கு வந்த விருந்தோ ' ' ''ஊருக்கு வந்தவள் 
ஒருத்தி பிள்ளைக்குப் பால் கொடுப்பளோ' ' என்ற பழமொழி 
கள் அமையப் பெற்றுள்ளன , 9 ம் பாடலில் அடியார் பெருமை 
அறிவிக்கப்படுகின்றது . 


25. பாகீரதியம்மை திருவருட்பா:- முதற்பாடல் பாகீரதி 
யம்மை திருக்கரமொன்றில் நிறைகுடமிருப்பதைக் குறிக்கின்றது , 
2 ம் பாடலில் கங்காதேவி தியானிக்கக்கூடிய முறை கூறப் 
பெற்றுள்ளது . 3 ம் பாடலில் கங்கையைப் பற்றி உமையவட்கும் 
இறைவனுக்கும் நிகழ்ந்த உரையாடல் மிகவும் இன்பமளிக்கக் 
கூடிய பகுதிகளில் ஒன்று . கங்கையில் மூழ்கினால் ஐம்பெருங் 
குற்றங்களும் , சிவத் துரோகம் முதலிய எல்லாப் பாபங்களும் 
தொலையுமென்பது ஒன்பதாம் பாடற் கருத்து . 


26. தாரகப் பத்து : - இது விசாலாட்சி சமேத விசுவ 
நாதர் பக்கல் கிளியை , மயிலை , குயிலை , வண்டை , நாரையை 


பூவையை , அன்னத்தை , புறாவை , அன்றிலைத் தூதாக 
அனுப்பித் தாரக மந்திரப் பொருளை உபதேசிக்கும் நாள் 
எந்நாளென்று கேட்டுவரச் சொல்லும் முறையில் அமைந்திருக் 
கின்றது . தாரக மந்திரம் உள்ளுயிராயிருப்பது ; வேதங்களால் 
உணர்த்தப்படுவது ; பழமையாவது ; உடல் நீங்க உயிராக்கத்தை 
யளிப்பது முதலியவற்றைக் குறிக்கின்றது . 


27. சிவஞானபோத பாஷ்யம் :- இது ஸ்ரீ - ல - ஸ்ரீ சச்சி 
தானந்த தேசிக மூர்த்திகளால் அருளிச்செய்யப் பெற்றது . 
வடமொழிச் சிவஞான போதத்திற்கு வடமொழியில் ஆக்கப் 
பெற்ற விரிவுரை . 


116 


குருபாதம் . 
அருணூல்கள் 


ஊமை 


குமரகுருபரசுவாமிகள் இயற்றியவை 
1. கந்தர்கலிவெண்பா : - இந்நூல் 122 கண்ணிகளையுடையது . 
குமரகுருபர அடிகள் செந்திலாண்டவன் திருமுன் 
நீங்கிச் சொன்ன முதல் அனுபவ சைவசித்தாந்த நூல் . முதல் 
முப்பத்தாறு கண்ணிகள் 

இறைவனுடைய இருவகை யிலக் 
கணங்களும் , ஆன்மவியல்பும் , மாயையின் தன்மையும் , கூட்டு 
விக்கும் இறைவன் கருணையும் , ஆட்சிகொள்ளும் 'திறமும் தெரி 
விக்கின்றன . 37 முதல் 65 வரையுள்ள கண்ணிகளில் முருக 
னுடைய திருமுகம் திருக்கரங்கள் இவற்றின் அருட்செயல்களும் , 
தத்துவங்களே சாங்கோபாங்கங்களா யிருக்கும் பெருநிலையும் 
அறிவிக்கப் பெறுகின்றன . 66 முதல் 74 வரை மலை கடல் 
முதல் தசாங்கச் சிறப்பும் , 75 முதல் 108 வரை முருகன் 
திருவிளையாடல்களும் , 109 முதல் 122 வரை வேண்டுகோளுமாகிய 
இவற்றை விளக்கி நிற்கின்றன . தமிழ் மக்கள் நூல்தோன்றிய 
நாள்தொட்டு இன்றுவரை பாராயண நூலாகக் கொண்டிருப்பதே 
இதன் பெருமைக்கு ஏற்ற சான்றாகும் . 


2. கயிலைக்கலம்பகம் : -- சுவாமிகள் அவதார ஸ்தலமாகிய 
கயிலாயபுரத்திலுள்ள இறைவன்மேல் இயற்றப்பெற்ற - பிரபந் 
தம் . இந்நூலுள் 8 பாடல்களே இப்போது கிடைத்துள்ளன . 


3 . மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் : - இது அரங்கேற்றப் 
படும்போது பிள்ளைத் தமிழ் கேட்கப் பெருவிருப்புக்கொண்டு 
தாயாகிய அம்மையே குழந்தையாகி இருந்து கேட்ட பெருமை 
யுடையது . அதிலும் இந்நூல் அரங்கேற்றுங் காலத்து ஒருமுறை 
இருமுறை கேட்டும் போதாமல் மும்முறை சொல்லச் செய்து 


117 


கேட்டு மகிழ்ந்தது . 10 பருவங்களையுடையது . 

100 பாக்களா 
லாயது . சந்த இன்பமும் இசையின்பமுஞ் செறிந்தது . ' ' குறவர் 
மகட்குச் சலாமிடற் கேக்கறு குமர " னென்பதில் வணக்கப் 
பொருளையறிவிக்கும் சலாம் என்னும் உருது மொழிவந்துள்ளது , 


எதிர் 


4. மீனாட்சியம்மை குறம் : - " இறப்பு நிகழ்வு 
வென்னும் முக்காலமும் திறம்படவுரைப்பது குறத்தி பாட்டே ” 
' என்பது சூத்திரமாதலின் ஒரு குறத்தி குறி சொல்லுவதாக 
இந்நூல் அமைந்துள்ளது . குறவஞ்சி என்று ஒரு நாடக நூல் 
உண்டு . அது குறத்தி குறவன் முதலிய பலரால் பாடப் படு 
வது . இது குறத்திமட்டும் கூறுவது . இதுபோலக் கலம்பகத் 
துள் ஓருறுப்புண்டு. இவள் கூறும் குறி நெல் குறி , பல்லிக் குறி , 
பறவை ஒலி , பத்தினிப் பெண்வாய் மொழி இவற்றாலும் ; 
தலைவியின் மெய்க்குறி , கைரேகை யிவற்றாலும் அறிந்து சொல் 
வாள் . மீனாட்சியம்மைக்குரிய தசாங்கங்கள் கூறப்பெற்றுள்ளன . 
குறத்தி மலைவளம் கூறுதலும் , குலநலம் கூறுதலும் , தொழிற் 
சிறப்புக் கூறுதலும் முறையே அமைந்துள்ளன . 


5. மீனாட்சியம்மை இரட்டை மணிமாலை : -- 

இது வெண் 
பாவும் கலித்துறையுமாக அந்தாதித் தொடையான் பாடப் 
பெற்ற நூல் . இறுதியும் முதலும் மண்டலித்து வரும்படியாக 
அமையப்பெற்றது . இருபது பாடல்களுடையது . தாம் சொல்லும் 
செய்யுஞ் செயல்யாவும் அம்மை அதிட்டித்து ஆக்கப்பெற்றன 
என்பார் , ' இவட்காடல் வேறில்லை யெமைப் பாட்டுவிப்பதுங் 
கேட்பதும் , ' ' கற்பூரவல்லி கருத்திற் புகப்புகுந்தாள் ' என்று 
அருளிச் செய்தனர் . அம்மையினிடமுள்ள பெருகிய அன்பால் 
கள்வி என்றும் கொடியாள் என்றும் அன்புவசை யருளுகிறார் . 
“ ஏழாய் விளக்கிட்டிரு'' என்ற பகுதி மிக நயமுடையது . ' நீ 
ஏழையாயிருப்பதால் குடிக்கூலி தரவேண்டாம் விளக்கு ஏற்றி . 
வைத்துக்கொண் டிருந்தாற்போதும் ' என்கிறார் . இத்தகைய 
நயப்பகுதிகள் , சுவைப்பகுதிகள் மலிந்த சிறு நூல் . 


118 


5. மதுரைக் கலம்பகம் : -- இது கலம்பக உறுப்புக்கள் 
யாவும் அமையப் பாடப்பெற்றது . சித்திரக்கவிகள் செறிந்தது . 
வடமொழிச் சந்தியமைய இரண்டு அடிகள் பெற்றுள்ள பாடல் 
களும் சில காணப்படுகின்றன . ஒவ்வொரு துறைப்பாடலும் 
உள்ளுறையும் , இறைச்சிப் பொருளும் இயைந்து இலங்குவன . 
" பாட்டிற் குருகும் தமிழ்ச் சொக்கநாதர் '' என்பன போன்ற 
பகுதிகள் தமிழ் தாழ்ச்டைப் பெருமானைப் பிணித்து நிற்கும் 
பெற்றியைக் காட்டுவனவாம் . ' மேதகைய பலகலை போர்த்து 
அறம் வளருந் தமிழ்க்கூடல் ' என்பனபோன்ற பகுதிகள் கூடற் 
சிறப்பினைக் குறிப்பன . இங்ஙனம் உவமை நலத்தானும் , 
பாடற் பண்பானும் , வருணனை வளத்தானும் விளங்கிப் புலவர் 
உண்ண விருந்தாக விளங்குவது இக்கலம்பகம் . 


6. நீதிநெறி விளக்கம் : - இது நீதி நூல் . வெண்பா யாப் 
பால் ஆகியது . 102 பாடல்களைக் கொண்டது . குறட் கருத்துக்கள் 
அனைத்தையும் வகுத்துத் திருமலை நாயக்கன் வேண்டுகோட்காக 
யாக்கப்பெற்றது . சிறந்த உவமைகளால் உயர்ந்த நீதிகளை 
உள்ளத்துப் பதிப்பது . ஆங்காங்கு மார்க்கண்டர் வரலாறு 
போன்ற கதைகளும் காட்டாக எடுத்துக் காட்டப்பெறுவது .. 
வீட்டின் பேற்றினை ஐயந்திரிபின்றி அளவுகளான் அளந்து 
உந்திகளாற் றெளிந்து மெய்ஞ்ஞானமாகிற கண் விழிக்கத் 
தூங்குபவர்கள் காணுகின்ற காட்சிக் 
அறிவதே செம்பொருளுணர்ச்சி யென்று , “ அறம் பொருளின் 
பமும் வீடும் பயக்கும் ' ' என்று தொடங்கியதற் கேற்ப வீட் 
டிலக்கணத்தை விளக்கி நிற்கின்றது . 


கனவை 


நனவாக 


7. திருவாரூர் நான்மணிமாலை : - திருவாரூர் ஸ்ரீ தியாகேசர் 
மேல் பாடப்பெற்றது . வெண்பா , கட்டளைக்கலித்துறை , ஆசிரிய 
விருத்தம் , அகவலென்ற முறையில் 40 பாடல்களைக் கொண்டு 
விளங்குவது . கற்பனை நலம் கவினுவது . தியாகர் எனப் பெயர் 
வந்தது அம்மை அறம் வளர்த்தாள் இடப்பங்கிலிருப்பதால் ; 
அவள் கரமாகிய இடக்கரம் வரதம் அருள்கின்ற வள்ளன்மை 


119 


காரண 


யினது என்று கற்பிக்கின்றார் . இருந்தாடும் பெருமானாக எழுங் 
தருளி யிருப்பதற்குக் 

காரணம் 

திருமால் சபதம் 
மாகவோ , கடவூர் நிகழ்ச்சியைக் கருத்துக் கொண்டு காலன் 
கலங்குவன் என்று கருதியோ , என்று கேட்கும் முறையான் 
உள்ளக் கிளர்ச்சியைத் தருவது ; ஆரூர் என்பது ஆர் ஊர் என்று 
கேள்வியாகப் பொதுவானது 

எனப் பொருள்பட அமைந் 
திருப்பது ; இத்தகைய நயப்பகுதிகள் பலவும் நம்மை யின் 
புறுத்துவன . இறுதி யகவற்பா இயற்கை நிகழ்ச்சியிலிருந்து 
இறைவன் எம்மனோர்க் கெளிவந்து எழுந்தருளிய அருட் 
டிறத்தையும் அறிவிப்பதாகும் . 


. 


8. முத்துக்குமரசாமி பிள்ளைத்தமிழ் : - இந்நூல் வைத்தீ 
சுவரன் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ செல்வமுத்துக்குமார 
சுவாமிகள் மீது பாடப்பெற்றது . அப்பெருமானால் 'பொன்பூத்த 
குடுமி ' என முதல் கொடுக்கப்பெற்றது . 100 ஆசிரிய விருத்தத் 
தாலாகியது . சந்தப்பாக்கள் இடை இடையே கலந்துவருவது . 
உள்ள முருகி ஓதும் அன்பர் அகக் கண்ணிலும் புறக்கட் பார்வை 
யிலும் வருகைப்பருவத்துச் செய்யுட்கள் முருகன் எழுந்தருளி 
வரச் செய்யும் இன்பப்பாடல்களில் " செத்துப் பிறக்கின்ற தெய் 
வங்கள் மணவாள ' என்பது பெருமானது முழுமுதற் றன்மையை 
அறிவிப்பது . சிற்றிற்பருவத்தில் சிறுமியரியல்பும் , பிள்ளைப் 
பெருமான் எளிவந்த கருணையால் பெருமையினிழிந்து சிற்றி 
லழிக்குஞ் சிறு குறும்புகளுங் கூறப்படுகின்றன . முத்தமிழ் 
முருகன் முழக்கும் பறை புலவர்களையழைக்கும் கொடைமுரச 
மாக எண்ணி வடமொழி தென்மொழிக் கவிராயர்களை ஓடிவரச் 
செய்யும் ; தெய்வயானை 

யம்மையாரை மணக்கும் மணமுர 
சென்று இறைவனும் இறைவியும் மனமகிழச்செய்யும் ; வேள்விப் 
பறை யெனத் தேவர்களைக் களிக்கச்செய்யும் என எல்லாரையும் 
இன்பமுறச்செய்கின்ற திறம் பேசப்பெறுகின்றது . இன்னும் 
தையனாயகி. உச்சிமோந்து பாராட்டி மடித்தலத் திருத்தி முகமுந் 
துடைத்துத் தன்கண்மணிப் பிள்ளையைக் காட்டி 

காட்டி இதனோடு 
விளையாடுக எனப் பணித்து மகிழ்ந்தார் . என்பனபோன்ற பல 
பகுதிகள் மிக இனிமை பயப்பனவாம் . 


120 


9. சிதம்பர மும்மணிக்கோவை : 

ஆசிரியப்பா, 
வெண்பா , கலித்துறை என்ற முத்திறப்பாக்கள் முப்பது 
கொண்ட நூல் . முதற் பாடல் 

நடராஜப் பெருமானுடைய 
ஐந்தொழில் நடனச் சிறப்பும் , இல்லற வியல்பும் , துறவற 
மேன்மையும் , முத்தித் தலங்களும் , அவற்றையடைவதில் உள்ள 
எளிமை யருமைகளும் முறையே காட்டப்பெறுகின்றன . ஐம் 
பொறிப் பாம்பை யாட்டுவிக்க உம்மை இன்று ஒரு பாம்பு 

பட்டுவிக்கின்றதே என்பதும் , உலகமே திருமேனியாக் கொண்ட 
உமக்கு ஆட்சி சிற்றம்பலம் பற்றுமோ என்பதும் போன்ற 
கருத்தடங்கிய செய்யுட்கள் கற்பனைத்திறம் மிகுந்தன . 
தென்திசைநோக்கி யாடுவதற்குக் 

காரணம் 

காட்டப்பெறு 
கின்றது . ' ' பாவலர் கூற்றும் நின்னேவலி னல்லதை , நிகழா 
நிகழ்ச்சி '' என்பது எவ்வளவு உயர்ந்த கருத்து . செல்வத் 
திற்கும் வறுமைக்கும் இலக்கணம் சுருக்கமாகவும் , தெளிவாகவும் 
கூறப்பட்டுள்ளது . 


களும் 


10. சிதம்பரச் செய்யுட்கோவை : - இந் நூல் எல்லாப் பாக் 

பாவினங்களும் அமையப்பெற்றது . -84 பாடல்களை 
யுடையது . இலக்கியம் கண்டதற் கிலக்கணமியம்புவது மரபாக 
இந்நூல் இலக்கணத்திற்கு இலக்கியமாக ஆக்கப்பெற்றது . " நீரிற் 
குமிழி " என்றபாடல் நீதிநெறிவிளக்கத்திற்குக் காப்பாக 
இருப்பினும் அச்செய்யுள் இந்நூலினதென்றே அறியக்கிடக் 

இருபொறியும் ஒருபொறியாக் கொண்ட பதஞ்சலி 
கண்களே பஞ்சாக்கரத்தின் உருவத்தைக் காண்பன் என்பதும் , 
அம்மை மனைவி , தாய் , தமக்கைகளாக இருக்கின்ற மாண்பும் , 
சாத்திரமும் கற்பனையுங் காண அமைந்தது . நயம்பல செறிந்த 
இந்நூல் இலக்கியமாக இலக்கணமாக இன்பமளித்து நிற் 


கின்றது . 


கின்றது . 


இது வெண் 


11. சிவகாமியம்மை யிரட்டைமணி மாலை : --- 
பாவும் கட்டளைக் கலித்துறையுமாக அந்தாதித்தொடையான் 
ஆக்கப்பெற்ற இருபது பாடல்களையுடையது . இதில் ஒரு 


த ' ஆ. 16 


121 


செய்யுளில் , சிவகாமவல்லி பூத்தது ஆதலின் பூமிக்குப் ' பூ ' 
எனப் பெயர்வந்தது என்று கூறப்பெற்றுள்ளது . அம்மையை 
அன்னமாக அதிலும் பச்சையன்னமாக உருவகித்துக் காட்டும் 
அழகு ஊன்றிப்படித் தின்புறக்கூடிய தொன்று . 


குருவணக்கப் 


12. பண்டார மும்மணிக் கோவை : - மும்மணிக்கோவை 
யிலக்கணப்படி முப்பது பாடல்பெற்ற நூல் . 

நூல் . இது 

இது சிறந்த 
பாமாலையாகும் . ஞானாசாரியர் 

ஞானமகளார் 
நன்மார்பில் பதக்கத்து மணியாகக் கூறுகிறது . கண்டங்கருத்த 
கடவுள் மாமுனியே அக்கறுப்பு நீங்கி வந்த மாசிலாமணியாக 
இருக்கிறது . சிந்தாமணி கருதிய ஒன்றையே நல்கும் . இம்மணி 
கருத்திற்கெட்டாப் பேரின்ப வாழ்வையும் பெறுவிக்கும் என்பன 
போன்ற பல நயப்பகுதிகள் பார்க்க இருக்கின்றன . இந்த 
மும்மணிக்கோவைக்கு மாசிலாமணியே நாயகமணி என்றும் , 
அங்ஙனம் கோக்கப் பெற்றதால் இம் மும்மணிக்கோவையைப் 
பூண்டார் எம்மணிக்கோவையையும் இனிதெனக் கொள்ளார் 
என்றும் இறுதிப்பாடல் இந்நூலின் பெருமையைக்கண்டு புலப் 
படுத்தும் . மற்றும் பின்னுள்ள 

ஒரு மூன்று பாடல்கள் இந் 
நூல் கலைமகள் அருள் உண்ணின்றுணர்த்த ஆக்கப்பெற்றது . 
கள்ளப் புலன்கொண்டு உரைத்ததல்ல என்றும் , இந்நூலை நித்தம் 
ஓதுவார் இப்பிறவியிலேயே பேரின்பம் எய்துவார் என்றும் 
கூறப்பெறுகின்றது . " இந்த நூல் மொழிநயமும் , காவியப்பண்பும் , 
சாத்திர நுட்பமும் , தோத்திர மாண்பும் , ஒருங்கமைந்து 
விளங்குவ '' தென வித்துவான் 

சட்டைநாதத் 

தம்பிரான் 
சுவாமிகள் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் . 


13. காசிக்கலம்பகம் : - இந்நூ லும் கலம்பக உறுப்புகள் 
முழுதும் அமையப்பெற்ற சிறந்த கற்பனைத் தோத்திர நூல் . 
இந் நூலிற் காசியில் இறப்பார் செவியில் விசுவேசர் 
பிரணவத்தை யுணர்த்துவார் என்னும் வரலாறு பலமுறையில் 
நயம்படப் பேசப்பெறுகிறது . 'பாவலரும் நாவலரும் பண்மலரக் 
கண்மலரும் , காவலரும் ஏடவிழ்க்குங் காசி ' எனச் சிலேடை 


122 


யின்பம் தோன்றக் கூறுகிறது . - இறைவன் அளித்த கபாலங்கள் 
ஏன் - நகுகின்றன என்பதற்கு இப்போது தொழில் புரியும் 
பிரமனைப்பார்த்து நகுகின்றன என்று காரணம் கற்பிப்பது 
அழகிய பகுதிகளுள் ஒன்று . சிறந்த நயந்தரும் பகுதி வெளி 
யூர்களில் உள்ளார் நரைதிரை வந்தால் வருந்துவார் ; நரைதிரை 
வேண்டாமென்றாலும் வெறுப்பார் ; ஆனால் காசியில் உள்ளார் 
அதற்குமாறாக நரையை -திரையை விரும்புகின்றார்கள் என்னும் 
பொருள் தரும் ''படுத்தபாயுடனே பிணிமூழ்கினும் , பல்விழுந்து 
நரைத்தற மூப்பினும் , அடுத்த திங்கிவர்க்கே பெருவாழ்வெனும் , 
அப்பெரும்பதி யெப்பதி யென்பிரேல் '' என்னும் பாடலாகும் . 
இத்தகைய நயமலிந்த நாற்பாவும் பரவிவந்த கலம்பகம் புலவர் 
விருந்தாகப் போற்றப் பெறுவது. 


முத நூலாகிய 


14.. சகலகலாவல்லி மாலை : 

இது ஒரு பாராயண நூல் . 
சுவாமிகள் 

கலிவெண்பாவும் , 

இடை நூலாகிய 
பண்டார மும்மணிக்கோவையும் , இறுதி நூலாகிய இந்நூலும் 
பாராயண நூலாக எல்லா இன்பங்களும் எய்துவிக்கும் நூல்களாக 
அமைத்திருப்பது அறிந்தின்புறக்கூடியன . இந்நூல் சுவாமிகள் 
உருதுமொழி யறிவுபெற கலைமகள் நல்லருளை வேண்டிப் 
பாடப்பெற்றது . கட்டளைக் கலித்துறையாலாகியது . 10 பாக்கள் 
கொண்டது . ஒவ்வொருபாடலிலும் கலைமகள் இயல்பும் , வேண்டுங் 
கவித்திறமும் , அவதானமும் விளங்குகிறது . மண்கண்ட 
வெண்குடைக்கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டள 
விற் பணியச் செய்வாய் ' ' என்று வேண்டியபடியே சுவாமிகள் 
மன்னன் பாதுஷாவைப் பணியவைத்த வரலாற்றுச் சிறப்பு 
ஒத்துநோக்கி இன்புறற்குரியது . 


வெள்ளியம்பலவாணசுவாமிகள் இயற்றியன 


15. ஞானசம்பந்த தேசிகர் சமூக மாலை : - சமூகமாலை என் 

குருநாதனுடைய திருச் சமூகமானது இவ்விவ்வாறு 
விளங்குகிறது எனக் கூறுவது . பன்னிரு விருத்தப் பாடல்களை 
யுடையது . குருஞானசம்பந்த தேசிக சுவாமிகளுடைய சமூகம் 


123 


என 


நாதாதி பாசங் கழன்று சல்லாபஞ் செய்யும் சிவானுபவச் 
செல்வர்கள் சேர்ந்தது ; அருள் வெள்ளமீர்க்கக் குறையிரப்போர் 
கள் கூடியிருப்பது ; சந்நிதிசார என்ன புண்ணியம் செய்தோம் 

ஏக்கழுத்தமுற்றிருப்பார் இனிதிருப்பது ; சாத்திர 
ஆராய்ச்சி , தோத்திரப்பாடல் செய்துகொண்டிருக்கும் தவச் 
செல்வர்களை யுடையது எனப் பல்லாற்றானும் 

பாராட்டப் 
பெற்றுள்ளது . குருநாதன் கவிதையைப் பற்றிவரும் , ' கற்ற 
அடியார் சினத்தை அடியோடு அழிக்கும் கடுங்காற்று குரு 
நாதன் கவிதை ' என்ற கருத்தடங்கிய " கற்றவர் சினத்தரு 
வனத்தையு மலைக்குமொரு காலான கவிதையாளன் '' என்ற 
பாடற் பகுதி மிக இனிக்கும் பகுதிகளுள் ஒன்று . இங்ஙனமே 
ஒவ்வொரு செய்யுளும் உள்ளத்தொன்றிநின்று 

உண்மை 
யின்பம் ஊறச்செய்யும் . 


ஞானக் 


குரவனை 


16. குருஞானசம்பந்தர் தாலாட்டு: 
நற்குழந்தையாகப் பாவித்து அவரிடம் தாம்பெற்ற ஞானப் 
பேறுகளை யமைத்துச் செய்யப்பெற்ற தாலாட்டுப் பிரபந்தம் . 
இதுவும் தோத்திர நூல் . தாலாட்டு என்பது தாய்மார் குழந் 
தையை உறங்கவைப்பதற்காகச் சொல்லும் பாடல் . முன்னாவை 
யசைத்து ஆக்கப்பெறும் ஒருவித ஒலியோடு கூடிய பாடல் . 
இது 40 கண்ணிகளையுடையது . ' ' மெய்யன்பர் எல்லாம் வியன் 
கருணை பாராட்டப் , பொய்யன்ப னேனைப் பொருட்படுத்தும் 
போதகனோ " "ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுட்கலந்து , 
தேனா யமுதமுமாய்த் தித்திக்கும் தேசிகனோ'' என்பனபோன்ற 
பகுதிகள் மிக இனிப்பன . 32 முதல் 35 முடிய உள்ள கண்ணிகள் 
ஞானமழை பொழியும் ஞானசம்பந்தக் குழந்தையை - அறிவில் 
தித்திக்கும் அருள் ஞானக் குழந்தையை அகண்ட பரிபூரண 
சிதானந்தத்தை இருந்தபடி காட்டும் பெருந்தவக் குழந்தை 
யைப் பிறதாய்மார் வைததாக எண்ணி உன்னைச் சொன்னவ 
ரார் என்று பாராட்டுகின்றது . 


17. திருப்பள்ளி எழுச்சி : -- அறிதுயிலமர்ந் திருக்கும் ஆசாரி 
யனைத் துயிலுணர்த்துவதாகத் தோத்தரிப்பது , துயிலுணர்ந்து 


124 


பராசக்தியோடு எழுந்திருக்கவேண்டும் என்றும் , 

அடியார் 
களுக்கு அருளையே நாடும் கருணாகரனாகக் கவினவேண்டும் 
என்றும் பல இடங்களில் பாராட்டுகிறது. பதினொரு பாடல்களை 
யுடையது . '' தண்டமிழ்ச் சொல் தென் றருமை ஞானசம்பந்தன் ,' 
“ சாதிகுலமேனி சமயம்புகல வந்தவொரு சற்குரு '' என அவர் 
பெருமை அறிவிக்கப் பெறுகின்றது . ஓராறு சமயமும் ஓராறு 
சமயமும் ஓராறெழுத்து முயல்வான் , ஓராறு சென்னியில் 
ஒளித்துவந்திடுந் தேசிகோத்தமா '' என்பது சொல்லணியும் 
பொருள் நயமும் அமைந்தபகுதி . இங்ஙனம் பல்லாற்றானும் 
சிறந்து விடியல் நேரத்து விரும்பிப் பாடுவர்க்கு ஞானவமுதினை 
நன்கு வழங்க நிற்பது . 


18. முத்திநிச்சயச் சிற்றுரை : -- முத்தி நிச்சயம் என்ற 
நூல் ஸ்ரீமத் குருஞானசம்பந்த சுவாமிகளால் அருளிச் செய்யப் 
பட்ட சைவ சித்தாந்த நூல் என்பது முன்னர்க் கூறப்பட் 
டுள்ளது . அதற்கு இம்முனிவர் சிற்றுரை யொன்று இயற்றி 
யுள்ளார்கள் . ஒவ்வொரு பாடலுக்கும் தொடக்கத்தில் பாட 
லால் நுவலப்படும் பொருளைச் சுருங்கக்கூறிப் பின்னர் பதவுரை , 
விசேடவுரை , இன்றியமையாத இலக்கணக் குறிப்புகள் 
முதலியன கூறி , இறுதியாக , கூறப்பட்ட பொருளை யெல்லாம் 
தொகுத்துக் கூறப்பட்டுள்ளது . ஆங்காங்குக் காணப்படும் 
உள்ளுறைப் பொருள்களும் நன்கு விளக்கப்பட்டுள்ளன . 


19. முத்தி நிச்சயப் பேருரை : - மேற்கூறிய வுரையைவிட 
விரிவானது . 

பெரும்பாலும் அசிந்தியவிச்வ சாதாக்கியம் , 
காமிகம் , மதங்கம் , இரௌரவம் முதலாகிய வடமொழி ஆகமங் 
களின் சுலோகங்கள் பல மேற்கோள்களாக எடுத்தாளப் 
பட்டுள்ளன . பரமோபதேசம் , ஐக்கியவியல் , பரமததிமிரபானு 
முதலாகிய வெளிவராத நூல்கள் பல அதில் காணப்படுகின்றன . 
திருமந்திரம் என்ற திருமுறை நூலில் இதுகாறுங் காணப்படாத 
சில பாடல்கள் மேற்கோள்களாக எடுத்துக் காட்டப்பட்டுள்ளன . 
அப்பாடல்கள் மிக இனிமை பயப்பன . 


125 


என , 


20. மிருகேந்திரம் : - இது . உபாகமங்களில் ஒன்று . சூத்திர : 
யாப்பான் ஆக்கப்பெற்றது . பாயிரம் உபோத்காதப் படலம் , 
பரமோட்ச நிராசப் படலம் , பதி படலம் , சிருஷ்டிப் படலம் 
அனுக்கிரகப் படலம் , பசு படலம் 

ஆறு படலங்களை 
யுடையது . ஆசிரியர் சிதம்பரத்தில் எழுந்தருளியிருந்த காலத்துப் 
பாடப் பெற்றது . 

இறைவனிடம் இந்திரன் நரசிங்கத்தின் 
தோலைப் போர்த்திக்கொண்டு கேட்டதால் மிருகேந்திரம் எனப் 
பெயர்பெற்றது . இது இந்திரனால் பரத்துவாச இருடிகளுக்கு மன 
நிலை நன்றாக அறிந்தபிறகு உபதேசிக்கப் பெற்றது . பாயிரத் 
துள் பிற இலக்கண நூல்களில் இல்லாத மூலத்தின் இலக்கணம் , 
உத்தேச இலக்கணம் , உரைச் சூத்திரங்களின் இலக்கணம் , 
ஞான நூல்களைப் பயிற்றும்-- பயிலும் இலக்கணங்கள் எல்லாம் 
இயம்பப் பெறுகின்றன . ஞான நூற் படித்தார் மேற்கொண் 
டொழுகும் முறைகளும் விரித்துக் கூறப்பெறுகிறது .. 
வந்த வரலாறும் , புறச்சமயங்களில் முத்தியிலக்கணமும் , சித் 
தாந்த முத்தித்திறமும் , பதி இலக்கணமும் ஈசான முதலான 
மந்திரங்கள் ஐந்தும் இறைவனுக்கு ஐந்தொழிலாற்று மந்திரங்கள் 
என்பதும் , சிருட்டித்திறமும் , ஆன்மாக்கள் வகையும் , பாசநீக் 
கமும் , நீங்கியபின் ஆன்ம விளக்கமும் , பிறவும் சுருக்கமாகவும் 
விளக்கமாகவும் கூறப்பெற்றுள்ளன . 


நூல் 


சம்பந்தசரணாலயமுனிவர் இயற்றியன 


21. கந்தபுராணச் சுருக்கம் : 

மைசூர் 

மன்னர் 
வேண்டுகோளின்படி யாக்கப்பெற்றது . 104 பாடல்களை 
யுடையது . கச்சியப்பசிவம் செய்த 12000 பாடல்களைச் சுருக்கி 
ஒராயிரமாக யாத்த அருமைப்பாடுடையது . அளவிற் சுருங் 
கினாலும் , வேண்டிய இடங்களில் கவிதை நயமும் கதையமைப்பும் 
சுருங்காமல் சொல்லப்பெறுவது . இதன் நயத்தை யுத்த காண்டத் 
தில் ஒரு படலத்து , பல பெயர்களால் இடப்பெறும் போர்வகை 
களில் எய்யப்பெறும் அம்பு வகைகளில் ஒன்றையும் விடாது ஒரே 
செய்யுளிற் கூறும் அருஞ் சிறப்பு அறிந் தின்புறற்குரியதாம் . 
அதுபோலவே காசியபனுபதேசம் , சுக்கிரனுபதேசம் முதலிய 


126 


உபதேசப் பகுதிகள் சிறிதும் சுருங்காது சொல்லப்பட்டுள்ளது . 
' உவமை நலமும் , சமயத்திற்கேற்ற செய்யுள் நடையும் ஊன்றி 
யின்புறுதற்குரியன . 


22. சிகாரத்னமாலை :--- குருஞான சம்பந்தர்மீது பாடிய 
தோத்திர நூல் . சிகாரத்னம் என்பது முடிமணி . முடிமணி 
போன்ற 

குருராயரது பாமாலையாதலின் சிகாரத்னமாலை 
எனப் பெயர் பெற்றது . தமது ஞானாசாரியருடைய வல்லமை 
வகுக்கப் பெறுகின்றது . 11 பாடல்கள் கொண்டது . 


மூன்றாம் பாடலில் குருநாதர் கமலையும் , தருமையும் , விரி 
தமிழ்க் கூடலும் திருநகராக அரசு வீற்றிருக்கும் சிறப்பு கூறப் 
படுகின்றது . நான்காம் பாடலில் ' 

ஆகமபுராணங்கள் வேதங்கள் 
ஆகிய சகல கலைகளும் ஆய்வது உனது புகழானால் அறிஞர்கள் 
உனைப் புகழ்கிறார்கள் என்று கூறுவது வியப்போ ' ' என்பது 
நவிலப் படுகின்றது . இறைவன் பிறை , புனல் , அனல் முத 
லியன கரந்து குருநாதனாக எழுந்தருளியிருக்குஞ் சிறப்பும் , 
குயில் , கிளி , பூனை எலி முதலியன குருநாதனது உபதேசத்தால் 
ஞானம் பெற்ற சிறப்பும் 5 - ம்பாடல் அறைகின்றது . நாவாணர் 
கள் ஒருபுறம் பாமாலை பொழிகின்றார்கள் ; மற்றொருபுறம் இசை 
வாணர்கள் தமிழ்மறை ஓதுகின்றார்கள் ; அடியார் கூட்டங்கள் 
குவித்த கரங்களுடன் நின்று சேவிக்கின்றார்கள் ; இத்தகைய 
நிகழ்ச்சிகள் குருசந்நிதானத்தில் நிகழ்கின்றன என 9 - ம் பாடல் 
ஓதுகின்றது . 


தமிழாகரமுனிவர் இயற்றியன 


யது . 


23. ஆசௌச தீபிகை : - இது விருத்தப்பாவால் விரிக்கப் 
பெற்றது . 108 பாக்களையும் , சிறப்புப்பாயிரச் செய்யுளையும் உடை 

ஆசௌசவிதி ஆகமங்களிற் கூறப்பட்டதன் காரணம் 
கூறுகின்றது . பின்னர் முறையே ஆசௌச லக்ஷணங்களும் , 
நிமித்தங்களும் , வகைகளும் , வருணாச்சிரம் பேதங்களால் ஏற்றத் 
தாழ்வும் , புறனடை விதிகளும் , மரணங்களும் ,, 

1. ஆசௌச 


127 


நியமங்களும் , ஆசௌசமுடையவன் தீண்டிய எந்தப் பொருள் 
களுக்குத் தீண்டல் இல்லை என்பதும் முதலான அரிய கருத் 
துக்கள் அறிவிக்கப்பெறுகின்றன . இறுதியாகச் சிறப்புப் 
பாயிரத்துள் நூற்பெயர் , ஆக்கியோன் சிறப்பு , ஆசாரிய பரம் 
பரைச் சிறப்பு முதலியன கூறப்பெற்றுள்ளன . 


24. ஞானசம்பந்தர் குருராய அட்டகம் : - குருமூர்த்திகள் 
தம்மை யாட்கொண்டதிறம் மனத்துவகைக் கடலை எழுப்ப 
எட்டு விருத்தங்களால் இயற்றப்பெற்றதொரு தோத்திர நூல் . 
இதில் முதற் செய்யுளில் ஞானதேசிகர் தக்ஷிண யாத்திரை 
எழுந்தருளிய காலையில் சிந்துபூந்துறையில் அறச்சாலைமடம் 
ஈடேறத் தன்னை எழுவகைத் தீக்ஷையால் இன்னருள் வழங்கிய 
தைத் தெரிவிக்கிறது . 2 - ம் பாடல் இவர்கள் செய்த நூல்மாலை 
களைத் தொகுத்துச் சொல்லுகிறது . மற்றச் செய்யுள்கள் 
சற்குரவன் முத்திக் கொடிகட்டியாளும் வண்ணமும் , இம்சேது 
பரியந்தம் சன்மார்க்க ஞானமோக்ஷம் பெறும் வகையை விரித் 
தோதிய வண்மையும் , தமிழ்ப் புலவர்களை யாட்கொண்டதும் 
முதலிய அருட்செயலை அறிவிப்பது . 


முறையே 


ஆதலின் 


25. சந்திர கலா மாலை : - சந்திரகலை பதினாறு 
அதுபோல 16 செய்யுட்கள் கொண்ட இந்நூலும் சந்திர 
கலாமாலை எனப்பெயர் பெற்றது . தான் பிறவிக் கடலிற் 
படுகிற வேதனைகளும் , திருவடி சேர்ந்துய்யுந் தன்மையும் , 
பாத தீர்த்தத்தின் பண்பும் , வானந்துளங்கி மண்கம்பமாகிலும் 
அசையாத ஆசிரியர் . அகத்திண்மையும் , குருசந்நிதியில் கவி 
வாணர் சமயவாதர் இவர்கள் கூட்டத்தின் இயல்பும் பிறவும் 
அறிவிக்கப்பெறுகின்றன . “ ஞானபண்டிதசாமி கைப்பிடித்துப் 
பார்ப்பையால் " " தவராசர் பிரியாத சிவராசதானி யுன் சந்நி 
தானம் '' “ உன்மடத்தில் நாயாக் கடைத்தலையில் 
யசையாமல் நானிருக்கக் கிடைத்தது '' என்பன போன்ற பல 
பகுதிகள் கற்பார் மனத்தைக் கரைவிப்பன . குருமகிமையைக் 
குறிக்கொளச் செய்வன . 


மவுனியா 


128 


நீதிசாரம் , பிராயச்சித்த சமுச்சயம் , நெல்லையப்பர் நான் 
மணிமாலை , நெல்லைகாவலமாலை , திருப்பணிமாலை , கலைமக 
ளிரட்டை மணிமாலை முதலிய பல நூல்களும் இயற்றியதாக 
இவர்கள் வாக்கினின்றும் அறியக் கிடக்கின்றது . 


சொர்க்கபுரம் , அழகியதிருச்சிற்றம்பலவர் இயற்றியன 
26. அறிவானந்த சமுத்திரம் : - இது சித்தாந்த தோத்திர 
நூல் . சகசானந்த வுல்லாச வாழ்வு , மலபரிபாகவாழ்வு , உபதேசக் 
கிரமம் என மூன்று பெரும் பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 
105 சிறுபிரிவுகளை யுடையது . 

1154 பாடல்களால் ஆக்கப் 
பெற்றது . தேவாரங்களைப்போல இசையமைப்புடன் கூடியது . 
யாப்பிலக்கணங்கள் அமையப் பெற்றுள்ளது . " அருளுந் தருவ 
ரருளுந் தருவ ரருளுந் தருவாரே '' என்பனபோன்ற சொற்பின் 
வருநிலையணிகள் அமைந்த பாடல்கள் பல காணப்படுகின்றன . 
' குணமிலகுங் கோகிலமே , நயமிலகு நன்னாராய் , இசைபாடும் 
வண்டரசே ' என அஃறிணைப் பொருள்களை விளித்துத் தூது 
விடுவதாகச் சில துறைப்பாடல்களுங் காணப்படுகின்றன . 
" மேடமொன்று புலியைந்தால் வீரங்குன்றி மயங்குவபோல் ''' 
" ஓடும் தேரை வொன்றதனை யைந்து நாக முழக்குவபோல் ' ' 
" ஆடும் பாம்பொன் றைங்கலுழ னலைப்பபோல் ' ' என்பன 
போன்ற பல வுவமைகளால் ஆன்மாக்கள் ஐம்புலன் வசப்பட் 
குழலுதலை விளக்குகின்றார் . 


தூது 


27. கிளிவிடுதூது : - தமது அருட்குரவர் தருமை அழகிய 
திருச்சிற்றம்பலதேசிக சுவாமிகளிடத்து கிளியைத் 
விடுவதாக அமைந்துள்ளது . 158 கண்ணிகள் கொண்டது . 
1 முதல் 9 வரை இறைவனுடைய அருட்பிரபாவங்களும் , 16 வரை 
அவ்விறைவன் ஆன்மாக்களுக்குப் பரபோகம் ஊட்டுதற்காகக் 
கண்ணுதல் , கண்டக்கறை , தலைமான் , கைமான் முதலியவற்றைக் 
கரந்து சம்பந்தனென்னப் பேர்தாங்கி வந்ததும் , 

20 வரை 
தருமையில் காணப்பெறும் ஒலிகளின் சிறப்புங் கூறப்பட் 
டுள்ளன . பின்னர் 122 வரை தமது ஞானாசாரியாரை உருவகப் 


த . ஆ . 17 


129 


படுத்துகின்றார் . " உளச்செய்முழுதும் பாயும் வடியுமொரு 
பாலாறு' ' “ உருகித் தேடாமல் வாராத தெள்ளமுதம் '' " வாயாற் 
கடியாமல் உண்ணவந்த கன்னல் ” “ புலப்புனத்தை வெட்டி 
யருள்வித்திட்டுத் தேடாவிளைந்ததொரு தெய்வீகம் '' “ பல்லுயிர் 
கள் போனாற்பின் மீளவிடாப் பொன்னுலகு ' ' என்பன எடுத்துக் 
காட்டாம் . 140 வரை தசாங்கச் சிறப்புக் கூறப்படுகிறது . 141 
முதல் 'கிளியாகிய நீ குருசந்நிதானத்திற் சென்று “ தேனே , 
கனியே , கருணைபொழிகாரே , பவ அரவின் பற்பட்ட புண்ணாற 
வந்த மருந்தே ” எனத் துதித்து ' அடியேன் விண்ணப்ப மொன் 
றுண்டு அதனைத் திருச்செவி சாத்தியருளல் வேண்டும் ; தேவரீர் 
மீது விடாய் கொண்டு சித்தம் நைந்து நின்ற பெண்ணுக்குத் 
திருநோக்கமளித்துப் பேரின்பமும் அளிக்கவேண்டும் ' எனப் 
பேசி ' அதற்கு அடையாளமாக தேவரீரது கொன்றை மாலையைத் 
தந்தருள வேண்டு ' மெனக் கூறி , அதை நீ கையிலே வாங்கிக் 
கொண்டு விரைவில் வருவாயாக ' எனக் கூறப்படுகிறது . ' கருங் 
கற்பிசைந்து கனியாக்கல் போல் ” என்பன போன்ற உவமைகள் 
மிக இன்பம் பயப்பன . ஒவ்வொரு கண்ணிகளும் அறிஞர் 
அறிந்து இன்புறக் கூடியனவாம் . 


படிக்காசுமுனிவர் இயற்றியன 
28. புள்ளிருக்குவேளூர்க் கலம்பகம் :- கலம்பக உறுப் 
பெல்லாம் அமைய 101 பாடல்களாற் பாடப்பெற்றது . ' பண்பாய 
பகர்சந்தம் ' அமைந்த பல பாக்களால் மிளிர்வது . பொருளமை 
திக்கு ( தாலிபுலாக நியாயமாக ) ஒரு சோறுபதம் பார்த்தது 
போல 47 ம் பாடலில் முருகன் பூசித்தது முதல் தேவகணங்கள் 
பூசித்தது வரை பலர் வைத்திய நாதனை வழிபட்டதை ஒரு 
சேரத்திரட்டி ஓரகவலிலேயே குறிப்பிட்டுள்ளமை ஆய்தற் 
குரியது . " அடியார்கள் உய்ய உண்டை மருந்தளிக்கும் நீர் 
உமது மையலுக்கு மருந்தறிய வில்லையே , ஊருக்கு வைத்தியன் 
தன்னுடம்புக்கு விரோதி ' என்ற பழமொழிபோல ஆயினீர் ' ' 
என நகைச்சுவை தோன்றக் கூறியிருக்கும் அழகு அறிந்தின் 
புறக் கூடியவற்றுள் ஒன்று . மற்ற கலம்பகங்களுள் புயவகுப்பு 


130 


என்ற வகுப்புச் செய்யுள் ஒன்றே யிருக்கும் . இந்நூலுள் பாத 
வகுப்பு என்ற ஒன்றும் வைத்தியநாதன் பாதப் பெருமை 
பகர்வதாக இருக்கின்றமை தனிச் சிறப்பாகும் . ' அப்பிறப்பும் ' 
என்ற செய்யுளின் பிற்பகுதியில் காட்டை வைத்து , 
எல்லாம் சாகாடுபோல (வண்டி ) வரும் ஒரு காட்டில் முடித்துக் 
காட்டிய சொல்லழகு புலவர்க்குப் பெருவிருந்தாம் . 'உலகத்தில் 
மக்களாகப் பிறந்து அறஞ்செய்தலை மறந்து உயிர்வாழ்பவர்கள் 
மறுபிறப்பில் வீடுகள் தோறுஞ் சென்று பிச்சை யெடுத்து 
உழல்வர் ; இறைவனாகிய நீயோ பிறப்பில் பெருமானாக விளங்கு 
கின்றாய் ; அவ்வாறாக ஐயமேற்ற திருக்கோலம் தேவரீர் அடை 
தற்குக் காரணம் யாது ? ' என வரும் பாடல் , சிவபரத்துவத்தை 
நிலைநாட்டி “ அறஞ் செய விரும்பு " என்ற நீதியையும் புகட்டி 
நிற்கின்றது . 


29. தொண்டைமண்டல சதகம் : - இந் நூலாசிரியர் அவ 
தரித்த தலம் தொண்டைநாட் டகத்தது ஆதலின் அந்நயப்பால் 
இந்நூல் ஆக்கப்பெற்றது . ஒரு நாட்டைப்பற்றிய வரலாறு 
அறியவேண்டின் சரித்திர நூல் போன்ற இத்தகைய சாதனங் 
களே துணையாவன . 100 கட்டளைக் கலித்துறைகளால் ஆயது . 
அந்நாட்டைப்பற்றிய பல வரலாறுகளைக் காட்டுவது . பல அருங் 
கவித் திரட்டுகளையும் , புலவர் வரலாற்றினையும் , புரவலர்கள் 
கொடைச் சிறப்பினையுங் குறிப்பது . 

இம் முனிவர் இயற்றிய பிற நூல்கள் உமைபாகர் பதிகம் , 
சிவந்தெழுந்த பல்லவனுலா , பிள்ளைத்தமிழ் , 

பாம்பலங்கார 
வருக்கக்கோவை , திருச்செங்கோட்டுத் திருப்பணிமாலை முதலி 
யனவாம் . 


சிதம்பரநாதமுனிவர் இயற்றியன 
30. திருப்பதிகம் ; - பத்தாவது குருமூர்த்தியாக எழுந்தருளி 
யிருந்த ஸ்ரீ - ல - ஸ்ரீ சிவஞானதேசிக சுவாமிகள் மீது பாடிய நூல் . 
பத்து ஆசிரிய விருத்தங்களை யுடையது . ஞானகுருவின் அருட் 
பார்வையில் அகப்பட்டார்க்கு மனக்கலக்கம் இல்லை யென்பதும் ; 
குருதிருவுருவம் மெய்கண்ட நூல்கள் , தேவாரம் , திருவாசகம் , 


131 


முதலிய சாத்திர தோத்திரங்களே திருவுருவெடுத்து வந்தா 
லொத்தது என்பதும் , மெய்கண்ட பரம்பரை ஆசாரிய மரபும் , 
ஆசாரியப் பெருமக்களைப் புலவர்களும் அடியார்களும் பாடிய 
கவிதைத் தொகுப்புமாய இவைகளை அறிவிப்பது . 


31. நித்தியகன்மநெறிக் குறள் : - வடமொழி ஆகமங்களை 
யும் பத்ததிகளையும் ஆராய்ந்து செய்யப்பட்டது . 755 குறள் 
வெண்பாக்களாலாயது . தியானவிதி முதலாகப் போஜனவிதி 
யீறாக ஒன்பது பகுப்புக்களையுடையது . அவசிய கருமஞ் செய் 
யும் முறை , தந்த சுத்திமுறை , நீராடல் முறை , அனுட்டான 
முறை , சிவபூஜாவிதி முதலியன யாவும் விளக்கமாகக் கூறப்பட் 
டுள்ளன . பாக்கள் யாவும் செம்பாக முடையன . “ பூதியணிந்தே 
புறத்திற் புறப்படுக , பூதியணியா தொழிந்தபோது'', " அற்றைக் 
குபவசியா யானைந் தினையருந்த , லுற்றே யிருநூறுரை ' என்பன 
எடுத்துக் காட்டாம் .. 


சிவானந்த முனிவர் இயற்றியன 
32. சிவானந்த மாலை : - வெண்பா யாப்பா னமைந்தது . 
414 வெண்பாக்களையுடையது . சித்தாந்த அனுபவத் திறனைப் 
பொருந்திய உவமை வாயிலாக உணர்த்துவது . தத்துவராயர் 
பாடுதுறையிலும் , ஒருபாவுண்மை உபதேச உரையிலும் , சைவ 
சித்தாந்த உரைகளிலும் எடுத்தாளப் பெற்றுள்ளமையே இதன் 
பெருமைக்கு ஏற்ற சான்றாகும் . கடவுள் வாழ்த்தில் விநாயகப் 
பெருமானது நீங்க மற்றவை திருஞானசம்பந்தர் வாழ்த்தாக 
அமைந்துள்ளன . " இறைவன் சுட்டுவிரலையுங் கட்டை விரலையுஞ் 
சேர்த்த போதக முத்திரையாற் காட்டமுடியாத உண்மையைச் 
சுட்டுவிரலாற் காட்டிய தோன்றல் ' என்று ஞானசம்பந்தர் 
பாராட்டப்பெறுகின்றார் . அப்பகுதி “ ஈசனிரு விரலாற் காட்ட 
வொண்ணா இன்பத்தை , மாசறவோ. ரங்குலியால் வாழ்வித்த ” 
என்பது . “ இந்நூலின் பேர் சிவானந்தப் பெருங்கடலுட் பேர 
முத மார் சிவானந்தமாலை ' என்றபகுதி சிவானந்தப் பெருங் 
கடலுள் மதித்தெழுந்து அமுதம்போன்றது இம்மாலை என்பதை 


1321 


நன்கு 


விளக்கிநிற்றலால் இதன் பெருமை 

விளங்கும் . 
சரியை முதல் நாற்பாதங்களும் , அவத்தை நிலைகளும் , சத்திநி 
பாத வகைகளும் , குரு சீட இலக்கணங்களும் , தீக்ஷை முறை 
களும் , தசகாரிய பேதங்களும் , துறவியலும் , சீவன் முத்தியும் , 
சிவானந்தப்பேறு முதலிய அரிய பொருளும் அனுபவர்க்கேற்க 
அறிவிக்கப் பெறுகின்றன . உவமை நலமும் , பொருள் நயமும் , 
பிற நூல் மேற்கோள்களும் , அனுபவத் திறமும் கண்டு விழையத் 
தக்கன . 


33 . சிவானந்தபோத சாரம் :- இது 70 அடிகளையுடைய 
ஆசிரியப்பாவான் அமைந்தது , தசகாரியங்களை முப்பது அவ 
சரத்துள் வைத்துச் சிவபோகத்தைத் தெள்ளிதினுணர்த்துவது . 
ஆன்மா ஐம்மலங்கள் நீங்கிச் சிவத்துடன் கலக்கும் நெறியும் , 
பாச பசுபதி யாதாரங்களும் , முப்பதவதரத்தையும் ஏழாயடக்கிச் 
சொன்ன இயல்பும் , சிவரூப சிவதரிசன சிவயோக சிவபோகங் 
களும் , சாக்கிர முதலிய அவத்தைத் தன்மைகளும் , முத்தி 
வகைகளும் அறிவிக்கின்றது . 


34. சம்பிரதாய தீபம் : -- சிவஞானோபதேச பரம்பரையில் 
வருகின்ற சம்பிரதாயங்கள் யாவற்றையும் விளக்கி நிற்றலின் , 
இந்நூல் சம்பிரதாயதீபம் எனப் பெயர்பெற்றது . வெண்பாவா 
லாகியது . குருமரபு சம்பிரதாயம் , சாத்திர சம்பிரதாயம் , 
குருபீட சம்பிரதாயம் என மூன்றாகப் பகுக்கப்பட்டு ஒவ்வொன் 
றும் விளக்கமாகக் கூறப்பெற்றுள்ளது . 


புன்கூர் சிவப்பிரகாசர் இயற்றியது 
35. சிவப்பிரகாசக் கட்டளை : - தத்துவம் , தத்துவத் தோற் 
றம் , தத்துவ குணம் , அவத்தைகளினியல்பு , தசகாரியம் ஆகிய 
இவைகளை நன்கு விளக்குவது . உரை நடையில் அமைந்துள்ளது . 
சைவ சித்தாந்தம் பயில்வார்களுக்குப் பெரிதும் பயன்றருவது . 
( ஆங்கிலக்கல்வி யுடையாரும் கற்றுணரு நோக்கத்தால் ஆங்கில 
மொழிபெயர்ப்புடன் அச்சிடப் பெற்றுள்ளது . ) 


133 


காவை அம்பலவாணமுனிவர் இயற்றியது 
36. திருவருட்பயன் உதாரணக் கலித்துறை : - திருவருட் 
பயனை மேற்கோளாகக் கொண்டு விளங்குவது . 

100 
கட்டளைக் கலித்துறையான் ஆயது . திருவருட்பயன் குறட்பா 
ஒவ்வொன்றற்கும் ஒவ்வொரு விரிவுரை யமைந்ததுபோல் ஆயது . 
சிற்சில இடங்களில் 

வாயிலாகவும் உள்பொருளை 
விளக்கிநிற்பது . 


உவடை 


சண்முகசுவாமிகள் இயற்றியன 
37. சடையப்பர் மாலை : - திருப்பனந்தாள் செஞ்சடையப் 
பருக்குச் சாத்தியமாலை . முப்பது பாடல்களால் ஆக்கப்பெற்றது . 
எளிய சொற்களால் இழுமென் ஓசையோ டியல்வது . " அகர 
வுயிர்போ லறிவாகி எங்கும் நிகரிலிறை நிற்குநிறைந்து '' என்ற 
கருத்து அப்படியே 7 ம் பாடலில் " அகரம் போ லுயிர்கள் அகந் 
தொறும் விளங்கி ' ' எனக் கூறப்பெற்றுள்ளது . 


58. பெரியநாயகி மாலை : - இது திருப்பனந்தாள் பெரிய 
நாயகிமேற் பாடப்பெற்றது . 10 பாடல்களையுடையது . ' கண்ணு 
மணியும் ' என்ற பாடல் ' கண்ணே கண்ணுட் கருமணியே '' 
என்ற திருத்தாண்டகப் பகுதியை அன்பர் மனத்தாக்கும் 
நயம்பெற்றது . 


39. சந்தானதேசிகர் போற்றிக் கலிவெண்பா : -- 105 கண்ணி 
களாலாய கலிவெண்பா . இதில் ஸ்ரீகண்டதேவர் முதல் தருமை 
யாதீன 20 -வது குருமூர்த்தியாகிய சிவஞான தேசிகர் வரையுள்ள 
சந்தான குரவர்களுக்கு வணக்கம் கூறுகிறது . குருஞானசம்பந்த 
ரென்ற மேகம் ஞானப்பிரகாச னென்னும் கடலிற்சென்று , 
ஞானமெனும் - நீரை முகந்து மலமாகிய கனலினால் வெதும்பும் 
( அடியார்களது ) உயிராகிய பயிரிடத்தே பெய்தது என்ற பகுதி 
புலவர்களுக்குப் பெருவிருந்தளிப்பது . 


40. ஞானசம்பந்த தேசிகமாலை : - இது 32 கட்டளைக் கலித் 
துறையாலாயது . குருஞான சம்பந்தர்மீது பாடப்பெற்றது . பல 


134 


பாடல்கள் வளஞ்செறிந்தன . அவற்றுள் 25 ம் பாடல் பல ஊர்ப் 
பெயர்கள் சொல்லலங்காரமாக அமையப் பொருளமைதியும் 
பெற்று விளங்குகிறது . 


5. அகப்பொருள் நவமணிக் கோவை : -- இதுவும் ஞான 
சம்பந்த தேசிகர்மீது அகப்பொருளமைதி பெறப் பாடப் 
பெற்றது . ஒன்பது கலித்துறைப் பாடல்களை 

யுடையது . 
பல துறைப்பாடல்கள் நயமும் , இருபொருளுந் தோன்ற யாக்கப் 
பெற்றுள்ளன . 'கறைபூத்த வேலை நற்கையேந்தல் இதற்குக் 
கருணையன்றே ' 

என்ற நாணிக் கண்புதைத்தல் பகுதியும் , 
' சொந்தம் நினக்கென் திருக்கூடல் என்றவள் சொற்றனளே' 

விரும்பல் துறைப்பகுதியும் மிக இன்பம் 
பயப்பன . 


என்ற 


புணர்ச்சி 


6. செந்தமிழிரட்டைமணிமாலை :- இவர்களியற்றிய நூல் 
களுக்குள் மிக்க அழகும் , தெய்வச் செந்தமிழ்ப் பற்றும் நிறைந்து 
விளங்குவது . வெண்பாவும் கலித்துறையுமாகிய இருபது பாடல் 
களால் ஆக்கப்பெற்றது . தமிழ்ப் பற்று கலைமகளை , திருமாலை , 
பிரமனை , பிறதேவர்களை மக்களாகப் பிறக்கச்செய்தது என்று 
செப்புகிறது . தமிழ் ஆண்மொழி என்றும் , ஆட்சி மொழி என்றும் ; 
தமிழும் வடமொழியும் உயிர் உடல் ; சூரியன் சந்திரன் ; தந்தை 
தாய் ; சிவம் சத்தி ; வலக்கண் இடக்கண் ; சீவன் உடல் எனவும் 
உவமித்த அழகு சிந்தித்தற்குரியது . தமிழ்ப் பற்றுடைய புலவர் 
பெருமானுக்கு இந்த இருபது பாடலுமே எல்லா வகையினும் 
இன்பமளிப்பது . இன்னும் இவர்கள் இயற்றிய உரைநடை 
நூல்களும் பல . 


135 


குருபாதம் 


ஆதீனத் தொடர்புடைய பிற நூல்கள் 


1. தசமணிமாலை : - நிரம்பவழகிய தேசிகரால் ஆதீன முதற் 
குரவராகிய குருஞானசம்பந்தர்மீது பாடப்பெற்ற தோத்திர 
நூல் . 10 ஆசிரிய விருத்தங்கள் கொண்டது . ஆ ! ஆ !! இதென்ன 
தெய்விகம் ! 

ஆரிடத்துண்டு ! பண்டுமிலை என்றுமிலை 
இதற்கிணை யென்று யாவரும் கூறுமாறு எழுந்தருளியிருக்குங் 
குருமூர்த்திகளது நாளோலக்கச் சிறப்புக் கூறப்படுகின்றது . 


2. தோத்திரப்பாடல் : - ஆறாவது அருட்குரவர் ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
திருஞானசம்பந்ததேசிக சுவாமிகளது அருட்பிரபாவத்தை 
விளக்கிக்காட்டுவது . 22 வெண்பாக்களாலாயது . திருவாரூர் 
சிதம்பரநாத முதலியார் என்பவரால் பாடப்பெற்றது . சைவ 
சித்தாந்த உண்மைப் பொருளையுங் கூறுவது . 


3. பஞ்சரத்தினம் : - பத்தாவது குருமுதல்வர் ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
சிவஞானதேசிக சுவாமிகளது திருவருட்டன்மையினை வியந்து 
உரைப்பது . ஆறு ஆசிரிய விருத்தங்களாலாயது . நூலியற்றினார் 
அந்தகக்கவி வீரராகவ முதலியார் ஆவர் . 


யாக 


4. சிவஞானதேசிகர் நான்மணிமாலை :- வெண்பாவும் , 
கலித்துறையும் , விருத்தமும் , அகவலும் அந்தாதித் தொடை 

மண்டலித்துவர நாற்பது பாக்களால் ஆக்கப்பட்டது . 
சொற்சுவை பொருட்சுவை நிறைந்தது . ஒவ்வொரு செய்யுளி 
லும் சைவசித்தாந்தசாரம் அமைந்திருப்பது . படிப்பார்க்குக் 
குருபக்தி , அடியார்பக்தியினைப் புகட்டுவது . குருமூர்த்திகள் 
செய்தருளிய பற்பல சித்திகள் விளக்கப்பட்டுள்ளன . 


136 


5. சச்சிதானந்ததேசிகர் மாலை : - மகாவித்துவான் மீனாட்சி 
சுந்தரம் பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டது . இதுவும் தோத் 
திரநூல் . 101 கலித்துறைச் செய்யுட்கள் கொண்டது . 16 -வது 
குருமூர்த்திகளான ஸ்ரீ - ல - ஸ்ரீ சச்சிதானந்த தேசிக சுவாமி 
களது பெருமையை அறிவிப்பது , கற்பனைத்திறம் பொருந்தியது . 


6. தருமைச் சொக்கநாதர் மாலை : - ஆதீன மடாலயத்தில் 
குருமூர்த்திகளது ஆத்மார்த்த பூஜாமூர்த்தியாகத் திருக்கோயில் 
கொண் டெழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சொக்கநாதப் பெருமானது 
கருணைப் பெருக்கை விளக்கிக்கூறும் தோத்திர நூல் . மாயூரம் 
முத்துசாமிப் பிள்ளையால் இயற்றப்பட்டது . 100 பாடல்கள் 
கொண்டது . 


7. தோத்திரத்திரட்டு : - 23 -வது மகாசந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ 
சுப்பிரமணிய தேசிகசுவாமிகள் மீது பல வித்துவான்கள் அவ்வப் 
போது பாடிய தோத்திரப்பாக்களின் தொகுதி . குருமூர்த்திகள் 
திருச்செந்தூர் யாத்திரைக்கு எழுந்தருளியகாலத்து ஆங்காங்கு 
நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகளும் குறிக்கப்பெற்றுள்ளன . 


8. சண்முகதேசிகர் ஆற்றுப்படை : - ஞானசம்பந்த பீடத் 
தில் 24 - வது குருமகாசந்நிதானமாக எழுந்தருளியிருந்து ஞான 
வரசு செலுத்தும் ஞானபானுவாகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக 
ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகளிடத்து , செந்தமிழ்ப் புலவர் 
களை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்துள்ளது . 659 அடிகளை 
யுடைய அகவற்பாவாலானது . ஆக்கியோர் திருவையாறு அரசர் 
கல்லூரித் தமிழ் விரிவுரையாளர் , வித்துவான் , திரு . இராம் . 
கோவிந்தசாமி பிள்ளை அவர்களாவார்கள் . 


9. சண்முகதேசிகர் இரட்டைமணிமாலை : - வெண்பாவும் , 
கலித்துறையுமாக இருபது பாடல்களால் யாக்கப்பெற்றது . 
24 -வது குருமகாசந்நிதானத்தின் பேரருட்டன்மையினை விளக் 
குவது . சிரியர் சத்திவேற் பிள்ளை அவர்களாவர் . 


த ' ஆ . 18 


137 


உ 


சிவமயம் 


கல்வெட்டுக்கள் 


1. * கலியுக வருஷம் 4842 ல் சகாப்தம் 1663 க்கு மேற்செல்லா 
நின்ற ரௌத்திரி வருஷம் சித்திரைமீ 3s ஒன்பதாங் குரு 
மூர்த்தமாக அவதரித்த திருநாவுக்கரசு தேசிக னருள் பெற்ற 
சிவஞானதேசிக சம்பந்த னருட்செங்கோல் செலுத்தும் நாளை 
யிற் சொக்கநாதசுவாமி பூஜைமடமுந் தம்பிரான்கள் பூஜை 
மடமுந் தொட்டிக்கட்டுஞ் சித்திரக்கட்டுங் கருங்கல் திருப்பணி 
யாகக் கட்டி நிறைவேறினது . 


2. + ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம் 1689 கலியுக u 
4868 இதன் மேற்செல்லாநின்ற சருவசித்து u ஆவணிமீ 
போஸ்லே வங்சத்தார்களான துளசாமகாராசா சாயபு அவர் 
கள் ராச்சிய பரிபாலனம் பண்ணுகிற நாளையில் ஸ்ரீமல்லாசி 
காடேராயரவர்களுக்கு சீகாழிச் சீமை முகாசு நடக்கையில் 
தருமபுரம் பண்டாரசன்னதி ஸ்ரீ சிவஞானதேசிக சம்பந்தன் 
அநுக்கிரகத்தைப் பெற்ற - முத்துக்குமரசாமித் தம்பிரான் 
அவர்கள் வயித்தியநாத சுவாமி கட்டளை அதிகாரம் பண்ணுகிற 
காலத்தில் ரெண்டாம் பிரகாரம் நாலுபுறத்து மதிலும் திரு 
மாளிகைப் பத்தியும் அம்மன் சன்னதி தட்டி சுற்றி மண்டப 
மும் சாங்கமாகக் கருங்கல் திருப்பணியாய்க் கட்டி நிறவேற்றி 
அந்தத் திருமாளிகைப் பத்தியின் மேலே நாலுபுறமும் வவ்வால் 
நெற்றிகட்டி நிறைவேறினது . 


தருமபுர ஆதீன 

ன மடாலய பூஜைமடத்திலுள்ளது . 


* புள்ளிருக்கு வேளூர் அம்மன் சந்நிதியிலுள்ள சித்தாமிர்தத் தீர்த்தப் படித் 
துறையில் உள்ளது . 


138 


3. ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம் 1692 - கலியுக 
4871 - க்கு இதன் மேற்செல்லாநின்ற விக்றுதிஹ வைகாசிமீ 
போசலே வங்சத்தார்களான துளசாமகாராசாசாயபு அவர்கள் 
ராஜ்யபரிபாலனம் பண்ணுகிற நாளையில் ஸ்ரீமல்லாசி காடே 
ராயரவர்க்குச் சீகாழிச்சீமை முகாசு நடக்கையில் தருமபுரம் 
பண்டாரசன்னதி ஸ்ரீ சிவஞானதேசிக சம்பந்தன் அநுக் 
கிரகத்தைப்பெற்ற முத்துக்குமரசுவாமித் தம்பிரான் அவர்கள் 
வயித்தியநாதசுவாமி கட்டளை அதிகாரம் பண்ணுகிற காலத்தில் 
தீர்த்தக்கரை நாச்சாரியும் மண்டபமும் சாங்கமாக கருங்கல் 
திருப்பணியாய் கட்டி நிறைவேறினது . 


4. 


மணக்குடி கோவில் கலியுக வருஷம் 4654 சகாப்தம் 
1775 மேல் செல்லாநின்ற பிரமாதீட்ச வருஷம் வைகாசிமீ 
23. தருமபுரம் ஆதீனம் கந்தப்பதேசிகனருளைப்பெற்ற மாசிலா 
மணித்தேசிகன் நாளையில் சுவாமி கோவில் கட்டி நிறைவேறி 
னது , உ நீடூழி உ 


139 


குருபாதம் 


ஸ்ரீமத் குமரகுருபரசுவாமிகள் அருளிச்செய்த 
( தருமையாதீன நான்காவது குருமூர்த்திகளாக எழுத்தருளியிருந்த ) 

மாசிலாமணி தேசிகர் தோத்திரமாகிய 


பண்டார மும்மணிக் கோவை 


நூற்சிறப்பு 


தடுத்த பிறவித் தளையாம் விலங்கு தனை முறித்து 
விடுத்த கருணைக் கடன் மாசி லாமணி மெய்ப்புகழாற் 
றொடுத்த தமிழ்மும் மணிக்கோவை நித்தந் துதிக்கவல்லார் 
எடுத்த சனனத்தி லெய்தாத பேரின்ப மெய்துவரே . 


1 


உள்ளத் தருணின் றுணர்த்தவென் னாவி லுறைந்தவெள்ளை 
வள்ளக் கமலத் தவண் மாசி லாமணி வண்புகழில் 
எள்ளத் தனையள வோர்தொடை யாக்கி யிசைத்தனளாற் 
கள்ளப் புலன்கொண் டுரைத்தே னலனிக் கவிமுற்றுமே . 


2 


விரிக்குஞ் சரியையிப் பாமாலை சேர்த்தது மெய்க்கிரியை 
தரிக்கும் படிக்கின்று சாத்திய தேமற்றென் றண்டமிழ் நீ 
தெரிக்கின்ற போதருள் செய்தது வேசிவ யோகமுண்மை 
பரிக்கின்ற ஞானமொன் றேமாசி லாமணி பாலித்ததே . 


3 


தருமபுர ஆதீன மடாலயத்தில் 


2 


பரம் 


மெய்கண்டான் நிலையம் & சாந்த நிலையம் 


-- 


ப 


2. குருமூர்த்தங்கள் 

முன்னால் உள்ளது . 4 - வது மகாசந்நிதானம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஆலயம் . 


குருபாதம் 
பண்டார மும்மணிக்கோவை 


காப்பு 


எண்டிசைக்குஞ் சூளா மணிமாசிலாமணிசீர் 
கொண்டிசைக்கு மும்மணிக் கோவைக்குங் - கண்டிகைபொற் 
பைந்நாகத் தானனத்தான் பாற்கடலான் போற்றவருள் 
கைந்நாகத் தானனத்தான் காப்பு . 


நேரிசையாசிரியப்பா 


பூமலி சத்தளப் பொன்னந் தாதுகு 
காமர்பீ டிகையிற் கருணையொடு பொலிந்து 
வீற்றுவீற் றமைந்த விரிதலைப் புவனம் 
பாற்பட வகுத்த பழமறைக் கிழவனும் 
மதுக்குட முடைந்தாங் கிதழ்க்கடை திறந்து 
பிரசமூற் றிருந்து முருகுகொப் புளிப்ப 
வண்டுழு துழக்கும் தண்டுழா யலங்கற் 
புரவுபூண் டகிலம் பொதுக்கடிந் தளிக்குங் 
கருணைபூத் தலர்ந்த கமலக் கண்ணனும் 
அஞ்சிறைச் சுதைநிறச் செஞ்சூட்டன்னமுஞ் 
செம்மயிர்க் கருங்கண் வெள்ளெயிற் றேனமும் 
ஆகுபு தனித்தனி யலமர நிவந்த 
மீகெழு பரஞ்சுடர் வெளிப்பட் டம்ம 
எம்மனோர் போல வினிதெழுந் தருளிக் 
கைம்மா றற்ற கணக்கில்பே ரின்ப 
மோனவாழ் வளிக்கு ஞான தேசிகன் 
விரிகதிர் பரப்பு மரகதத் தகட்டிற் 
சுடர்செய் செம்மணி யிடையிடை பதித்தெனப் 
பாசடைப் பரப்பிற் பதும ராசிகள் 
சேயிதழ் விரிக்குஞ் செழுமல ரோடையும் 
அண்டகோ ளகையு மெண்டிசா முகமுங் 


143 


கோட்டுடைத் தடக்கை நீட்டியளந் தென்னச் 
சேட்பட நிவந்த செண்பகா டவியுங் 
கால்கிளர் விசும்பிற் கற்பகா டவிக்கு 
வேலியிட் டன்ன வியன்மணிப் புரிசையும் 
மருங்குசூழ் கிடந்த வண்டமிழ்க் கமலைப் 
பெரும்பதி புரக்கும் பேரருட் குரிசில் 
நான்மறை நவின்ற நற்பொரு ளிவையென 
மோனவா சகத்தான் முப்பொருணவிற்றுபு 
நன்னலம் புரியு ஞானப் பிரகாசன் 
இன்னருள் பழுத்த செந்நெறிச் செல்வன் 
திருக்கிளர் ஞானத் திருந்திழைக் கணியாம் 
அருட்பெருஞ் சைவத் தருங்கல னாப்பண் 
ஆசற விளங்கு மாசி லாமணி 
அமண்மா சறுத்த கவுணியர் பெருந்தகை 
பிள்ளைமை விடுத்த தள்ளரும் பருவத் 
துள்ளதன் படிவ முணர்த்துவ கடுப்ப 
மாநிலத் தமர்ந்த ஞானசம் பந்தன் 
பொன்னடிக் கமலஞ் சென்னிவைத் திறைஞ்சுதும் 
இருகால் சுமந்த வொருபெருஞ் சேவகத் 
தைம்புலக் களிறுந் தம்புலத் திழுப்ப 
ஊனிடைப் பிறவிக் கானகத் துழலா 
தேனைய முத்திநா டெய்தவோர் 
ஞான வாரண நல்குதி யெனவே . 


1 


நேரிசை வெண்பா 


என்வடிவ நின்வடிவாக் கொண்டா யெளியேற்குன் 
றன்வடிவ நல்கத் தகுங்கண்டாய் - மன்வடிவால் 
வெம்பந்த நீக்கும் விமலநீ மெய்ஞ்ஞான 
சம்பந்த னென்பதனாற் றான் . 


* 


2 


கட்டளைக் கலித்துறை 


தானின் றெனைத்தனக் குள்ளே யொளிக்குமென் றன்மைநிற்க 
யானின்ற போதெனக் குள்ளே யொளித்திடு மிப்பரிசே 
வானின்ற சின்மய மாமாசி லாமணி மன்னுந்தன்மை 
நானின்று கண்டனன் காணே னிதற்கொத்த நன்மணியே , 


144 


நேரிசையாசிரியப்பா 


மணிவடஞ் சுமந்த புணர்முலைக் கொதுங்கி 
ஈயா மாக்க டீமொழி கவர்ந்த 
சிற்றிடை படைத்த பேரமர்க் கண்ணியர் 
கரைகொன் றிரங்குந் திரைசெய்நீர்ப் பட்டத்து 
மைவிழி சேப்பச் செவ்வாய் விளர்ப்பக் 
கருங்குழல் சரிய வெள்வளை கலிப்பச் 
சீராட் டயரு நீராட் டயர்ந்து 
புலவியிற் றீர்ந்து கலவியிற் றிளைக்கும் 
நீரர மகளிர் பேரெழில் காட்ட 
மருதம்வீற் றிருந்து பெருவளஞ் சுரக்குந் 
தருமையம் பதிவாழ் சற்குரு ராய 
ஒள்ளொளி பரப்பும் வெள்ளிவே தண்டத் 
தொருபாற் பொலிந்த மரகதங் கவினச் 
சுடர்விடு செங்கதிர்க் கடவுண்மா மணிக்கு 
விளங்கெழின் மிடற்றோர் களங்கமுண் டென்பவக் 
காசுலா மலினங் கரந்தகா ரணத்தால் 
மாசிலா மணியென வண்பெயர் நிறீஇ 
மேன்மையோ டமர்ந்த ஞானசம் பந்த 
ஈண்டுனைத் தமியனேன் வேண்டுவ தியாதெனின் 
அந்நிய மென்று மநநிய மென்றும் 
இந்நிலை யிரண்டு மெய்திற் றென்றும் 
பல்வே றுரைக்குநர் சொல்வழிப் படாது 
திவ்வியம் பழுத்த சைவசித் தாந்தத் 
திறவா நிலைமைபெற் றின்பமார்ந் திருக்கும் 
பிறவா நன்னெறி பெறப்புரி . வதுவே 
அங்கது புரிதற் கரிதெனி னிங்கொரு 
சனனமியான் வேண்டுவ தினிதரு ளெனக்கே , அதுவே 
ஐந்தரு நிழற்கீ ழரசுவீற் றிருக்கும் 
இந்திர னாகிவாழ்ந் திருப்பதோ வன்றே 
மலரோ னாகி மன்னுயிர்த் தொகுதி 
பலர்புகழ்ந் திசைப்பப் படைப்பதோ வன்றே 
அடலரா வணையி லறிதுயி லமர்ந்த 
கடவுளா யுலகங் காப்பதோ வன்றே , அவைதாம் 
ஆரா வின்பமென் றரும்பெயர் பெறினும் 


த . ஆ . 19 


145 


வாரா வல்வினை வருவிக் கும்மே 
அன்னவை யொழியமற் றென்னைகொல் பிறவெனின் 
விழுத்தகு கல்வியு மொழுக்கமு மிலராய்ப் 
பழிப்புள ராயினு மாக வழுத்துநின் 
பொன்னடித் துணைசேர் நின்னடித் தொண்டர் 
திருவமு தார்ந்து தெருக்கடை யெறிந்த 
பரிகல மாந்தியிப் பவக்கட லுழக்கும் 
வரனுடை ஞமலி யாகிநின் 
அருளையு மயரா தவதரிப் பதுவே . 


4 


நேரிசைவெண்பா 


அவமாசி லாமனத்தார்க் காருயிரா ஞானோற் 
பவமாசி லாமணிச்சம் பந்தா - தவமார் 
ததியருளத் தானேநின் சந்நிதிப்பட் டேற்குக் 
கதியருளத் தானே கடன் . 


5 


கட்டளைக் கலித்துறை 


கடல்பெற்ற தோர்மணி சிந்தித்த நல்குங் கருத்துக்கெட்டா 
மிடல்பெற்ற பேரின்ப நல்கிய வாவருள் வேலைபெற்றென் 
உடல்பெற்ற கண்மணிக் குண்மணி யாகியொண் கூடல்வைகும் 
அடல்பெற்ற ஞானச் சுடர்மாசி லாமணி யானதொன்றே . 

6 


நிலைமண்டிலவாசிரியப்பா 


ஒன்றே தன்மை யுனக்குமற் றெமக்கும் 
அன்றென மொழியினு மாமெனப் படுமே 
அங்ஙனங் கூறிய தெங்ஙனம் பிறவெனின் 
எஞ்ஞான் றுளையுள மஞ்ஞான் றியாமே 
அழியா நிலைமையை யனையம் யாமே 
வியாபக நினக்குள தியாமுமஃ துளமே 
அறிவெனப் பெயரிய பெயரினை யப்பெயர் 
பிறிவரும் பெயராப் பெற்றனம் யாமே 
இச்சா ஞானக் கிரியையென் றிசைக்குஞ் 
சக்திக ளுளையுள தத்திற மெமக்கே 


146 


இந்நிலை முழுவதூஉ மெமக்குமுண் டாகலின் 
அந்நிய மலநினக் கநநிய மியாமே 
தருமையுங் கமலையும் விரிதமிழ்க் கூடலுந் 
திருநக ராக வரசுவீற் றிருக்கும் 
மாசி லாமணித் தேசிக ராய 
சம்பந் தப்பெயர் தரித்தமை யாலெமைச் 
சம்பந் தஞ்செயத் தகுந்தகு நினக்கே 
கருவிகட் கிறைமை காட்டுபு நிற்றலிற் 
புருட நாமம் புனைந்தன மாயினும் 
அத்தநிற் குறிப்பிற் சத்திகள் யாமே 
புருடனைச் சத்தியிற் புணர்த்தனை யன்னதற் 
கொருகாட் டென்ப புருடோத் தமனே 
உன்னுட னெம்மையு மொப்பெனப் படுத்து 
முன்னர்க் கூறிய முறைமையிற் சிற்சில 
முழுவது மொவ்வா தொழியினு மொழிக 
உயர்ந்தோன் றலைவ னொத்தோட் புணரினும் 
இழிந்தோட் புணரினு மிழிபெனப் படாதே 
ஆதலின் யாமுனைக் காதலித் தனமாற் 
காதலி னெமையருட் கைப்பிடித் தருளி 
ஒருவரு முணராப் பரம வீட்டில் 
இருளறை திறந்த பெருவெளி மண்டபத் 
துயர் நா தாந்தத் திருமல ரமளியிற் 
புளகமெய் போர்ப்ப மொழிதடு மாற 
உள்ளொலி நாதப் புள்ளொலி முழங்க 
ஞானவா ரமுத பானம தருந்திக் 
கருவிகள் கழன்று பரவச மாகிப் 
பரமா னந்தப் பரவையுட் படிந்து 
பேரா வியற்கை பெற்றினி திருப்ப 
ஆரா வின்ப மளித்தரு ளெமக்கே . 


7 


நேரிசைவெண்பா 


எம்மா ருயிரா மெழின்மாசி லாமணியை 
அம்மா பெறுதற் கரிதன்றே - சும்மா 
இருந்தாரே பெற்றார்மற் றெவ்வுலகில் யாரே 
வருந்தாது பெற்றார் மணி . 


8 . 


147 


கட்டளைக் கலித்துறை 


மணிகொண் டவர்தம் பொருளாவ தன்றியம் மாமணியாம் 
அணிகொண் டவரைக்கொண் டாள்வதுண் டேயருட் கூடல்வைகுங் 
கணிகொண்ட கொன்றைத் தொடைமாசி லாமணி கண்டவுடன் 
பணிகொண்டு தொண்டுங்கொண் டாளுங்கொள் வோமென்று பார்க்கு 

[ முன்னே . 9 


நிலைமண்டிலவாசிரியப்பா 


முற்படு மாயை முதற்கரை நாட்டிற் 
பற்பல புவனப் பகுதி பற்றி 
ஈரிரு கண்ணாற் றெழுதரம் வகுத்த 
ஆறே ழிரட்டி நூறா யிரத்த 
செயற்படு செய்களி னுயிர்ப்பயி ரேற்றி 
ஊழெனப் பட்ட தாழ்புனற் படுகரிற் 
றெய்விக முதலாச் செப்புமும் மதகும் 
ஒவ்வொரு மதகா யுடனுடன் றிறந்து 
தாக மென்னுந் தனிப்பெருங் காலிற் 
போக மென்னும் புதுப்புனல் கொணர்ந்து 
பாயுமைம் பொறியாம் வாய்மடை திறந்து 
பருவம் பார்த்து வரன்முறை தேக்கலும் 
இதத்துட னகித மெனுமிரண் டூற்றிற் 
புதுப்புனல் பெருகிப் புறம்பலைத் தோட 
வார்புன லதனை மந்திர முதலா 
ஓரறு வகைப்படு மேரிக ணிரப்பி 
விளைவன விளைய விளைந்தன வறுத்தாங் 
கொருகளஞ் செய்யு முழவ னாகி 
மாநிலம் புரக்கு மாசி லாமணி 
ஞானசம் பந்த ஞான தேசிக 
நல்லருட் டிறத்தா னம்பி நீயே 
பல்லுயிர்த் தொகுதியும் பயன் கொண் டுய்கெனக் 
குடிலை யென்னுந் தடவய னாப்பண் 
அருள்வித் திட்டுக் கருணை நீர் பாய்ச்சி 
வேத மென்னும் பரதவம் வளர்த்தனை 
பாதவ மதனிற் படுபயன் பலவே , அவற்றுள் 
இலைகொண்டுவந்தனர் பலரே இலையொரீ இத் 


148 


தளிர்கொண் டுவந்தனர் பலரே தளிரொரீஇ 
அரும்பொடு மலர்பிஞ் சருங்கா யென்றிவை 
விரும்பினர் கொண்டுகொண் டுவந்தனர் பலரே 
அவ்வா றுறுப்பு மிவ்வாறு பயப்ப 
ஓரும்வே தாந்தமென் றுச்சியிற் பழுத்த 
ஆரா வின்ப வருங்கனி பிழிந்து 
சாரங் கொண்ட சைவசித் தாந்தத் 
தேனமு தருந்தினர் சிலரே யானவர் 
நன்னிலை பெறுதற் கன்னிய னாயினும் 
அன்னவர் கமலப் பொன்னடி விளக்கிய 
தீம்புன லமுத மார்ந்தன னதனால் 
வேம்பெனக் கொண்டனன் விண்ணவ ரமுதே. 


10 


நேரிசை வெண்பா 


விண்புரக்குஞ் சிந்தா மணியென்கோ மெய்ச்சுடரால் 
மண்புரக்குஞ் சூளா மணியென்கோ- பண்பார் 
திருமா முனிவர் சிகாமணியென் கோசீர் 
தருமாசி லாமணியைத் தான் . 


11 


கட்டளைக் கலித்துறை 


தானவ னாகிய தன்மைபெற் றானடி தாழப்பெற்றாற் 
றானவ னாகிய தன்மைபெற் றுய்வனத் தன்மையின் றித் 
தானவ னாகிய தன்மைபெற்றேற்கரு டாழ்சடிலத் 
தானவ னாகம் பெறாமாசி லாமணிச் சம்பந்தனே . 


121 


நேரிசையாசிரியப்பா 


பந்தனை தவிராச் சிந்தனை நிகர்ப்பப் 
பாயிருள் பரந்த மாயிரும் பொழிலிற் 
கொளற்குரி மாந்தர்க் களித்தல் செய்யா 
தரும்பூண் சுமந்த வறிவி லாளரிற் 
சுரும்பூண் வெறுத்த துதைமலர் வேங்கை 
தன்மருங் குறீஇப் பொன்மலர் பிலிற்ற , 
இலையறப் பூத்த துதைமலர்ப் புன்னையின் 
மெய்ப்புல னோக்கார் கட்புலன் கடுப்ப 
இமையா வறுங்கண் ணிமைத்தபைங் கூந்தற் 


149 ) 


பசுந்தார் மஞ்ஞை யசைந்தமர் தோற்றம் 
பொற்றுணர் பொதுளிய கற்பகப் பொதும்பர் 
பொறிவண் டுண்ணா நறுமலர் தூற்றப் 
பாடல் சான்ற கோடுபல தாங்கிக் 
கவளங் கொள்ளாத் தவளமால் களிற்றிற் 
கண்பல படைத்த கார்முகில் வண்ணத் 
திந்திரன் பொலியு மெழினலங் காட்டுந் 
தண்பனை யுடுத்த தமிழ்ப்பெருங் கூடல் 
வண்பதி புரக்கு மாசி லாமணி 
தலைப்படு கலைமதி தாங்கா தாங்கத் 
தலைப்படு கலைமதி தாங்கி நிலைப்படு 
மானிட னாய வடிவுகொண் டருளாது 
மானிட னாய வடிவுகொண் டருளி 
எற்பணி பூணா தெற்பணி பூண்டு 
பாரிடஞ் சூழாது பாரிடஞ் சூழ்தர 
ஆரூரமர்ந்த ஞானசம் பந்த 
நிற்புகழ்ந் திறைஞ்சுங் கற்பின் மாக்கள் 
விருப்பு வெறுப்பற் றிருப்ப ரென்ப 
பொருட்டுணி புணர்ந்த புலமை யோரே 
இகபர மிரண்டினு மெதிர்நிறை கொளினுந் 
தொகுதியுள் வேற்றுமைத் தொகைப்பொருள் கொளினும் 
முன்னவர் மொழிந்ததற் கன்னிய மாகலின் 
விறுப்பு வெறுப்புள வாய 
கருத்தின ராகவுங் கண்டனம் யாமே . 


13 


நேரிசைவெண்பா 


கண்ணிற் கணியாங் கதிர்மாசி லாமணியைப் 
பண்ணிற் கணியாப் பகர்வரா - லெண்ணுங்காற் 
பன்னூலிற் கோக்கப் படுமணியன் றிம்மணிமற் 
றிந்நூலிற் கோக்குமணி யென்று . 


14 


கட்டளைக் கலித்துறை 
என்வச மாகநில் லாதநெஞ் சாமிரும் பைக்குழைத்துத் 
தன்வச மாக்கொண் டிழுக்கின்ற தாற்றொண்டர் தம்மையருண் 
மன்வச மாகச் செயுமாசி லாமணி மாமணிக்குப் 
பொன்வச மாகச்செய் காந்தமென் றேசொலப் போந்ததுவே . 15 


150 


நேரிசையாசிரியப்பா 


போந்தையங் கண்ணி வேந்துவிற் பொறித்த 
மன் பெருங் கிரியின் மென்கரும் பெழுதித் 
தேசுலாம் பசும்பொற் சிகரமந் தரத்தின் 
வாசுகி பிணித்தென மணிக்கச் சிறுக்கிக் 
கடாம்பொழி கரடக் களிநல் லியானைப் 
படாம்புனைந் தென்னப் பைந்துகில் போர்த்துப் 
பிதிர்சுணங் கலர்ந்த கதிர்முலை மடந்தையர் 
விட்புலத் தவர்க்குங் கட்புலன் கதுவாச் 
சூளிகை வகுத்த மாளிகை வைப்பிற் 
சுவல்கைத் தாங்குபு மதியணந்து பார்க்கச் 
சேணிகந் தோங்கும் யாணர்செய் குன்றத் 
தாடகத் தியன்ற சூடகக் கரத்தால் 
மாடகத் திவவியாழ் மருமமீ தணைத்து 
மூவகை நிலையத் தேழுசுர நிறீஇக் 
கொவ்வைவாய் திறந்து குயிலென மிழற்றுபு 
மென்னரம் புகிரான் விரன் முறை தடவிக் 
கின்னரம் வியக்குங் கீதம் பாட 
நகைநில வெறிக்கு முகமதி காணுஉச் 
சந்திர காந்தத்திற் சமைத்தசெய் குன்றம் 
மைந்தர்போன் அருகி மழைக்கணீர் சொரியப் 
பல்வளஞ் சுரக்கும் பைந்தமிழ்க் கமலை 
நல்வளம் பதிவாழ் ஞானசம் பந்த 
பாசமா மிருட்கோர் படர்மணி விளக்கெனும் 
மாசி வாமணித் தேசிக ராய 
சாற்றுவன் கேண்மதி மாற்றமொன் றுளதே 
மெய்மயிர் சிலிர்ப்பக் கண்ணீர் வார 
மொழிதடு மாற வுழுவலன் பலைப்பச் 
சத்திநி பாதத் தன்மைவந் தடைந்தோர்க் 
கப்பொருள் புரிதற் கதுபொழு தாகலின் 
மெய்ப்பொருளுணர்த்துதல் வியப்பெனப் படாதே 
சொற்றமிழ் விரகன் றுணைக்கண் சாத்த 
முற்றுணர் கேள்வியர் பற்பல ராயினுங் 
கைசொலக் கேட்குங் கட்செவி மூங்கைக் 


151 


குய்வகை புணர்த்த தொருவியப் பாகலின் 
அன்னது கடுப்பநின் சந்நிதி விசேடத் 
தின்னருள் பெறாதவர் யாவரு மிலரென 
வியப்புள தாகவு நயப்பதொன் றுளதே 
அனையதீங் கென்னென வினவுதி யாலெனிற் 
கதலித் தண்டிற் பொதிதழல் கொளீ இப் 
பற்றா திருப்பினும் பைப்பைய மூட்டுபு 
மற்றொரு சூழ்ச்சியிற் பற்றுவித் தாலென 
ஒருசிறி தெனினும் பருவமின் றாயினும் 
பவ்விரு டுரந்தருள் பதியத் 
தவமில் பேதையேன் றனக்கருள் வதுவே . 


16 


நேரிசை வெண்பா 


தன்னேரி லாஞான சம்பந்தன் றாளடைந்தார்க் 
கென்னே யிருள் வெளியா மென்பரா- லன்னோன் 
அருளாத போதுவெளி யாயிருந்த வெல்லாம் 
இருளா யிருந்த வெனக்கு . 


17 


கட்டளைக் கலித்துறை 


என்செய லாலொன்று யான் செய்வ தில்லை யெனக்கவமே 
புன்செய லாம்வினைப் போகமுண் டாவதென் போதமில்லேன் 
தன்செய லாயவெல் லாமாசி லாமணிச் சம்பந்தரின் 
நன்செய லாயினு மென்செய லாச்செய்யு நானென்பதே . 


18 


நேரிசையாசிரியப்பா 


நான்மறைக் கிழவ நற்றவ முதல்வ 
நூன்முறை பயின்ற நுண்மைசா லறிஞ 
சொற்சுவை பழுத்த தொகைத்தமிழ்க் கவிஞ 
கற்றவர் வியக்குங் காவியப் புலவ 
செவிதொறுஞ் செவிதொ றுந் தெள்ளமு தூட்டுபு 
கவிஞர்வயி னிரப்புங் கல்விப் பிரசங்க 
வெள்ளிடைத் தோன்றா துள்ளத் துணர்த்தவுஞ் 
சேய்நிலை நின்று திருக்கண் சாத்தவுஞ் 
சாயா மும்மலச் சகலரே முய்ய 


152 


எம்முருக் கொண்டு மெம்மொடு பயின்றும் 
மும்மலக் கிழங்கை முதலொடு மகழ்ந்து 
சிற்பர முணர்த்துஞ் சற்குரு ராய 
பளிங்கினிற் குயின்ற பனி நிலா முற்றத்து 
விளங்கிழை மடந்தையர் விளையாட் டயர்தரக் 
கொங்குவார் குழலுங் குவளைவாள் விழியும் 
பங்கய முகமும் பத்திபாய்க் தொளிர்தலிற் 
சைவலம் படர்ந்து தடங்கய லுகளுஞ் 
செய்யபூங் கமலச் செழுமல ரோடையென் 
றாடவர் சிற்சிலர் நாடினர் காணூஉ 
வம்மின் வம்மின் மடந்தையர் நீவிர்மற் 
றம்மெ லோதி யரம்பைய ராதலின் 
நீர்நிலை நிற்றிரா னீரவர் தங்களுள் 
யார்கொல் யார்கொ லிசைமி னிசைமினென் 
றிறும்பூ தெய்தி யிரந்தன் ரிசைப்ப 
மறுமொழி கொடாது குறுநகை முகிழ்த்தாங் 
கையுற வகற்று மணிமதிற் கமலை 
நன்னகர் புரக்கு ஞான தேசிக 
ஆசிலா வண்புக ழணிநிலா வெறிக்கும் 
மாசி லாமணி ஞானசம் பந்த 
என்பொருட் டாயினு மென்பொருட் டன்றிது 
நின்பொருட் டொருபொரு ணிகழ்த்துவன் கேண்மோ 
வறிஞ னோம்பிய செறுவொன் றேய்ப்பப் 
பருவ நோக்காப் பவந்தொறும் பவந்தொறும் 
இருவினைப் போகமு மெற்கொண் டார்த்துபு 
மற்றென் னுருக்கொடு முற்றனை யாலினித் 
தாகமின் றாகலிற் பாகமின் றெனக்கென் 
வருளா தொழியினும் பரிபவ நினக்கே 
சேய்முகம் பாராள் சினந்தன ளேகினும் 
போயெடுத் தாற்றுமத் தாய்மீட் டன்றே 
ஆதலி னெனைப்போ லடிக்கடி தோன் றலை 
ஈதியா லின்னரு ளின்னண மெனக்கே 
சமையந் தீர்ந்த தனிப்பொரு டெரித்தற் 
கமையந் தேர்கலை யருளுதி யாயினும் 


த . ஆ. 20 


153 


எண்ணீ ராண்டைக் கிலக்கமிட் டிருந்த 
அண்ணலங் குமரற் காருயிர் தோற்ற 
கடாவிடை யூர்திபாற் கண்டும் 
அடாதென மொழிகுரு ரார்கொன்மற் றுனையே . 


19 


நேரிசைவெண்பா 


ஆரூரே யூர்பே ரருண்மாசி லாமணியென் 
றோரூர்போரில்லாற் குரைத்தேற்குப் - பாரேறப் 
பொய்யென்றான் மெய்யென்றான் பொய்யான பொய்யுடலை 
மெய்யென்றான் பொய்யென்றான் மீண்டு . 


20 


கட்டளைக் கலித்துறை 


மீளா மணிமந் திரமருந் தா ற்சென்ம வெவ்விடநோய் 
வாளா மணியொன்றி னான் மீண்ட வாவம் மணிபிறர்கொண் 
டாளா மணியெமை யாட்கொள்சிந் தாமணி யைந்தவித்தோர் 
சூளா மணிமெய்ச் சுடர்மாசி லாமணி சூழ்ந்திடினே . 

21 


நேரிசையாசிரியப்பா 


சூழ்போய் நிவந்த வாழ்கட லுலகத் 
தின்னருட் டிறத்தா லிடைமரு தமர்ந்த 
பொன்னவிர் கடுக்கைப் புரிசடைப் புங்கவன் 
அமையாக் காத லிமையவல் லிக்கு 
வழிபடன் முறைமை விழுமிதி னுணர்த்தத் 
தானே தன்னைப் பூசனை புரிந்தென 
அருத்தியோ டெம்மைநம் முருத்திர கணங்கள் 
தெரித்துமற் றிவ்வா றருச்சனை புரிதிரென் 
றங்கயற் கண்ணி பங்கில்வீற் றிருந்த 
செக்கர் வார்சடைச் சொக்கநா யகனை 
ஈரெண் டிறத்துப் சாரமும் வாய்ப்பப் 
பூசனை புரியுந் தேசிக ராய 
மழைக்குலந் தழைப்பத் தழைத்ததீம் பலவின் 
வேரிடைப் பழுத்துப் பாரினுட் கிடந்த 
முட்புறக் கனிகள் விட்புறக் காண்டலுஞ் 
சிறுகண் மந்தி குறிவழிச் சென்று 


154 


கீண்டுபொற் சுளை பல தோண்டுவ தம்ம 
முற்பக லொருவர் பொற்குட நிரம்பப் 
புதைத்தனர் வைத்த நிதிக்குழா மனைத்தும் 
வஞ்சகம் பழகு மஞ்சனக் கள்வர் 
கண்டுகண் டெடுக்குங் காட்சித் தன்ன 
தண்டலை வளை இத் தடமதி லுடுத்த 
தேசுலாங் கமலைத் திருநகர் புரக்கும் 
மாசி லாமணி ஞானசம் பந்த 
வாக்கு மனனும் யாக்கையு மொன்றாய்ச் 
சொற்றரு கரண மற்றிவை மூன்றும் 
நின்புகழ் நவிற்றியு நினைத்துநின் றுணைத்தாள் 
அன்புட னிறைஞ்சியு மின்பமுற் றனவால் 
அவகர ணங்களே யல்லமற் றம்ம 
சிவகர ணங்களாய்த் திரிந்தன வன்றே , அதனாற் 
றிரிகர ணங்களென் றுரைசெயு மப்பெயர் 
ஒருபொருட் கிளவியெல் லோர்க்கும் 
இருபொருட் கிளவியா யிருந்ததின் றெனக்கே . 


22 


நேரிசை வெண்பா 


எற்கமலஞ் செய்யு மெழின்மாசி லாமணிதன் 
பொற்கமலஞ் சென்னி பொலிவித்தேன் - நற்கமலை 
ஊரிற் குறுகினே னோர்மாத் திரையளவென் 
பேரிற் குறுகினேன் பின் . 


23 


கட்டளைக் கலித்துறை 


பின்னம் படைத்த சமய விரோதப் பிணக்கறுத்தோர் 
சின்னம் படைத்த முனிமாசி லாமணிச் சித்தரியாம் 
இன்னம் படைத்தவ ரேது பெறாரமு திங்கெமக்கென் 
றன்னம் படைத்தவர் பெற்றார் புவன மடங்கலுமே . 


24 


நேரிசையாசிரியப்பா 


அடங்கா வைம்புல னடங்கினர்க் கம்ம 
ஒடுங்கா வைம்புல னுளத்தினு முளவே , அவைதாம் 
செவிப்புல னறியா வகத்தொலி யொன்றே 
மெய்ப்புல னறியாத் தட்பமற் றொன்றே 


155 


கட்புல னறியாக் கதிரொளி யொன்றே 
நாச்சுவை யறியா நறுஞ்சுவை யொன்றே 
மூக்குயிர்த் தறியா முருகுமற் றொன்றே 
பேரா வின்பமிப் பெற்றியிற் றிளைக்கும் 
ஆரா வின்பமொன் றார்ந்தனம் யாமே , அதுவே 
கரையெறிந் தார்க்கும் பொருபுனற் படுகரிற் 
பணிலமீன் றளித்த மணிநிலாப் போர்ப்பத் 
தருணவெள் ளெகினந் தன்னகத் தடங்க 
அருண முண்டக மகவிதழ் முகிழ்ப்பது 
தெண்டிரை யுடுத்த தீம்புனன் மடந்தை 
வெண்டுகிற் படாஅம் விரித்தனள் போர்த்து 
வள்ளவாய்க் கமல மலர்க்கையால் வளைத்துப் 
பிள்ளை வெள் ளெகினம் பிடிப்பது கடுக்கும் 
காசுலாம் பசும்பொற் கடிமதிற் கமலை 
மாசி லாமணி ஞானசம் பந்தனென் 
றருந்தவர் துதிப்பவோர் பெரும்பெயர் நிறீஇப் 
பரமா னந்தப் பரவையுட் டோன்றிய 
இன்பவா ரமுதமவ் வமுதம் 
அன்பருக் கெளிதெளி தரிதுவிண் ணவர்க்கே . 


25 


நேரிசை வெண்பா 


விண்மணியாய்க் காண்போர் விழிக்குட் பொலிந்த துணைக் 
கண்மணியாய் நின்றெவையுங் காட்டுமா - லொண்மணிச்சூட் 
டம்மா சுணந்த னணிமுடிமேற் கொண்டிருந்த 

26 
இம்மாசி லாமணிமற் றின்று . 


கட்டளைக்கலித்துறை 


இன்றோர் வியப்புள தான்மாசி லாமணி யென்றிருப்ப 
தொன்றோர் மணிகண் டவர்பல ராலதற் கோர்மருங்காய் 
நின்றோர் பலபல பேதங்களாச்சொல்வர் நீக்கமறச் 
சென்றோர்மற் றிம்மணி செம்மணி யேயென்று செப்புவரே . 27 


நேரிசையாசிரியப்பா 


ஏழுயர் மும்மதச் சூழிமால் யானை 
தடம்புனல் குடைந்து படிந்தெழுந் துழக்கத் 


156 


தெண்டிரை சுருட்டுங் குண்டகழ் வாவியிற் 
பங்கயத் தவிசிற் பசும்பொற் றாதளைந் 
தங்கம் வேறுபட் டரசனம் பொலிதலும் 
ஆவலிற் படர்ந்த சேவல்கண் டயிர்த்து நம் 
பேடையன் றிதுமல் ரோடையு மன்றே 
படரும்வெண் டாமரை படர்ந்ததை யன்றிது 
கடவுள ரமுதங் கடைந்தபாற் கடலே 
காந்துவெங் கனற்கட் களிறுமன் றிதுகடற் 
சாய்ந்தெழு மந்தரத் தடங்கிரி யதுவே 
போகுவா லுறுப்பும் புழக்கையுந் தைவரு 
பாகரோ வாசுகி பற்றும்வா னவரே 
பொங்கிவெண் ணிலவு பொழிந்தவெண் டரளமன் 
றிங்கிது வங்கதி லெழுந்தவா ரமுதே 
கொடிவிடு பாசடைக் குழாமன் றிங்கிதக் 
கடலிடைத் தோன்றிய கற்பகா டவியே 
சேயிதழ் விரிக்குஞ் செந்தா மரையிதன் 
ராயதன் வடிவமா யமர்ந்தமா நிதியே 
சங்கமன் றிதுவதன் றனிப்பெயர் நிதியே 
செங்கிடை யன்றிது சிந்தா மணியே 
யாதலி னமதுபேட் டன்னமு மன் றிதப் 
போதிலங் குதித்த பொலங்கொம் பன்றே 
என்றுள மருளவோ ரெழினலம் பயக்கும் 
மன்றலம் பணைசூழ் மருத வேலிப் 
பொன்மதிற் கமலை நன்னகர் புரக்குந் 
தேசிக ராய சிற்பர முதல்வ 
மாசி லாமணி ஞானசம் பந்த 
எனையாட் கொள்ளவந் தெய்தினை யாகலின் 
முனியா தொன்றிது மொழிகுவன் கேண்மதி 
கற்றன ராயினுங் கல்லா ராயினும் 
அற்றனம் யாமென வடைந்தனர் தமையெனிற் 
காலம் பாரார் கருத்தினை யளவார் 
சீல நோக்கார் தீக்குணங் கொள்ளார் 
பரிசிலர் வேண்டிய பரிசுமற் றெல்லாம் 
வரிசையோ டளிப்பது வள்ளியோர் கடனே 
நன்னெறிப் படரா நலமிலி யாயினுஞ் 


157 


செந்நெறிப் படர்ந்தநின் சீர்புனைந் தேத்தலிற் 
சத்திநி பாதநின் சந்நிதிப் பட்ட 
இத்திறத் தெளிதினி லெய்திய தெனக்கே , அதனால் 
சரியையிற் றாழ்க்கலை கிரியையிற் பணிக்கலை 
யோகத் துய்க்கலை பாகமு நோக்கலை 
நாளையின் றெனவொரு வேளையு நவிற்றிலை 
ஈண்டெனக் கருளிதி யிறைவ 
பூண்டுகொண் டிருப்பனின் பொன்னடித் துணையே . 


28 


நேரிசை வெண்பா 


பொன்னேயல் லாமற் பொருளோ டுடலுயிர்விற் 
றென்னே மணியொன் றெவர் கொள்வார் - கொன்னே 
குருமாசி லாமணியைக் கொள்வோர்கொள் ளார்முன் 
றருவார்மற் றிம்மூன்றுந் தான் . 


29 


கட்டளைக் கலித்துறை . 


. 


தருமணிக் கோவைத் தகுஞான சம்பந்தன் றண்கமலைக் 
குருமணிக் கோவை நிகர்மாசி லாமணி கோத்திடலால் 
ஒருமணிக் கோவையிம் மும்மணிக் கோவையொண் சங்குகஞ்சம் 
பொருமணிக் கோவைப் பொருளாக்கொள் ளாரிது பூண்டவரே . 30 


158 


* Na 


திருக்கயிலாய பரம்பரைத் திருத் தருமபுர ஆதீனம் 

24 - வது மகா சந்நிதானம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் 

கொலுவீற்றிருக்குங் காட்சி 


குருபாதம் 


பண்டார மும்மணிக்கோவை 


ஆராய்ச்சி 


முன்னுரை 


திருக்கயிலாய பரம்பரைத் தருமபுர ஆதீனத்தில் நான்காம் 
பட்டத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிக 
ஞானசம்பந்த சுவாமிகள்மீது 

ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் 
பாடிய இனிய செந்தமிழ் நூலாகும் இப்பண்டார மும்மணிக் 
கோவை என்பது . இது படிக்குந்தோறும் படிக்குந்தோறும் 
செஞ்சொற் கவியின்பம் சிறப்ப அளிக்கும் சீர்மையுடையது ; 
சித்தாந்த சைவப் பெருநூல்களிற்காணும் நுண்மாண் பொருளை 
இடையிடையே படிப்போர் சிந்தையில் பதியவுரைக்கும் பண் 
புடையது ; திருவாரூர் , மதுரை , தருமபுரம் என்ற இம் முப்பெரும் 
பதிகளின் இயற்கை யழகு தெரிக்கும் இன்பச் சொல்லோவிய 
மாவது ; இவ்வனைத்திற்கும் தலைமையாக எங்கள் ஞானதேசிகராக 
இப்போது எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞான 
சம்பந்த பரமாசாரிய சுவாமிகளின் 

ஞானவள்ளன்மை இவ் 
வாதீனத்தின் வழி வழியாக வந்து நிலவும் மகாசந்நிதானங் 
களின் உயர் பண்பென்பதை நிறுவும் பிரமாண நூலாக 
இலங்குவதென்பது சால்பு . 


இனி , பண்டார மும்மணிக்கோவை யென்பதில் மும்மணிக் 
கோவை என்பது தமிழில் வழங்கும் தொண்ணூற்றாறு வகைப் 
பிரபந்தங்களுள் ஒன்று . மூன்றுவகையான பாக்களால் அந் 
தாதித் தொடையமையப் பாடுவது . அவை அகவல் , வெண்பா , 


159 


கட்டளைக்கலித்துறை என மூன்றாகும் . இதன் செய்யுட்டொகை 
முப்பது . 

இதற்குரிய இலக்கணத்தை இலக்கண விளக்கம் 
என்னும் நூல் , 


11 


' அகவல் வெண்பா அசையெண் கலித்துறை 
தொகைமுப் பதுபெறச் சொற்றொடர் நிலையில் 
கூறுதல் மும்மணிக் கோவை யாகும் " ( பாட் . 55 ) 


இந்நூலின் 


என்று கூறுகின்றது . 

பாட்டுடைத் தலைவரான 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணிதேசிக மூர்த்திகள் ஆதீன மகாசந்நி 
தான குருமூர்த்திகளாதலால் , அவர்கட்குப் பொதுவாக வழங்கும் 
பெயரால் இந்நூல் பண்டார மும்மணிக்கோவை யெனப் பெயர் 
பெறுவதாயிற்று . 


நூல்வரலாறு 


ஞான 


பண்டார மும்மணிக்கோவை யென்னும் 

பண் 
டாரத்தை ஆராய்தற்குமுன் , அஃதெழுந்த காரணத்தைக் காண் 
டல்முறையாம் . பாண்டிய நாட்டுக் கயிலாயபுரத்தில் தோன்றிச் 
செந்தில் முருகன் திருவருணலம் பெற்றுச் செந்தமிழ்ப் 
புலமையுஞ் சித்தாந்த சைவப் பேரொழுக்கமுஞ் சிறக்கக் 
கொண்டு திகழ்ந்து போந்த ஸ்ரீ குமரகுருபரர் , சோழநாட்டுத் 
திருப்பதிகள் பலவற்றையும் தரிசித்து வருபவர் , திருவாரூர் 
போந்து தியாகேச வள்ளலைத் தரிசித்துப் பரவித் திருவாரூர் 
நான்மணிமாலையைத் தேன்சொரியப் பாடிச் சிந்தை களித்து 
மகிழ்ந்து உறையும் நாளில் , தருமை யாதீன மகாசந்நிதான 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணிதேசிக சுவாமிகளின் 

ஞான 
வண்மையும் அதனை வழங்கும் கொடைமையும் கேள்வியுற்று , 
அவர்திருமுன் அடைந்து , திருவடிகளைச் சென்னியுற வணங்கி 
நிற்ப , ஞானபானுவாய் எழுந்தருளியிருந்த மகாசந்நிதானம் 
திருக்கடைக்கண் சாத்தியருளிச் சீரிய ஞானமணங் கமழும் 
திருமொழிகள் பகர்ந்து “ நீவிர் சென்று காசியாத்திரை செய்து 
வருக ; பின்னர் ஞானோபதேசம் செய்வோம் '' என்று அருளாணை 
விட்டருளினர் . அதனை சிரமேற்கொண்டெழுந்த குமரகுருபரர் 


160 


" அவ்வண்ணமே செய்து திரும்புங் காறும் அடியேன் உடல் 
நிற்குமோ'' என்று ஐயுற்று மொழிய , அருள்ஞான வாரிதியாகிய 
மகாசந்நிதானம் , " அன்றேல் , தில்லையம்பதியில் சின்னாள் இருந்து 
வருக '' எனப் பணித்தருளினர் . அதுகேட்டுப் பேரானந்தப் 
பெருங்கடலில் மூழ்கி யின்புற்ற குமரகுருபர அடிகள் அவ்வாறே 
செய்து போந்தனர் . ஞானதேசிகர் அவரை அன்புகனிய 
வரவேற்று அருள் நிரம்பிய மொழி மொழிந்து சிந்தை தெருளத் 
திருநோக்கம் செய்தருளினர் . அப்பார்வை , குமரகுருபரருடைய 
மனமொழி மெய்கள் முறையே என்புநெகவுருகி , அமிழ்து பொதி 
செஞ்சொல் அன்பால் குழற , அடிவீழ்ந்து வணங்கி வழிபடச் 
செய்தது . 

விளைவாய் எழுந்த சாத்திர நூலே இப் 
பண்டார மும்மணிக்கோவை யாவது . 


அதன் 


நூலின் நோக்கம் 


இவ்வரலாற்றால் , நூலாசிரியராகிய குமரகுருபர சுவாமிகள் 
இக்கோவை நூல் பாடியதன் நோக்கம் ஞானதேசிகர்பால் 
ஞானோபதேசம் பெறுதல் வேண்டுமென்பது இனிது விளங்கும் . 


இதனை , 


9 


... 


... 


ஞானசம்பந்தன் 
பொன்னடிக் கமலம் சென்னிவைத்து இறைஞ்சுதும் 
இருகால் சுமந்த ஒருபெருஞ் சேவகத்து 
ஐம்புலக் களிறும் தம்புலத்து இழுப்ப 
ஊனிடைப் பிறவிக் கானகத் துழலாது 
ஏனைய முத்திநாடு எய்த ஓர் 
ஞான வாரணம் நல்குதி யெனவே '' ( 1 ) 


என்றும் , 


“ மாசிலா மணியென வண்பெயர் நிறீஇ 
மேன்மையோடு அமர்ந்த ஞானசம்பந்த 
ஈண்டு உனைத் தமியனேன் வேண்டுவது யாதெனின் 

சைவசித்தாந்தத்து 


த . ஆ. 21 


161 


இறவா நிலைமைபெற்று இன்பமார்ந்து இருக்கும் 
பிறவா நன்னெறி பெறப்புரிவதுவே ” ( 4 ) 


என்றும் , 


" ஞானவா ரமுத பானம் தருந்தி 


' .. 


... 


பரமா னந்தப் பரவையுட் படிந்து 
பேரா வியற்கை பெற்றினி திருப்ப 
ஆரா இன்பம் அளித்தருள் எமக்கே ' ' ( பண் . 7 ) 


என்றும் , 


'' பவவிருள் துறந்து அருள் பதியத் 
தவமில் பேதையேன் தனக்கருள்வதுவே '' ( 16 ) 


என்றும் , 


" சரியையிற் றாழ்க்கலை கிரியையிற் பணிக்கலை 
யோகத் துய்க்கலை பாகமும் நோக்கலை 
நாளை இன்று என ஒரு வேளையும் நவிற்றலை 
ஈண்டு எனக்கு அருளுதி இறைவ " ( 28 ) 


என்றும் வருவனவற்றால் விளங்கக் காணலாம் . 


ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணிதேசிக ஞானசம்பந்த மூர்த்திகளின் 

நலம்பாராட்டல் 


ஞானோபதேசம் ' பெறுதலையே நோக்கமாகக் கொண்ட 
ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் , தமக்கு அந்த ஞானத்தை உபதே 
சித்தருளும் ஞானாசாரியராகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிக 
குருமூர்த்தியின் குணஞ் செயல்களை வியந்து பாராட்டுகின்றார் . 
ஞானவேட்கைகொண்டு வரும் பெருந்தகையாகிய குமரகுருபரர் , 
தம்பால் வரும் மாணவர்க்குரிய பக்குவநிலை சத்திநிபாத முதலிய 
வற்றை முற்றவுணர்ந்து அவர் உளங்கொள வுபதேசிக்கும் 
அருளுரையாற்றல் மகாசந்நிதானத்தின்பால் பெருகியிருத்தலைத் 
தாம் நேரிற் கண்டு மதிமை சான்ற மருட்கை மீ தூர்ந்து செஞ் 


162 


சொற் கவிகளால் தேனொழுகப் பாடி நம்மையுந் தம்மோடு கூட்டி 
அவரை வழிபடச் செய்யும் திறம் கற்றோர்க்கு மிக்க இறும் 
பூது பயப்பதாகலின் , அதனை ஈண்டுச் சிறிது காண்டல் இன்றி 
யமையாதாயிற்று . 


ஞானதேசிக மூர்த்திகளாகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி 
தேசிக ஞானசம்பந்தப் பெருமானைக் குமரகுருபரர் தம் மனத் 
தின்கண் நினைக்கும்போது அவரது அருமைத்தோற்றம் ஞான 
போனகராகிய எந்தை திருஞானசம்பந்தப் பெருமானது 
அருள் நிலையை நினைப்பிக்கின்றது . அதனை விடாது பற்றிய 
அடிகளுடைய உள்ளம் , " கைம்மாறற்ற கணக்கில் பேரின்ப , 
மோன வாழ்வளிக்கும் ஞானதேசிகன் '' என்றும் , “ பேரருட் 
குரிசில் ' ' என்றும் , " அருட்பெருஞ் சைவத் தருங்கல னாப்பண் , 
ஆசற விளங்கும் 

மாசிலாமணி என்றும் பாராட்டியும் 
அமையாது , திருஞானசம்பந்தப் பெருந்தகையின் தோற்றமே 
தம் உளம் முற்றும் கவ்வி நிற்றலின் , 


. 


" அமண் மாசறுத்த கவுணியர் பெருந்தகை 
பிள்ளைமை விடுத்த தள்ளரும் பருவத்து 
உள்ள தன் படிவம் உணர்த்துவ கடுப்ப 
மாநிலத் தமர்ந்த ஞானசம்பந்தன் ' 


என்று பரவிப் பணிந்தொழுகுகின்றது . 


இனி , தருமபுரத்திற் கோயில்கொண் டிருப்பவரும் , கம்லை 
ஞானப்பிரகாச தேசிகருக்குச் சீடரும் , அத்தேசிகமூர்த்தி 
களாலேயே 'குருஞானசம்பந்தா'எனச் சிறப்பித்து அழைக்கப் 
பெற்றவருமான ஸ்ரீ குரு ஞானசம்பந்த தேசிகருக்கு நான்கா 
வது பட்டத்தில் எழுந்தருளி ஞானசம்பந்தர் என்ற சிறப்புப் 
பெயர் பூண்டு நிற்பதுபற்றி ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிகரை 
இவ்வாறு கூறினாரென்பர் . எனினும் ஞானசம்பந்தர் என்ற 
பெயர் பூண்டிருத்தலொடு , அப்பெருந்தகையே போலத் தன் 
திருவடியுன்னி ஞானம் வேண்டி வந்தடைந்தார்க்கு அத்திரு 


163 


வருள் ஞானத்தை வழங்குவது ஒருதலையாதலைக் காண்டலின் 
அப்பெருந்தகையின் நினைவு தோன்றி . நம் குமரகுருபா 
ருள்ளத்தை இவ்வாறு ஏவல் கொள்வதாயிற்றெனத் தெளிகின் 
றோம் . இக்கருத்தே அடுத்து வரும் பாட்டினும் , " மன்வடிவால் 
வெம்பந்தம் நீக்கும் விமலநீ , மெய்ஞ்ஞான சம்பந்தன் என்பதனால் 
தான் ' ' ( 2) என்பதனால் வலியுறுவதைக் காணலாம் . 


" மாசிலாமணியென வண்பெயர் 

மேன்மையோ 
டமர்ந்த ஞானசம்பந்த '' ( 4 ) , “ மாசிலாமணிச் சம்பந்தா ' ( 5 ) 
'' மாசிலாமணித் தேசிகராய , சம்பந்தப் பெயர் ' ' ( 7 ) , " மாநிலம் 
புரக்கும் மாசிலாமணி , ஞானசம்பந்த ஞானதேசிக" (10) , “ ஆசிலா 
வண்புக மணிநிலா வெறிக்கும் மாசிலாமணி ஞானசம்பந்த '' 
( 19 ) , " மாசிலாமணி ஞானசம்பந்த னென்று அருந்தவர் 
துதிப்ப ஓர் பெரும் பெயர் நிறீஇ " ( 25 ) எனப் பலவிடத்தும் 
அடிகள் தமது ஞானாசிரியரை மாசிலாமணி ஞானசம்பந்த 
தேசிகர் என்று பாராட்டுகின்றார் . அப்பாராட்டுகளில் முதற்கண் 
ஞானசம்பந்தர் என்ற சிறப்புப் பெயர் திருஞானசம்பந்தப் 
பெருந்தகையார் திருமேனித் தோற்றத்தையும் செயலையும் 
நினைப்பித்து மகிழ்வித்ததுபோல , மாசிலாமணி யென்ற இயற் 
பெயரும் அவருள்ளத்தே தனக்குரிய சொற்பொருளைக்காட்டி 
மிக்க இன்பம் எய்துவித்துள்ளது . 


மாசற 

மண்ணப்பெற்ற மணி மாசிலாமணி யெனப் 
படுதலின் , அதனை அனைவரும் முடியிலணிந்து மகிழ்வார்கள் . 
அப்போது அது சூளாமணியாம் . அவ்வியைபு தோன்ற , நூலின் 
தொடக்கத்தே ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிகரை , “ எண்டி 
சைக்கும் சூளாமணி மாசிலாமணி ', என்று உரைக்கின்றார் . 
அம்மணி மகளிர் அணியும் அருங்கலத்தின் நடுவே இருந்து 
தனது விளக்கத்தால் மேம்படும் இயல்புகண்டு , ஞானமாகிய 
மங்கைக்குச் சைவமென்பது சீரிய அருங்கலமென்றும் , அதன் 
நடுநாயகமணியாய்த் தம் ஞானதேசிகராகிய 

மாசிலாமணி 
தேசிகர் திகழ்கின்றார் என்றும் கூறுவார் , ' 'திருக்கிளர் ஞானத் 


164 


திருந்திழைக் கணியாம் , அருட்பெருஞ் சைவத் தருங்கல 
நாப்பண் , ஆசற விளங்கும் மாசிலாமணி " ( 1 ) என்று பாடிக் 
களிக்கின்றார் . சிவபரம்பொருள் ஏனை எல்லாக் கடவுளர்க்கும் 
முடிமணியாய்ப் பாராட்டப்படும் உயர்வற வுயர்ந்த உயர்வு 
குறித்துக் கடவுள்மணி யெனப்படுவர் ; அவரே சகலான்மாக்கள் 
உய்தற் பொருட்டு ஞானதேசிகராய் எழுந்தருளுவர் என்பது 
சான்றோர் முடிபு . அப்பரம்பொருளுக்கு மிடற்றில் கடல் விடம் 
அடைத்த கறையுண்டு. அக்கறை , ஞானதேசிக மூர்த்தியாய் 
எழுந்தருளுங் காலத்தில் மறைவது இயல்பு . அம்மூர்த்தம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிகரின் திருமூர்த்தமாதலை 
மனதிற்கொண்டு , 


' ' சுடர்விடு செங்கதிர்க் கடவுள் மா மணிக்கு 
விளங்கெழில் மிடற்றோர் களங்கமுண் டென்ப , அக் 
காசுலா மலினம் கரந்த காரணத்தால் 
மாசிலாமணி யென வண்பெயர் நிறீஇ 
மேன்மையோடு அமர்ந்த ஞானசம்பந்த " 


என்றுரைக்கின்றார் . மாசில்லாதமணி கிடைப்பின் மக்கள் 
அதனைக் கோவை செய்து மெய்யிற் புனைந்து இன்புறுவர் ; இம் 
மாசிலாமணியை அடியேன் இப்பண்டார மும்மணிக்கோவை 
யென்னும் செய்யுள் நூலிற் கோத்தணிந்து மகிழ்வேன் என் 
பாராய் , 


* கண்ணிற் கணியாங் கதிர் மாசிலாமணியைப் 
பண்ணிற் கணியாப் பகர்வரால்- எண்ணுங்கால் 
பன்னூலிற் கோக்கப்படும் மணியன்று இம்மணி , மற்றும் 
இந் நூலிற் கோக்கும் மணி என்று 


13 


என்று பாடி பரவுகின்றார் . கண்ணிற் கினிய கதிர்விட்டு விளங் 
கும் மணிகள்பால் , அக்கதிரொளியால் புறத்தே செறியும் 
இருளைக் கெடுக்கும் இயல்பு உண்டு . எங்கள் மாசிலாமணி 
தேசிகராகிய மாமணி ஞானவொளி கான்று அகத்தே படிந்து 
கிடக்கும் பாசவிருள் மறுவலும் தொடராவண்ணம் அழித் 
தொழிக்கும் என்பாராய் , ' ' பாசமாம் இருட்கோர் படர்மணி 


165 


விளக்கெனும் மாசிலாமணித் தேசிகராய " ( 16 ) 

என்றோது 
கின்றார் . மாசறக்கழுவிய மணி யொன்றினைக் காண்போர் , 
அதன் வகைகளில் யாதென ஆராய்ந்த பின்பே இன்னதெனத் 
தெளிவர் ; அவ்வாறே எங்கள் மாசிலாமணி தேசிகரைக் காண் 
போரும் தத்தம் அறிவு நிலைக் கேற்பப் பல வேறு கடவுளருள் 
வைத்துக் கூறுபவாயினும் முடிவில் , " சிவனெனும் நாமம் 
தனக்கே யுடைய செம்மேனியம்மா '' னாகவே கருதுவர் என்பார் , 


“ இன்றோர் வியப்புளதால் மாசிலாமணி என்றிருப்பது 
ஒன்று ; ஓர்மணிகண்டவர் பலரால் அதற்கு ஓர் மருங்காய் 
நின்றோர் பல பல பேதங்களாச் சொல்வர் நீக்கமறச் 
சென்றோர் மற்று இம்மணி செம்மணியே என்று செப்புவரே '' 


என்று உரைக்கின்றார் . செம்மணி மாணிக்கமணியையும் அதன் 
நிறமே கொண்ட சிவபரம்பொருளையும் குறிக்கும் அமைதி 
யுடையது . 


பிற 


இனி , ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிகரின் இயற் பெயர்க் 
கண் அமைந்த மணியினை ஏனை மணிகளின் வேறு வைத்துச் 
சிறப்பித்துரைத்துக் குமரகுருபரர் தம்மனம் குளிர்ப்பெய்து 
கின்றார் . உலகிலுள்ள ஏனைமணிகள் தம்முடைய ஒளிப்பெரு 
மையால் எல்லாவற்றையும் அடக்கி நிற்குமேயன்றிப் 
வற்றில் தாம் அடங்கி நிற்பதில்லையாக ; பரமாசாரியராகிய 
ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் , சிவபோதத்தே நிலைபெற நின் 
என்னைத் தன்பால் அடக்கியும் , யான் ஆன்ம போதத்தால் 
தலையெடுத்து நிற்குங்கால் எனக்குள் மறைந்தும் நிற்கின்றார் 
என்ற கருத்து எய்த , 


தான் நின்றெனைத் தனக்குள்ளே யொளிக்கும் என் தன்மை நிற்க 
யான் நின்றபோது எனக்குள்ளே ஒளித்திடும் இப்பரிசே 
வான் நின்ற சின்மயமா மாசிலாமணி மன்னும் தன்மை 

நான் இன்று கண்டனன் காணேன் இதற்கு ஒத்த நன்மணியே ” 
என்று இயம்புகின்றார் . மாசில்மணிகளுள் தலையாய சிந்தாமணி 
யென்பது நினைவோர் நினைவெல்லைக் குட்பட்ட பொருள்களை 


166 


நினைந்த அளவு தரவல்லதாகும் . நினைவெல்லைக் கதீதமான 
சிவஞானப் பெரும்போகத்தை ஞானாசிரியராகிய எங்கள் 
மாசிலாமணி தேசிகர் 

பெரிதும் வழங்கி என் 

கண்ணுள் 
மணியாய் இன்புறுத்துகின்றார் என்றற்கு , 


“ கடல் பெற்ற தோர்மணி சிந்தித்த நல்கும் கருத்துக்கெட்டா 
மிடல் பெற்ற பேரின்பம் நல்கியவா அருள் வேலை பெற்றென் 
உடல் பெற்ற கண்மணிக்குண் மணியாகி யொண் கூடல் வைகும் 
அடல் பெற்ற ஞானச்சுடர் மாசிலாமணி யானதொன்றே " 


என்று பராவுகின்றார் . மேலும் உலகிலுள்ள ஏனை மணிகளைப் 
பெறக் கருதுகிறவர் , கருதியும் , உடல் கருவி 

முதலியன 
கொண்டு நெடுநாள் அரிது முயன்றும் பெறற்குரியர் ; எங்கள் 
ஞானமூர்த்தியாகிய ஸ்ரீ மாசிலாமணியைக் கருவி கரணங்களை 
யடக்கிச் சும்மா இருந்தவர் எளிதிற் பெறலாம் என்பார் , 


" எம் ஆருயிராம் எழில் மாசிலாமணியை 
அம்மா பெறுதற்கு அரிதன்றே - சும்மா 
இருந்தாரே பெற்றார் மற்று எவ்வுலகில் யாரே 
வருந்தாது பெற்றார் மணி ” 


வியப்புத்தோன்ற விளம்புகின்றார் . மேலும் உலகினர் 
முயன்று தேடிப்பெறும் மணிகள் , தம்மைக்கொண்ட அவர்க்கு 
உடைமை யாவதன்றி , அவரைத் தமக்கு ஆளாகக் கொள்ளும் 
மதுகையுடைய வல்ல ; ஞானமூர்த்திகளாகிய ஸ்ரீ மாசிலாமணி 
தன்னைக் கண்டமாத்திரையே கண்டவர்களை கொண்டு 
பணிகொள்ளும் பெருமையுடைய தென்பார் , 


'' மணி கொண்டவர் தம் பொருளாவதன்றி அம்மாமணியாம் 
அணிகொண்டவரைக் கொண்டு ஆள்வதுண்டே ; அருட்கூடல் வைகும் 
கணிகொண்ட கொன்றைத் தொடை மாசிலாமணி கண்டவுடன் 
பணிகொண்டு தொண்டுங் கொண்டு ஆளும் கொள்வோ மென்று 

[ பார்க்கு முன்னே ” 


என்று 


தம்மையடைந்தாரை ட்கொள்ளும் அருணெறியை 
யும் உடன் புணர்த்துரைத்து உவகையூட்டுகிறார் . பிறவிடத்தும் 


167 


எமை 


கட்கு 


கூடியே 


இக்கருத்தை , " அம்மணி பிறர்கொண்டு ஆளாமணி 
ஆட்கொள் சிந்தாமணி " என்பதனாலும் வற்புறுத்துகின்றார் . 
பிறமணிகள் மருந்து மந்திரம் என்பவற்றோடு கூடி உயிர் 
உண்டாகும் 

நோயை நீக்குவன ; நீக்குமிடத்தும் 
பிற மருந்து மந்திரங்களோடு 

நீக்கவல்லனவாம் . 
ஞானாசிரியராகிய மாசிலாமணி , அம் மூன்றாலும் ஒரு 
சிறிதும் போக்கமுடியாத பிறவிநோயை எளிதிற் போக்கும் 
தலைமையுடைய தென்ற கருத்தால் , '' மீளா மணி மந்திர 
மருந்தாற் சென்ம வெவ்விடநோய் , வாளா மணி யொன்றினால் 
மீண்டவா ' ' ( 21 ) என்று வியந்தோதுகின்றார் . உலகில் மணி 
வேண்டுவோர் பொன்னொன்றே கொடுத்து அதனைப் பெறுவர் 
எங்கள் மாசிலாமணியை விரும்புவோர் தம் உடல் பொருள் 
உயிர் என்ற மூன்றையும் கொடுத்தல் வேண்டும் மென்பார் , 


பொன்னே யல்லாமல் பொருளோடு உடல் உயிர் விற்று 
என்னே மணியொன்று எவர் கொள்வார் -- கொன்னே 
குருமாசிலாமணியைக் கொள்வோர் கொள்ளாமுன் 
தருவார் மற்று இம்மூன்றும் தான் 


9 


என்று 


ஞானாசிரியர்பால் அருள் பெறுதற்குரிய நெறியும் 
முறையும் சேரக்கூறுகின்றார் . 


ஞானதேசிக மூர்த்திகளாகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி 
தேசிக ஞானசம்பந்த சுவாமிகள் , வேண்டும் அடியார்கட்கு 
வேண்டுவன வேண்டியாங் களிக்கும் இயல்புகண்டு “ சிந்தாமணி '' 
என்றும் , ஞானவொளி வழங்கி அறியாமையிருளைப் போக்கு 
தலால் அவரவரும் தத்தம் முடிமேற்கொண்டு ஏத்தும் முறைமை 
கண்டு “ சூடாமணி " யென்றும் , ஒட்டுப் பற்றின்றி உலகைத் 
துறந்தொழுகும் முனிவர் வணங்கும் தலைமையுடைமை பற்றி 
( முனிவர் சிகாமணி '' யென்றும் உணர்ந்து வழிபடற்குரியர் 
என நம்மனோர்க்கு உபதேசிப்பாராய் , 


" விண் புரக்கும் சிந்தாமணி யென்கோ ? மெய்ச்சுடரால் 
மண்புரக்கும் சூளாமணி யென்கோ ? -- பண்பார் 


168 


திரு மாமுனிவர் சிகாமணி யென்கோ ? சீர் 
தரு மாசிலாமணியைத் தான் " 


என்று 

உரைத்திருக்கின்றார் . . இம்மாசிலாமணி , சிந்தாமணி 
யென்பது 

முதல் பலவகையாகப் பாராட்டிப் பரவப்படும் 
பண்புடைத்தாதலேயன்றி , இரும்பைக்கவரும் காந்தமணி யென் 
றற்கும் இயைபுண்டென்பாராய் , இரும்பையொத்து என் வசம் 
எட்டுணையும் நில்லாத என் நெஞ்சினைக் குழைவித்துத் தன்பால் 
இழுத்து மீளாவகை நிறுத்துகின்றது என்பாராய் , 

" என் வசமாக நில்லாத நெஞ்சாம் இரும்பைக் குழைத்துத் 
தன்வசமாக் கொண்டு இழுக்கின்றதால் தொண்டர் தம்மை யருள் 
மன்வசமாகச்செய்யு மாசிலாமணி மாமணிக்குப் 
பொன்வசமாகச்செய் காந்தமென்றே சொல்லப் போந்ததுவே " 


என்று புகழ்ந்து மகிழ்கின்றார் . 


இவ்வாறு ஞானசம்பந்தர் என்ற சிறப்புப் பெயராலும் , 
மாசிலாமணியென்ற இயற்பெயராலும் தம்முடைய ஞானாசிரியர் 
இயல்புகளைப் பல்வகைச் சுவையும் மெய்ப்பாடும் எய்தப் பாடிப் 
பரவிய குமரகுருபர சுவாமிகள் , அப் பரமாசாரிய மூர்த்திகளின் 
ஞான நலத்தை , “ ஞானோற்பவ மாசிலாமணிச் சம்பந்தா , - தவ 
மார் ,ததியர் உளத்தானே ' ' என்றும் , “ தான் அவனாகிய தன்மை 
பெற்றான் '' என்றும் , “ தன்னேரிலா ஞானசம்பந்தன் தாள் 
அடைந்தார்க்கு , இருள் வெளியாம் ' ' என்றும் , " நான் மறைக் 
கிழவ நற்றவ முதல்வ , நூன்முறை பயின்ற நுண்மைசா லறிஞ , 
சொற்சுவை பழுத்த தொகைத் தமிழ்க் கவிஞ , கற்றவர் வியக் 
கும் காவியப் புலவ ' ' என்றும் , சமயப் பூசலைக் கெடுத்துச் சைவத் 
தின் மாண்பினை நிலைநாட்டும் திறத்தைப் " பின்னம் படைத்த 
சமய விரோதப் பிணக்கறுத்து ஓர் , சின்னம் படைத்த முனி 
மாசிலாமணி " ( 24 ) என்றும் குறிக்கின்றார் . 


இனி, சிவபரம் பொருள் 

சகலான்மாக்கள் உய்யும் 
பொருட்டுக் குருமூர்த்தியாய் எழுந்தருளிப்போந்து உண்மை 


த , ஆ . 22 


169 


ஞானத்தை யுணர்த்துவனென்பது சைவசித்தாந்த நூன் 
பாகும் . ஆன்மாக்கள் விஞ்ஞானகலர் , பிரளயாகலர் , சகலர் 
என முத்திறப்படுவர். அவருள் முதல்வர் ஆணவமலம் ஒன்றும் 
பிரளயாகலர் ஆணவம் கன்ம மலங்க ளிரண்டும் , சகலர் ஆணவம் 
கன்மம் மாயையென்ற மும்மலங்களும் உடையரென்றும் , விஞ் 
ஞானகலர்க்கு முதல்வன் உண்ணின்றும் பிரளயாகலர்க்கு முன் 
னிலையினும் அருள் புரிவனென்றும் , ஏனைச் சகலர்க்கு அவர் 
போல் அருட்டிருமேனிகொண்டு ஞானகுருவாய் எழுந்தருளி 
உண்மை ஞானத்தை அருள்செய்வனென்றும் சித்தாந்த மெய்ந் 
நூல்கள் செப்புகின்றன . இதனால் ஞானோபதேசஞ் செய்யும் 
ஆசிரியன் சிவபரம்பொருளேயாதல் தெற்றெனத் தெளியப்படும் . 
அங்ஙனமே தெளிந்த சிந்தையினராகிய குமரகுருபர சுவாமிகள் 
தம் ஞானாசிரியராகிய ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த 
மூர்த்திகளைச் சிவமென்றே தேறிச் செப்புவன பலவும் இனி 
ஆராயப்படும் . 


முதற்கண் ஞானதேசிகன் உயிர்க்கு அருள் புரியும் செயலை , 


“ செவிதொறுஞ் செவிதொறுந் தெள்ளமுது ஊட்டுபு 
கவிஞர்வயின் நிரப்பும் கல்விப் பிரசங்க 
வெள்ளிடைத் தோன்றாது உள்ளத்து உணர்த்தவும் 
சேய்நிலை நின்று திருக்கண் சாத்தவும் 
சாயா மும்மலச் சகலரேம் உய்ய 
எம்முருக் கொண்டும் எம்மொடு பயின்றும் 
மும்மலக் கிழங்கை முதலொடு மகழ்ந்து 
சிற்பரம் உணர்த்தும் சற்குரு ராய '' ( 19 ) 


என்பதனால் உணர்த்துகின்றார் ; இதன்கட் குறித்த உள்ளத் 
துணர்த்துதல் , திருக்கண் சாத்தல் என்ற இரண்டும் முறையே 
விஞ்ஞானகலர் பிரளயாகலர் இருவர்க்கும் என அறிக . தமது 
ஞானாசிரியரைச் சிவபரம் பொருள் எனத் தெளிந்திருத்தலைப் 
பிறவிடத்தும் எடுத்தோதுகின்றார் . 

நான்முகனும் 
திருமாலும் , 


அதனை 


170 


4 


''அஞ்சிறைச் சுதைநிறச் செஞ்சூட்டு அன்னமும் 
செம்மயிர்க் கருங்கண் வெள்ளெயிற்று ஏனமும் : 
ஆகுபு தனித்தனி அலமர நிவந்த 
மீகெழு பரஞ்சுடர் வெளிப்பட்டு அம்ம 
எம்மனோர் போல இனிது எழுந்தருளிக் 
கைம்மாறு அற்ற கணக்கில் பேரின்ப 
மோனவாழ்வு அளிக்கும் ஞானதேசிகன் " 


எனவும் , 


. 


மாசிலாமணி 
தலைப்படு கலைமதி தாங்காது ஆங்கு அத் 
தலைப்படு கலைமதி தாங்கி நிலைப்படு 
மானிடனாய வடிவுகொண்டு அருளாது 
மானிடனாய வடிவுகொண்டு அருளி 
எற்பு அணி பூணாது என் பணி பூண்டு 
பாரிடம் சூழாது பார் இடம் சூழ்தர 
ஆரூர் அமர்ந்த ஞானசம்பந்த '' ( 13 ) 


எனவும் வருவனவற்றால் நன்குணரலாம் . 


" அவமாசு இலா மனத்தார்க்கு ஆருயிராம் ஞானோற்பவ 
மாசிலாமணிச் சம்பந்தா ' ( 5 ) என்றும் , “ எம் ஆருயிராம் எழில் 
மாசிலாமணியை அம்மா பெறுதற் கரிதன்றே '' ( 8 ) என்றும் 
வருவன இந்த ஞானதேசிக மூர்த்திகள் தம் நற்சீடர் அன்பில் 
தோய்ந்து அவர் தம்முயிர்க்குயிராய் நிறைந்து அருளின்பம் 
வழங்கும் திறத்தை அறிவிக்கும் . இவ்வாறு உயிர்க்குயி 
ராய் நிறைந்திருந்து ஞானம் வழங்கும் மாட்சியினை வேறொரு 
பாட்டின்கண் உழவுத் தொழிலில் வைத்துச் செஞ்சொற் 
றேமழையொன்று பொழிகின்றார் . அது , 


" முற்படு மாயை முதற்கரை நாட்டில் 
பற்பல புவனப் பகுதி பற்றி 
ஈரிரு கண்ணாற்று எழுதரம் வகுத்த 
ஆறேழ் இரட்டி நூறாயிரத்த 
செயற்படு செய்களின் உயிர்ப்பயிரேற்றி 


171 


ஊழ் எனப்பட்ட தாழ்புனற் படுகரில் 
தெய்விக முதலாச் செப்பு மும்மதகும் 
ஒவ்வொரு மதகாய் உடனுடன் திறந்து 
தாகமென்னும் தனிப்பெருங் காலின் 
போகமென்னும் புதுப்புனல் கொணர்ந்து 
பாயும் ஐம்பொறியாம் வாய்மடை திறந்து 
பருவம் பார்த்து வரன்முறை தேக்கலும் 
இதத்துடன் அகிதம் எனும் இரண்டு ஊற்றின் 
புதுப்புனல் பெருகிப் புறம்பலைத் தோட 
வார்புன லதனை மந்திர முதலா 
ஓர் அறுவகைப்படும் ஏரிகள் நிரப்பி 
விளைவன விளைய விளைந்தன அறுத்து , ஆங்கு 
ஒருகளம் செய்யும் உழவனாகி 
மாநிலம் புரக்கும் மாசிலாமணி " ( 10 ) 


என்பது . இதன்கண் சுத்தம் அசுத்தம் பிரகிருதி என்ற 
மூவகை மாயா புவனங்களில் உயிர்கள் நால்வகைத் தோற்றமும் , 
எழுவகைப் பிறப்பும் , எண்பத்து நான்கு நூறாயிர யோனி 
வேறுபாடும் உற்று ஊழ்வழியே ஆதி தெய்விகம் , ஆதியான் 
மிகம் , ஆதிபௌதிகம் என்னும் மூவகைத் துன்பமும் எய்தி , 
ஆசை 

வாயிலாக வரும் போகம் குறித்து இதம் அகிதம் 
என்னும் இருவகை வினைகளை யீட்டி , மேன்மேலும் பிறப் 
பிற்கே ஏதுவாய் நிலவுதலும் , மந்திரம் முதலிய ஆறத்துவாக் 
களாலும் வினையை நெறிப்படுத்திப் பிராரத்தத்தை நுகர்வித் 
தலும் , ஆகாமியத்தை விளைவித்தலும் , முடிவில் அவ்வினை 
விளைவைக் களைந்து சிவஞானப் பெரும்போக வாழ்வில் திளைப் 
பித்தலும் ஞானதேசிகனுடைய அருட்செயல்கள் என விரித் 
தோதும் நலம் அறிவு நெறிக்கண் நிற்கும் திருவுடையோர் 
கண்டு விம்மிதம் கொள்ளும் மேன்மையுற்றிருக்கிறது . 


இத்தகைய சிவஞானச் செயலுடைய ஞானதேசிக மூர்த் 
திகள் வழங்கியருளும் ஞானபோனகத்தை நம் ஸ்ரீ குமரகுருபர 


அடிகள் , 


172 


"' பரமானந்தப் பரவையுள் தோன்றிய 
இன்பவா ரமுதம் அவ்வமுதம் 

அன்பருக்கெளிது எளிது அரிது விண்ணவர்க்கே " ( 25 ) 
என்று இயம்புகின்றார் . 


இங்கே காட்டிய அருட்செயல்களும் ஞானாமிர்தமும் ஞான 
தேசிக மூர்த்திகள் சிவபரம்பொருளே என்பதை நம் அறிவில் 
பதிவித்தலை நாம் உணர்கின்றோம் . அவ்வுணர்வே வடிவாயுற்ற 
ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் , சிவபரம்பொருளே ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த மூர்த்திகள் என்று பன் 
முறை எடுத்தோதியும் அமையாது , 


“ ஒள்ளொளி பரப்பும் வெள்ளி வேதண்டத்து 
ஒருபாற் பொலிந்த மரகதம் கவினச் 
சுடர்விடு செங்கதிர்க் கடவுள் மாமணிக்கு 
விளங்கெழில் மிடற்று ஓர் களங்கமுண்டு என்ப , அக் 
காசுலா மலினம் கரந்த காரணத்தால் 
மாசிலாமணியென வண்பெயர் நிறீஇ 
மேன்மையோடு அமர்ந்த ஞானசம்பந்த " ( 4 ) 


என்று நயம்பெருக நவில்கின்றார் . 


ஃதிவ்வாறாக , 

சிவமணங் கமழும் இத்தருமையாதீன 
மகாசந்நிதான குருமூர்த்திகள் 

மதுரைச் 

சொக்கநாதனைத் 
தம் ஆன்மார்த்த பூசனைப் பரம்பொருளாகக் கொண்டு நாளும் 
வழிபட்டுவரும் நன்மாண்புடைய ரென்பது உலகறிந்த செய்தி . 
மேலும் , அச் செயற்குரிய சொக்கலிங்கம் இவ்வாதீன ஆதி 
குருமகாசந்நிதானத்துக்கு ஆலவாய் அண்ணல் தாமே அன்பு 
சிறந்து அளிக்கப்பெற்றதென்றும் , அதனைப் பெற்ற பெரு 
மகிழ்ச்சியால் அக்குருமகாசந்நிதானம் சொக்கநாதக்கலித் 
துறையென்னும் நூலைப்பாடி அதன் முதற்பாட்டிலேயே , 


" கண்ணுக்கினிய பொருளாகியே என் கரத்தில் வந்தாய் 
விண்ணும் பரவிடும் அற்புதமே யென்ன விஞ்சை இதான் 


173 


மண்ணும் புகழ்ந்திட என்னையும் பூரண வாரியுள்ளே 
நண்ணும்படிசெய் மதுராபுரிச் சொக்கநாயகனே ” 


என்று தாம் சொக்கலிங்கப் பெருமானைப் பெற்ற பேற்றினை 
வியந்து பரவினாரென்றும் இந்த ஆதீன வரலாற்றால் அறிகின் 
றோம் . இவ்வரலாறு ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் 

இங்கே 
எழுந்தருளிய காலத்து அவர்க்கு இனிது உணர்த்தப் பெற்ற 
தோடு , அவர் தாமே நேரிற்கண்டு தம்கண்பெற்ற பயனைப் 
பெற்றுக் கழிபேரின்பம் உற்றிருக்கின்றார் . காணும் காட்சியைக் 
கண்டாங்குப் பாடும் கவிநலமுடைய 

அப்பெருமான் இப் 
பண்டார மும்மணிக்கோவைக்கண் இச்செயலை , 


“ அங்கயற்கண்ணி பங்கில் வீற்றிருந்த 
செக்கர் வார்சடைச் சொக்கநாயகனை 
ஈரெண் திறத்து உபசாரமும் வாய்ப்பப் 
பூசனை புரியுந் தேசிகராய '' ( 22 ) 


அடிகள் , 


என்று . 

எடுத்தோதுகின்றார் . தமக்கு ஞானதேசிக மூர்த்தி 
களாகக் கொண்ட ஸ்ரீ மாசிலாமணி தேசிகரைச் சிவமெனவே 
தேறித் திருவருள் ஞானோபதேசம் வேட்டுநின்ற குமரகுருபர 

மீட்டும் அத்தேசிக மூர்த்தியைச் சொக்கநாயகனை 
வழிபட்டார் என்பது அவர் தம்மைத்தாமே வழிபட்டார் என்பது 
பட்டு முன்பின் முரணுவது போலத் தோன்றுவது கண்டு 
அதற்குத் தக்கதோர் அமைதியும் கூறி விடுகின்றார் . அஃதாவது 
உருத்திர கணங்களாய அடியவர்கள் தம்மை வழிபடும் திறம் 
இஃது எனக் காட்டுவது 

என்பது . 

இதனை , “ அருத்தியோடு 
எம்மை நம் உருத்திர கணங்கள் , தெரித்து மற்று இவ்வாறு 
அருச்சனைபுரிதிர் ' ' ( 22 ) என்பதனால் அறியலாம் . மேலும் , 
இதற்கோர் எடுத்துக்காட்டுக் கூறுவாராய் , திருவிடைமருதூர்ப் 
புராணத்தே , உமையம்மையார்க்கு அறிவிப்பது குறித்துப் 
பரமன் தன்னைத் தான் பூசித்துக் காட்டிய அருட்செய்தியை 


விதந்து , 


“ பொன்னவிர் கடுக்கைப் புரிசடைப் புங்கவன் 
அமையாக் காதல் இமையவல்லிக்கு 


174 


வழிபடல் முறைமை விழுமிதின் உணர்த்தத் 
தானே தன்னைப் பூசனை புரிந்தென ( 22 ) 


என்று ஓதுகின்றார் . 


ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணிதேசிகர் எழுந்தருளும் இடங்கள் 


தருமையாதீன மகாசந்நிதான குருமூர்த்திகள் எழுந்தருளி 
யிருக்கும் திருப்பதிகளையும் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் புகழ்ந் 
தோதுகின்றார்கள் . அத்திருப்பதிகள் தருமபுரம் , திருவாரூர் , 
மதுரை என்ற மூன்றுமாகும் . இதனை , 


" தருமையும் கமலையும் விரிதமிழ்க் கூடலும் 
திருநகராக அரசு வீற்றிருக்கும் 
மாசிலாமணித் தேசிகராய '' ( 7 ) 


என்பதனால் அறிக . இவற்றுள் தருமையென்பது தற்போதைய 
தருமபுரமாகும் . இச்சிவம் பெருகும் 'திருநகரம் இன்றுகாறும் 
தருமபுர ஆதீனத்தின் சிவராஜதானியாகத் திகழ்கின்றது . 
இதன் சிறப்பை எடுத்தோதப்புகுந்த குமரகுருபரர் மனக் 
கண்ணில் 

இந்நகர்மேவும் மருத நிலப்பகுதியின் மாண்பு 
இனிய காட்சி வழங்குகின்றது . காவிரியின் தென்கரைக்கண் 
பொருந்திய இந் நகரம் நாற்புறமும் மருதத்தண்பணை சூழ்ந்து 
நீர்வளம் சிறந்திருக்கிறது . நீர்நிலைகளில் மகளிர் நீர் விளையாட் 
டயர்கின்றனர் . அக்காலை , அவரது தோற்றம் நீரரமகளிரின் 
சீர்த்த நலத்தை நினைப்பிக்கின்றது . இக்காட்சியை , 


“ மணிவடம் சுமந்த புணர்முலைக் கொதுங்கி 
ஈயா மாக்கள் தீமொழி கவர்ந்த 
சிற்றிடை படைத்த பேரமர்க் கண்ணியர் 
கரைகொன்று இரங்கும் திரைசெய் நீர்பட்டத்து... 
மைவிழி சேப்பச் செவ்வாய் விளர்ப்பக் 
'கருங்குழல் சரிய வெள்வளை கலிப்பச் 
சீராட்டு அயரும் நீராட்டு அயர்ந்து 
புலவியிற் றீர்ந்து கலவியில் திளைக்கும் 


175 


நீரரமகளிர் பேரெழில் காட்ட 
மருதம் வீற்றிருந்து பெருவளம் சுரக்கும் 
தருமையம்பதி " 

( 4 ) 


என்று நாம் கண்டுணரக்காட்டுகின்றார் . இனித் திருவாரூரை , 


“ போந்தையங் கண்ணி வேந்து விற்பொறித்த 
மன்பெருங் கிரியின் மென்கரும் பெழுதித் 
தேசுலாம் பசும்பொற் சிகர மந்தரத்தின் 
வாசுகி பிணித்தென மணிக்கச் சிறுக்கிக் 
கடாம் பொழி கரடக் களி நல் யானைப் 
படாம் புனைந்தென்னப் பைந்துகில் போர்த்துப் 
பிதிர் சுணங்கு அலர்ந்த கதிர்முலை மடந்தையர் 
விட்புலத்தவர்க்குங் கட்புலங் கதுவாச் 
சூளிகை வகுத்த மாளிகை வைப்பின் 
சுவல்கைத் தாங்குபு மதியணந்து பார்க்கச் 
சேணிகந் தோங்கும் யாணர்செய் குன்றத்து 
ஆடகத் தியன்ற சூடகக் கரத்தால் 
மாடகத் திவவியாழ் மருமமீது அணைத்து 
மூவகை நிலையத்து ஏழுசுரம் நீறீ இக் 
கொவ்வை வாய் திறந்து குயிலென மிழற்றுபு 
மென்னரம்பு உகிரான் விரல்முறை தடவிக் 
கின்னரம் வியக்கும் கீதம் பாட 
நகை நிலவு எறிக்கும் முகமதி காணூஉச் 
சந்திர காந்தத்தின் சமைத்த செய்குன்றம் 
மைந்தர் போன்று உருகி மழைக்கண் நீர் சொரியப் 
பல்வளம் சுரக்கும் பைந்தமிழ்க் கமலை " ( 16 ) 


என்றும் , ' பூமலிசததள " என்று தொடங்கும் திருவகவலில் , 


' ' விரிகதிர் பரப்பும் மரகதத் தகட்டில் 
சுடர்செய் செம்மணி இடை இடை பதித்தெனப் 
பாசடைப் பரப்பிற் பதுமராசிகள் 
சேயிதழ் விரிக்கும் செழுமலர் ஓடையும் 
அண்ட கோளகையும் எண் திசாமுகமும் 
கோட்டுடைத் தடக்கை நீட்டி அளந்தென்னச் 


176 


சேட்பட நிவந்த செண்பகா டவியும் 
கால்கிளர் விசும்பிற் கற்பகா டவிக்கு 
வேலியிட்டன்ன வியன் மணிப் புரிசையும் 
மருங்குசூழ் கிடந்த வண் தமிழ்க் கமலை " 


( 1 ) 


என்றும் , நான்மறைக் கிழவ ' என்றுதொடங்கும் அகவலில் 


''பளிங்கினிற் குயின்ற பனிநிலா முற்றத்து 
விளங்கிழை மடந்தையர் விளையாட்டு அயர்தரக் 
கொங்குவார் குழலும் குவளை வாள் விழியும் 
பங்கய முகமும் பத்திபாய்ந்து ஒளிர்தலின் 
சைவலம் படர்ந்து தடங்கயல் உகளும் 
செய்ய பூங்கமலச் செழுமல ரோடையென்று 
ஆடவர் சிற்சிலர் நாடினர் காணூ உ 
வம்மின் வம்மின் மடந்தையர் நீவிர் மற்று 
அம்மெல் ஓதி அரம்பைய ராதலின் 
நீர்நிலை நிற்றிரால் ; நீரவர் தங்களுள் 
யார்கொல் யார்கொல் இசைமின் இசைமின் என்று 
இறும்பூ தெய்தி இரந்தனர் இசைப்ப 
மறுமொழி கொடாது குறுநகை முகிழ்த்தாங்கு 
ஐயுற வகற்றும் அணிமதிட் கமலை ” ( 19 ) 


என்றும் , " சூழ்போய் நிவந்த " என்னும் திருவகவலில் , 


'' மழைக்குலம் தழைப்பத் தழைத்த தீம்பலவின் 
வேரிடைப் பழுத்துப் பாரினுட் கிடந்த 
முட்புறக் கனிகள் விட்புறக் காண்டலும் 
சிறுகண் மந்தி குறிவழிச் சென்று 
கீண்டு பொற்சுளை பல தோண்டுவது அம்ம 
முற்பகல் ஒருவர் பொற்குடம் நிரம்பப் 
புதைத்தனர் வைத்த நிதிக்குழாம் அனைத்தும் 
வஞ்சகம் பழகும் அஞ்சனக் கள்வர் 
கண்டு கண்டு எடுக்கும் காட்சித் தன்ன 
தண்டலை வளை இத் தடமதில் உடுத்த 
தேசுலாம் கமலைத் திருநகர் " ( 22 ) 


என்றும் , 


த . ஆ. 23 


177 


' அடங்காவைம்புலன் ' என்று தொடங்கும் திருவகவலில் , 


" கரையெறிந்து ஆர்க்கும் பெரும்புனற் படுகரில் 
பணிலம் ஈன்றளித்த மணிநிலாப் போர்ப்பத் 
தருணவெள் ளெகினம் தன்னகத்து அடங்க 
அருணமுண்டகம் அகவிதழ் முகிழ்ப்பது 
தெண்டிரை உடுத்த தீம்புனல் மடந்தை 
வெண்துகிற் படா அம் விரித்தனள் போர்த்து 
வள்ளவாய்க் கமல மலர்க்கையால் வளைத்துப் 
பிள்ளை வெள்ளெகினம் பிடிப்பது கடுக்கும் 
காசுலாம் பசும்பொற் கடிமதிற் கமலை " ( 25 ) 


என்றும் , ' ' ஏழுயர் மும்மத '' என்று தொடங்கும் திருவகவலில் , 


' ' ஏழுயர் மும்மதச் சூழிமால் யானை 
தடம்புனல் குடைந்து படிந்தெழுந்து உழக்கத் 
தெண்டிரை சுருட்டும் குண்டகழ் வாவியில் 
பங்கயத் தவிசில் பசும்பொன் தாது அளைந்து 
அங்கம் வேறுபட்டு அரசனம் பொலிதலும் 
ஆவலின் படர்ந்த சேவல் கண்டயிர்த்து நம் 
பேடையன்று , இது மலரோடையு மன்றே ; 
படரும் வெண்டாமரை படர்ந்ததை யன்று , இது 
கடவுளர் அமுதம் கடைந்த பாற்கடலே ; 
காந்து வெங்கனற் கண் களிறு மன்று , இது கடல் 
சாய்ந்தெழு மந்தரத் தடங்கிரியதுவே ; 
போகுவால் உறுப்பும் புழைக்கையும் தைவரு 
பாகரோ வாசுகி பற்றும் வானவரே ; 
பொங்கி வெண்ணிலவு பொழிந்த வெண் தரளம் அன்று , 
இங்கிது அங்கு அதில் எழுந்த ஆரமுதே ; 
கொடி.விடு பாசடைக் குழாமன்று , இங்கிது அக் 
கடலிடைத் தோன்றிய கற்பகாடவியே ; 
சேயிதழ் விரிக்கும் செந்தாமரை இது அன்று , 
ஆயதன் வடிவமாய் அமர்ந்த மாநிதியே ; 
சங்கம் ' அன்று இது , அதன் தனிப்பெயர் நிதியே ; 
செங்கிடை அன்று , இது சிந்தாமணியே ; 
ஆதலின் நமது பேட்டன்னமும் அன்று , இது அப் 


178 


போதில் அங்கு உதித்த பொலங்கொம்பன்றே 
என்று உளம்மருள ஒர் எழில் நலம் பயக்கும் 
மன்றல் அம் பணைசூழ் மருதவேலிப் 
பொன்மதிற் கமலை நன்னகர் ” ( 28 ) 


என்றும் பன்முறையும் சிறப்பித்தோதுகின்றார் . 


இங்கே காட்டிய பாடற்பகுதிகள் முறையே தருமபுரம் 
திருவாரூர் என்ற இரு நகரங்களில் இயற்கை நலத்தை எடுத்துக் 
காட்டி நம்மை இன்புறுத்துந் திறத்தைப் பிறிதோரிடத்தில் 
ஆராய்ந்து காண்பாம் . ஈண்டைக்குப் பொருளாவது ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
மாசிலாமணிதேசிக ஞானசம்பந்த சுவாமிகள் சிறப்பித்துக் 
கூறும் சீர்மையேயாகும் . " தருமையும் கமலையும் விரிதமிழ்க் 
கூடலும் ” என்ற விடத்து இறுதிக்கண் வைத்தோதிய கூடல்மா 
நகரத்தை ஸ்ரீ குமரகுருபர அடிகள் , " பந்தனை தவிரா'' என்று 
தொடங்கும் திருவகவலில் பாராட்டிப் பாடுகிறார் . கூடல் நகரை 
அடிகள் நினைக்கும்போதே , அவர் மனம் அங்கே பரமன் நன் 
பாட்டுப் புலவனாய் எழுந்தருளி ஆராய்ந்த " ஒண்தீந் தமிழின் 
துறைவாய் நுழைந்து ” உலவாப் பேரின்பத்தில் மூழ்கி மகிழ்வு 
மிகுமாறு தோன்ற , 


" பந்தனை தவிராச் சிந்தனை நிகர்ப்பப் 
பாயிருள் பரந்த மாயிரும் பொழிலில் 
கொளற்குரி மாந்தர்க்கு அளித்தல் செய்யாது 
அரும்பூண் சுமந்த அறிவிலாளரின் 
சுரும்பு ஊண்வெறுத்த துதைமலர் வேங்கை 
தன்மருங்குறீஇப் பொன்மலர் பிலிற்ற 
இலையறப் பூத்த துதைமலர்ப் புன்னையின் 
மெய்ப்புல னோக்கார் கட்புலன் கடுப்ப 
இமையா வறுங்கண் இமைத்த பைங்கூந்தல் 
பசுந்தார் மஞ்ஞை அசைந்தமர் தோற்றம் 
பொன் துணர் பொதுளிய கற்பகப் பொதும்பர் 
பொறிவண்டுண்ணா நறுமலர் . தூற்றப் 
பாடல் - சான்ற கோடுபல தாங்கிக் 


179 


கவளங் கொளளாத் தவளமால் களிற்றின் 
கண் பல படைத்த கார்முகில் வண்ணத்து 
இந்திரன் பொலியும் எழில் நலம் காட்டும் 
தண்பணையுடுத்த தமிழ்ப் பெருங் கூடல் " 


( 13 ) 


என்று சிறப்பித்துப் பாடுகின்றார் . இத்தருமையம்பதியில் 
எழுந்தருளித் திருவருட் செங்கோலாட்சி புரியும் மகாசந்நிதான 
குருமூர்த்திகட்குத் தருமபுரமேயன்றித் திருவாரூரும் கூடற் 
பதியும் தாம் எழுந்தருளுந் திருநகரங்களாக இருப்ப , தருமையும் 
கூடலும் போலாது திருவாரூரை மட்டில் அடிகள் பன்முறை 
இந்நூற்கண் சிறப்பித் தோதியது . அத்திருவாரூர் , இவ்வாதீனத் 
தின் ஆதிகுருமகாசந்நிதானமாகிய ஸ்ரீலஸ்ரீ குருஞானசம்பந்த 
பரமாசாரிய சுவாமிகட்கு ஞானோபதேசம் செய்தருளிய 
ஸ்ரீலஸ்ரீ கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள் வீற்றிருந்த திருப்பதி 
யாதலானும் அத்திருப்பதியே ஆதீன மகாசந்நிதானம் ஞானோப 
தேசம் பெற்ற இடமாதலானும் ஆம் . மேலும் , " தருமையும் 
கமலையும் விரிதமிழ்க் கூடலும் , திருநகராக அரசுவீற்றிருக்கும் 
மாசிலாமணித் தேசிகராய ' என்ற விடத்து , கமலையெனத் 
திருவாரூரை நடுவண்வைத்தோதியது '' மேதினிக் காதல் 
மங்கை மீதயகமலமாம் , மாதொர் பாகனார் ஆரூர் மலர்ந்ததால் ” 
( திருமலை . 35 ) எனச் சேக்கிழார் பெருமான் தெரித்தோத 
அதனைத் தாமும் மேற்கொண்டு , திருவாரூர் நான்மணிமாலைக் 
கண் , பரமன் கோயில்கொண்டருளும் அத்திருவாரூர் பூமகட்கு 
இதயகமலமென்று எடுத்தோதும் கருத்தினராதலினாலென்றும் 
கொள்ளலாம் , 


ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் தம் ஞானாசிரியர்பால் 

செய்துகொள்ளும் விண்ணப்பங்கள் 
இந்த அரிய செந்தமிழ் நூற்கண் பல 

நூற்கண் பல பாட்டுக்களில் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணிதேசிக 

ஞானசம்பந்த 
மூர்த்திகளை முன்னிலைப்படுத்தியே பரவியிருப்பதை இந்நூல் 
இனிது எடுத்துக்காட்டுகின்றது . அவ்வாறு பரவுமிடத்து அவர் 


அடிகளார் 


180 


வாளா முன்னிலைப் பரவலாகவே மொழிந்தொழியாது பரவும் 
தோறும் பல வேண்டுகோளைப் பணிந்து செய்துகொள்கின்றார் . 
அவையனைத்தும் , 

ஞானப்பேற்றின்கண் அவர்தம் உள்ளத் 
தெழுந்த வேட்கை மிகுதியைப் புலப்படுத்துவன வெனினும் , 
ஞானம் வேட்கும் நற்சீடனொருவன் அதனைவேட்டுப் பெறுதற்கு 
அடிப்படையாக வேண்டியிருக்கும் உண்மை நூலறிவும் இவ் 
வண்ண மிருத்தல் வேண்டு மென்பதனையும் நாமெல்லாம் நன் 
குணரக் காட்டுகின்றன . 


இனி , இவ்வேண்டுகோள்கள் சித்தாந்த சைவ செந் 
நெறிக்கண் நிற்றற்குரிய மனவொருமை வேண்டலும் , மெய் 
யுணர்வு வேண்டலுமென இருகூற்றுள் அடங்குகின்றன . 
முதற்கட்கூறிய 

மனவொருமை வேண்டுமிடத்து அவர் 
சித்தாந்தச் செந்நெறியின் சிறப்பினைத் தெரியத்தேர்ந்து 
பலவகையாலும் வகுத்துரைக்கின்றார் . 


" மணிவடஞ் சுமந்த '' என்று தொடங்கும் திருவகவற்கண் 
அடிகள் தாம் சித்தாந்த சைவச் செந்நெறிக்கண் நின்று 
பெறும் பேரின்பப் பெருவாழ்வெய்த வேண்டுமென்பார் , 


'' ஈண்டுனைத் தமியனேன் வேண்டுவது யாதெனின் 
அந்நிய மென்றும் அந்நிய மென்றும் 
இந்நிலை இரண்டும் எய்திற் றென்றும் 
பல்வேறு உரைக்குநர் சொல்வழிப் படாது 
திவ்வியம் பழுத்த சைவ சித்தாந்தத்து 
இறவா நிலைமைபெற்று இன்பமார்ந் திருக்கும் 
பிறவா நல் நெறி பெறப்புரிவதுவே '' ( 4 ) 


என்று கூறுகின்றார் . இறைவனுக்கும் உயிர்கட்கும் உரிய இயை 
பைப் பல்வேறு சமயத்தவர் பலவேறு கூறுவர் . மாத்துவர் இவ் 
வியைபு பேதம் ( அந்நியம் ) என்பர் ; மாயாவாதிகள் அபேதம் 
என்பர் ; பாஞ்சராத்திரிகள் பேதாபேதம் என்று கூறுவர் . 
இக் கூற்றுக்களைத் தாம் உடன்படாமை தோன்ற , அடிகள் 


181 


" அந்நியமென்றும் அநநியமென்றும் , இந்நிலை யிரண்டும் எய்திற் 
றென்றும் , பல்வேறு உரைக்குநர் சொல்வழிப்படாது '' என்று 
உரைக்கின்றார் . இறவாநிலைமையாவது பொருளால் இரண்டாகி 
யிருந்தும் வேற்றக்கலந்து நிற்பதாகிய அத்துவிதநிலைமை . 
இதனை யெய்தினோர் மீண்டும் பிறத்தல் இன்மையின் “ பி 
றவா 
நன்னெறி பெறப்புரிக ” என்று வேண்டுகின்றார் . 


இவ்வாறு ‘பிறவா நன்னெறி வேண்டினவர் , '' அது பெறு 
வது அரிது ; மீட்டும் பிறத்தற்குரியை ” என்று ஞானதேசிகர் 
அருளிப்பாடு உண்டாகுமாயின் , அப்பிறப்புகுறித்துத் தம் 
கருத்து இதுவென வுரைக்கலுற்று , உயர்பிறப்புக்களாகிய 
இந்திரன் , பிரமன் , திருமால் என்ற பிறவிகளைத் தமக்கு 
வேண்டாவென்கின்றார் . இதற்கு அவர்காட்டும் ஏதுவாவது , 
அவைதாம் , ஆரா இன்பமென்று அரும்பெயர் பெறினும் , வாரா 
வல்வினை வருவிக்கும்மே ' என்பது . முடிவில் அவர்வேண்டுவது , 


வழுத்தும் நின் 
பொன்னடித் துணைசேர் நின்னடித் தொண்டர் 
திருவமுது ஆர்ந்து தெருக்கடை எறிந்த 
பரிகலம் மாந்தி இப்பவக்கடல் உழக்கும் 
வரனுடை ஞமலியாகி நின் 
அருளையும் அயராது அவதரிப்பதுவே ” ( 4 ) 


என்று இசைக்கின்டூர் . இவ்வாறு நாய்ப்பிறவி மேற்கொண்டு 
அடியவர் உண்டொழித்த மிச்சிலையுண்டு வாழ்தலும் திருவருள் 
வாழ்வாய்ச் சித்தாந்த சைவச் செந்நெறியாதவின் , இதனாலும் 
அடிகள் சைவசித்தாந்தச் சார்பு பெறவே விரும்பி வேண்டுதலை 
அறிகின்றோம் . 


இவ்வேண்டுகோனையே முற்படுமாயை '' என்ற திரு 
வகவலில் வேறுவாய்பாட்டால் ஓதுகின்ர். அவ்கனம் ஓது 
மிடத்து , சைவசித்தாந்தச் செக்கெறியைத் தெளிந்து மேற் 


182 


கொண்டொழுகுதல் அருமைப்பாடுடைத்து; அதனால் 
வொழுக்கமுடையோர் சிலரேயாவர் என்பார் , 


அவ் 


50 


' ஒரும் வேதாந்தம் என்று உச்சியிற் பழுத்த 
ஆரா இன்ப ' அருங்கனி பிழிந்து 
சாரங் கொண்ட சைவ சித்தாந்தத் 
தேனமுது அருந்தினர் சிலரே " ( 10 ) 


என்று உரைக்கின்றார் . வேதாந்தத்தை உச்சி யென்றது , 
வேதத்தை மரமாக உருவகம் செய்கின்றாராதலின் . அதனை 
இவ்வகவற்கண்ணே , 


குடிலை யென்னும் தடவயல் நாப்பண் 
அருள் வித்திட்டுக் கருணை நீர் பாய்ச்சி 
வேத மென்னும் பாதவம் வளர்த்தனை '' 


( 10 ) 


என்று ஓதுவது 

காண்க . வேதமாகிய மரத்தின் உச்சியிற் 
பழுத்த கனியைப் பிழிந்து வடித்துத் தெளியக்கொண்ட சாரம் 
சைவசித்தாந்தம் என்றது . '' வேதாந்தத் தெளிவாம் சைவசித் 
தாந்தத் திறன் ' ' (சிவப் . 7 ) என்பதை நினைப்பிக்கின்றது . 
வேதம் நான்மறை ; அந்தம் உபநிடதங்கள் ; அருங்கனி ஆக 
மங்கள் ; அவற்றுள் பூருவபக்கமும் சித்தாந்தமும் விரவிக் 
கிடத்தலின் , பூருவபக்கத்தை விலக்கிச் சித்தாந்தப் பகுதியை 
மட்டில் கோடல் வேண்டியிருத்தல் பற்றி , “ அருங்கனி பிழிந்து 
சாரங்கொண்ட சைவ சித்தாந்தத் தேன் ' ' 

என்று 

அருள் 
கின்றார் . 


அடியேன் 


வேறு 


ஒருகால் , அடியேன் இச்சைவ சித்தாந்தப் பேற்றுக்கு 
உரியனல்லனென வொதுக்கப்படினும் , 
நெறிக்கண் ஒதுங்கேன் என்பார் , ' யான் அவர் நன்னிலை 
பெறுதற்கு அந்நியனாயினும் , அன்னவர் கமலப் பொன்னடி 
விளக்கிய , தீம்புனலமுதம் ஆர்ந்தனன் அதனால் , வேம்பெனக் 


குடிலை சுத்தமாயை , 


183 


கொண்டனன் விண்ணவ ரமுதே '' என்று தமக்கு அந்தச் 
சைவ சித்தாந்தத்தின்பாலுள்ள அயராவேட்கையினை யறிவிக் 
கின்றார் . 


இனி , இச்சித்தாந்த செந்நெறிக்கண் நின்று பெறும் 
மெய்யுணர்வினைத் தமக்கு அருள் செய்யுமாறு ஸ்ரீ குமரகுருபர 
அடிகள் ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிக மூர்த்திகளைப் பல 
பாட்டுக்களில் விண்ணப்பிக்கின்றார் . ' ' பூமலி சததள ' ' என்று 
தொடங்குவதான முதற்பாட்டிலேயே , 


ஞானசம்பந்தன் 
பொன்னடிக்கமலம் சென்னி வைத்து இறைஞ்சுதும் 
இருகால் சுமந்த ஒருபெருஞ் சேவகத்து 
ஐம்புலக் களிறும் தம்புலத்து இழுப்ப 
ஊனிடைப் பிறவிக் கானகத்து உழலாது 
ஏனைய முத்திநாடு எய்த ஓர் 
ஞான வாரணம் நல்குதி யெனவே ' ' ( 1 ) 


என்று தமக்கு உண்மை ஞானத்தை உபகரிக்குமாறு வேண்டு 
கின்றார் . உண்மை ஞானத்தாலல்லது ஒருவற்கு உய்தியில்லை 
என்றற்கு , " ஏனைய முத்தி நாடு எய்த , ஓர் ஞானவாரணம் 
நல்குதி " என்கின்றார் . அந்த ஞானம் இல்வழி , உயிர் ஐம் 
புலன்கட்கும் அடிமையாகி அவற்றிற்கு உரிய பொருளும் 
வினையும் ஈட்டிப் பிறப்பு இறப்புக்களால் வருந்தும் என்று 
துணிந்துரைப்பாராய் “ ஐம்புலக்களிறும் தம்புலத்து இழுப்ப , 
ஊனிடைப் பிறவிக் கானகத்து உழலாது '' என்றார் . 


உயிர்கள் முன்னைப் பிறவிகளில் முயன்ற சரியையாதி 
தவப்பயனால் தீவிரதரபக்குவ முற்றபோது சத்திநிபாதம் நிகழ , 
பரமன் அருளே திருமேனியாகவுடைய குருமூர்த்தியாய் எழுந் 
தருளி உண்மை ஞானத்தை யுணர்த்தியருள்வன் ; தீவிரதர 
சத்திநிபாத நிகழாதவழி , உண்மை ஞானம் கைகூடாதென்பது 
நூன்முடிபு . 

இதனை , 

ஆதரவாகக்கொண்டு , நம் குமரகுருபர 
சுவாமிகள் ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணிதேசிக மூர்த்தியை வணங்கி 


184 


" அருட்டிருமேனியையுடைய பரமகுருமூர்த்திகளாகிய தேவரீர் 
திருமுன் அடியேன் வந்து தரிசித்து நிற்கும் பேறுபெற்றமை 
யின் அடியேனுக்குச் சத்திநிபாத மெய்தியிருப்பது இனிது 
விளங்கும் ; ஆதலால் அடியேனுக்கு ஞானோபதேசம் செய்தல் 
வேண்டும் '' என்று வேண்டுவாராய் , 


“ செந்நெறிப் படர்ந்த நின்சீர் புனைந்தேத்தலின் , 
சத்திநிபாத நின் சந்நிதிப்பட்ட 
இத்திறத்து எளிதினில் எய்தியது எனக்கே ; அதனால் , 
சரியையில் தாழ்க்கலை ; கிரியையில் பணிக்கலை ; 
யோகத் துய்க்கலை ; பாகமும் நோக்கலை ; 
நாளை இன்று என ஒருவேளையும் நவிற்றலை ;; 
ஈண்டெனக்கு அருளுதி இறைவ 
பூண்டுகொண்டிருப்பன் நின் பொன்னடித் துணையே ' ' ( 28 ) 


என்று 


வேண்டுகின்றார் . இவ்வாறு ஞானப் பேற்றுக்குத் 
தீவிரதர சத்திநிபாதம் நிகழ்தல் வேண்டுமென்ற கருத்தைப் 
பிறாண்டும் , “ சத்திநிபாதத் தன்மை வந்தடைந்தோர்க்கு , அப் 
பொருள் புரிதற்கு அது பொழுதாகலின் , மெய்ப் பொருள் 
உணர்த்துதல் வியப்பெனப் படாதே " ( 16 ) என்று வற்புறுத்து 


- 


கின்றார் . 


இனி , '' ஞானதேசிக மூர்த்தி பக்குவமில்லார்க்கு உண்மை 
ஞானத்தை யுபதேசித்தல் குற்றமாதல் பற்றி அடியேனுக்கு 
அவ்வுபதேசத்தைச் செய்கின்றிலிராயின் , அச்செய்யாமையும் 
குற்றமேயாம் '' என்று நகுநயந் தோன்றக் கூறுவார் அடிகள் , 
" தாகமின்றாகலிற் பாகமின்று எனக்கென , அருளாது ஒழியி 
னும் பரிபவம் நினக்கே ' ( 19 ) என்றும் , நீ உபதேசிக்கும் 
ஞானம் சமயாதீதப் பழம்பொருளாதலின் அதனை வழங்கற் 
குக் காலம் நோக்க வேண்டா என்பார் , “ சமையந் தீர்ந்த 
தனிப்பொருள் தெரித்தற்கு , அமையம் தேர்கலை அருளுதி ' ' 
( 19 ) என்றும் வேண்டுகின்றார் . 


த . ஆ . 24 


185 


இதுகாறும் கூறியவாற்றால் , உண்மை ஞானத்தின்பால் 
உலவா வேட்கை மேலிட்டுப் பல்வகையாலும் விண்ணப்பித்து 
நிற்கும் குமரகுருபரவடிகள் , அந்த ஞானத்தின் பயனாக , தம் 
முடைய பசுகரணங்கள் பதிகரணங்களாய்த் திரிந்தமை கண்டு 


வியந்து , 


'' வாக்கும் மனனும் யாக்கையும் ஒன்றாச் 
சொற்றரு கரண மற்றிவை மூன்றும் 
நின்புகழ் நவிற்றியும் நினைத்தும்நின் துணைத்தாள் 
அன்புடன் இறைஞ்சியும் இன்ப முற்றனவால் , 
அவகரணங்களே யல்ல , மற்று , அம்ம 
சிவகரணங்களாய்த் திரிந்தன வன்றே '' ( 22 ) 


என்று ஓதுகின்றார் . முடிவில் தாம் தம் ஞானதேசிக மூர்த்தி 
பால் உபதேசிக்கப்பெற்ற ஞானானுபவத்தை , 


“ அடங்கா வைம்புலன் அடங்கினர்க்கு அம்ம 
ஒடுங்கா ஐம்புலன் உளத்தினும் உளவே ; அவைதாம் , 
செவிப்புலன் அறியா அகத்தொலி ஒன்றே ; 
மெய்ப்புலன் அறியாத் தட்பம் மற்றொன்றே ; 
கட்புலன் அறியாக் கதிரொளி ஒன்றே ; 
நாச்சுவை அறியா நறுஞ்சுவை ஒன்றே ; 
மூக்குயிர்த்து அறியா முருகு மற்று ஒன்றே ; 
பேரா இன்பம் இப்பெற்றியின் திளைக்கும் 
ஆரா இன்பம் ஒன்று ஆர்ந்தனம் யாமே , அதுவே , 


பரமானந்தப் பரவையுள் தோன்றிய 
இன்பவா ரமுதம் ; அவ் வமுதம் 
அன்பருக் கெளிது எளிது , அரிது விண்ணவர்க்கே '' 


( 25 ) 


என்று விரித்தோதுகின்றார் . இதன் விளைவாகத் தமக்கு உண் 
டாகிய தெளிவினை , 


'' தன்னேரிலா ஞானசம்பந்தன் தாளடைந்தார்க்கு 
என்னே இருள் வெளியாம் என்பரால் - அன்னோன் 
அருளாதபோது வெளியாய் இருந்த எல்லாம் 
இருளாய் இருந்த எனக்கு '' 

( 17 ) 


186 


என்று அடிகள் தெரிவிக்கின்றார்கள் . இத்தெளிவால் ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
மாசிலாமணிதேசிகராய ஞானமூர்த்தியின் திருவருள் பெற்றோர் 
உலகவாழ்வில் விருப்பும் வெறுப்புமின்றி ஒருதன்மையராக 
இருப்பர் என்பார் , 


“ ஆரூர் அமர்ந்த ஞானசம்பந்த 
நின் புகழ்ந்து இறைஞ்சும் கற்பின் மாக்கள் 
விருப்பு வெறுப்பு அற்றிருப்பர் என்ப 
பொருள் துணிபு உணர்ந்த புலமையோரே " 


( 13 ) 


என்று கூறுகின்றார் . 


பந்த 


இவ்வாறு , உண்மை ஞானத்தின்கண் தீராவேட்கையுற்று , 
ஞான மூர்த்திகளான ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம் 
சுவாமிகள்பால் 

பல்வகையாலும் வேண்டிப் பரவும் 
ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் , ஓரிடத்தே தம்மைப் பெண்ணாகக் 
குறிப்புருவகம் செய்து , ஞானதேசிக மூர்த்தியைத் தலைவனாக 
நிறுத்தி , அவரைக் கூடிப்பெறும் இன்பமே சிவானுபவமாக 
இன்பச்சுவை 

கனியக் 

கூறுகின்றார் . இதுபற்றியே இப் 
பகுதியை மேலே கூறாது ஈண்டுக் கூறிக் காட்டுகின்றோம் . 


''உயர்ந்தோன் தலைவன் ஒத்தோட் புணரினும் 
இழிந்தோட் புணரினும் இழிபெனப் படாதே 
ஆதலின் யாம் உனைக் காதலித்தனமால் 
காதலின் எமை அருட்கைப் பிடித்தருளி 
ஒருவரும் உணராப் பரம வீட்டில் 
இருள் அறை திறந்த பெருவெளி மண்டபத்து 
உயர் நாதாந்தத் திருமல ரமளியில் 
புளகம் மெய் போர்ப்ப மொழி தடுமாற 
உள்ளொலி நாதப் புள்ளொலி முழங்க 
ஞான ' வாரமுத பானமது அருந்தி 
கருவிகள் கழன்று பரவச மாகிப் 
பரமானந்தப் பரவையுள் படிந்து 
பேரா இயற்கை பெற்றினிது இருப்ப 
ஆரா இன்பம் அளித்தருள் எமக்கே " ( 7 ) 


187 


என்பது , 

'' மிக்கோ னாயினும் கடிவரை யின்றே ' ' ( களவு . 2 ) 
என்று ஆசிரியர் தொல்காப்பியனார் உரைத்ததுகொண்டு , ஈண்டு 
அடிகள் “ இழிந்தோட் புணரினும் இழிபெனப் படாதே '' என் 
கின்றார் . அம்மிக்காரொடு கூடற்கு , கூடும் இருவர்பாலும் ஒத்த 
காதல் உளதாவது இன்றியமையாதாகலின் , “ யாமுனைக் காத 
லித்தனமால் ' ' என்றும் , " காதலின் எமை அருட்கைப் பிடித் 
தருளி ' ' 

என்றும் , அக்கூட்டம் சிறப்பது குறித்துக் காம 
பானம் பண்ணுதல் முறையாதலின் , “ ஞானவாரமுத பான்மது 
அருந்தி ” என்றும் , களிப்புக் கவற்சிகளும் பிறப்புப் பிணி 
மூப்பு இறப்புக்களும் பிறவு மின்றி உயிர் நிரதிசய இன்பத்த 
தாயே நிற்றலின் , வீட்டினைப் “ பேரா இயற்கை ” என்றும் 
கூறினார் . 


சைவசித்தாந்தக் கருத்துக்கள் 


இதுகாறும் கூறியவாற்றால் வைதிக சமய நெறிகள் பல 
வற்றுள்ளும் சித்தாந்த சைவச் செந்நெறியினையே ஸ்ரீ குமர 
குருபர சுவாமிகள் விரும்பிப்பேணும் மேலோர் என்பது இனிது 
விளங்கும் . ' ' ஓரும் வேதாந்த மென்று உச்சியிற் பழுத்த , ஆரா 
வின்ப வருங்கனி பிழிந்து , சாரங்கொண்ட சைவ சித்தாந்தத் 
தேன் ' ' என்றும் , “ திவ்வியம் பழுத்த சைவ சித்தாந்தத்து 
இறவா நிலைமை ” என்றும் ஓதுவனவும் 

என்றும் ஓதுவனவும் பிறவுமே அவரது 
உட்கோளைத் தெற்றெனத் தெரிவித்தலின் வேறு கூறல் 
மிகையாமாயினும் , இப்பண்டார மும்மணிக்கோவைக்கண் 
சைவசித்தாந்தக் கருத்துக்கள் பல காணப்படுதலால் அவற்றை 
ஓரளவு தொகுத்து ஆராய்தல் முறையாகும் . அவை சித்தாந்த 
சைவச் செந்நெறியின் செம்மைப் பண்பிற்குச் சிறந்த எடுத் 
துக்காட்டுக்களு மாவனவாம் . 


இச்சைவ நன்னெறிக்கண் பதி பசு பாசம் என்ற மூன்றும் 
நித்த மென்றும் , அநாதி யென்றும் கூறுப . இம்மூன்றும் 
நான்மறை நவின்ற நற்பொருள் என்பர் . இதனை அடிகளே 
“ நான்மறை நவின்ற நற்பொருள் இவையென , மோனவா 


188 ) 


சகத்தான் முப்பொருள் நவிற்றுபு , நன்னலம் புரியும் ஞானப் 
பிரகாசன் ' ' ( 1 ) என்று கூறுகின்றார் . இவற்றுள் பதியாவான் 
பசுவாகிய ஆன்மாக்களைப்போல நித்தமும் அநாதியுமாதல் 
பற்றி ஸ்ரீ குமரகுருபர அடிகள் , பசுவுக்கும் பதிக்குமுள்ள 
ஒத்த இயல்புகளை , “ ஒன்றே தன்மை ' ' என்று தொடங்கும் 
திருவகவலில் வடித்துக் கூறலுற்று , 


“ ஒன்றே தன்மை உனக்கும் மற்று எமக்கும் ; 
அன்று என மொழியினும் ஆம் எனப்படுமே ; 
அங்ஙனம் கூறியது எங்ஙனம் பிற ? எனில் , 
எஞ்ஞான்று உளை , உளம் அஞ்ஞான்று யாமே ; 
அழியா நிலைமையை , அனையம் யாமே ; 
வியாபகம் நினக்குளது , யாமும் அஃது உளமே 
அறிவெனப் பெயரிய பெயரினை , அப்பெயர் 
பிறிவரும் பெயராப் பெற்றனம் யாமே ; 
இச்சா ஞானக் கிரியை என் றிசைக்கும் 
சத்திகள் உளை , உளது அத்திறம் எமக்கே ; 
இந்நிலை முழுவதூ உம் எமக்கும் உண்டாகலின் 
அந்நியம் அலம் நினக்கு , அநநியம் யாமே ” ( 7 ) 


என்று விளக்குகின்றார் . இதன்கண் யாம் என்றது உயிர் 
களையும் , முன்னிலைப்படுத்தியது பரமபதியினையும் என அறிக . 


இவ்வாறு பதியும் பசுவும் முழுதும் ஒத்த இயல்பின 
போலக் கூறினாராயினும் , பசுவும் பதிப்பொருளேயாம் எனத் 
துணியலாகாது ; பதிப்பொருள் பசுவினும் உயர்ந்தது ; ஈண்டுக் 
காட்டிய ஒப்புமை ஒருபுடை யொப்புமையே யென்பார் “ உன் 
னுடன் 

எம்மையும் ஒப்பெனப்படுத்து , முன்னர்க் கூறிய 
முறைமையிற் சிற்சில , முழுவதும் ஒவ்வாதொழியினும் ஒழிக ' ' 
என்று தெருட்டுகின்றார் . இவ்வொவ்வாமையினை 
அருணந்தி 

சிவாசாரியார் , “ சிவன் சீவன் என்றிரண்டும் 
சித்து , ஒன்றாம் என்னில் , சிவன் அருட்சித்து, இவன் 
அருளைச் சேரும் சித்து , அவன் தான் பவம் , கேடு , புத்தி 
முத்தி பண்ணும் சித்து , அவற்றிற் படியும் சித்து , அறிவிக்கப் 


ஆசிரியர் 


' 189 


படுஞ் சித்தும் இவன் தான் , அவன் தானே அறியுஞ் சித்து " 
என்று ஓதியருளிய வாற்றால் ஓரளவு உணர்ந்து கொள்ளலாம் . 


இனி , பதிப்பொருளாகிய முதல்வன் உயிர்கட்குச் செய்யும் 
திருவருளை யுணர்த்துவார் , முதற்கண் அவன் உயிர்கள் ஈட் 
டும் நல்வினை தீவினைக்குரிய இன்பத் துன்பங்களை , அவ்வுயிர் 
களே அனுபவித்துக் கழிக்குமாறு நுகர்விக்கின்றான் என்றும் , 
அதனால் அவன் உயிர்களின் செய்கை நோக்கியிருந்து பிறவி 
தோறும் முன்னைச் செய்வினைப் பயனைக் கூட்டுகின்றான் 
என்றும் கூறலுற்று , 


“ வறிஞன் ஓம்பிய செறு ஒன்று ஏய்ப்பப் 
பருவம் நோக்காப் பவந்தொறும் பவந்தொறும் 
இருவினைப் போகமும் எற்கொண்டார்த்துபு '' ( 19) 


என்று உரைக்கின்றார் . இவ்வாறே இறைவன் உயிர்கட்கு 
வினைப்பயனைக் கூட்டும் திருச்செயலை , 


. 


இன்னவினை யின்ன தலத் தின்னபொழு தின்னபடி 
ன்னதனா லெய்து மெனவறிந்தே - அன்னவினை 
அன்ன தலத் தன்னபொழு தன்னபடி யன்னதனால் 
பின்னமறக் கூட்டும் பிரான் ” ( 94 ) 


என்று இத்தருமை யாதீன ஆதிகுருமகா சந்நிதானம் பாடி 
யருளிய சிவபோகசாரம் விளக்கிக் கூறுவது காண்க . 


என்று 


இனி , உயிர்கள் தாம் பசுவாதலின் இறைவன் அறிவித் 
தாலன்றித் தாமே உணருமாறில்லை யெனவும் , அதுபற்றி 
சான்றோரும் , '' காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே ' 

அருளிச்செய்தனரெனவும் , அவன் தன்பேரருளால் 
காட்டுமிடத்து விண்ணிடத்து 

ஞாயிறுபோல் காட்டியும் , 
கண்ணிடத்து மணிபோல் உடன் நின்று கண்டும் உபகரித் 

எனவும் வரும் 

வரும் சித்தாந்த சைவச் செந்நெறி 

ஸ்ரீ குமரகுருபர அடிகள் விண்மணியாய்க் 
காண்போர் 

விழிக்குட் பொலிந்த துணைக் கண்மணியாய் 


தருள்வன் 
முடிபினை 


* 


190 


- 


நின்றெவையும் காட்டுமால் ” ( 26 ) என்று இயம்புகின்றார் . இதன் 
கண் காட்டும் என்றதனால் காணும் என்பதும் தானே போதரும் . 


இவ்வாறு முதல்வன் திருவருளால் காட்டக்காணும் இயல் 
பினவாய உயிர்கள் , அனாதியே ஆணவ மலத்தால் மறைப் 
புண்டு மெலிவதுகண்டு அருளும் பரமன் அவை அம்மலத்தின் 
நீங்கி உய்திபெறும் பொருட்டு , மாயாகாரியமாகிய உடல் , 
கரணம் , புவனம் , போகம் என்றிவற்றை உதவி , இவற்றிடையே 
அவை செய்யும் வினைகட்கேற்ப , நால்வகைத் தோற்றமும் , எழு 
வகைப் பிறப்பும் , எண்பத்துநான்கு நூறாயிர யோனி பேதமும் 
படைத்து , அவற்றிற் பிறப்பித்தும் , வினைப்பயனை அத்துவாக் 
களால் நெறிப்படுத்து நுகர்வித்தும் உய்விக்கின்றான் என்னும் 
சித்தாந்த நூன் முடிபினை , " முற்படுமாயை முதற்கரை நாட்டில் '' 
( 10 ) என்ற திருவகவலில் விரித்துரைக்கின்றார் . 


உயிர்கள் மெய்யுணர்வு பெற்று இன்பப்பேற்றுக்கு உரிமை 
யெய்த வேண்டின் சரியையாதித் தவங்களைச் செய்து ஞான 
நிலையை யடையவேண்டும் என்றும் , அக்காலை அவற்றிற்குச் 
சத்திநிபாதம் உண்டாமென்றும் , அவ்விடத்துப் பரமன் குரு 
வாய் எழுந்தருளி உண்மை ஞானத்தை யுபதேசித் தருள்வன் 
என்றும் சித்தாந்த மெய்ந்நூல்கள் கூறும் . ஸ்ரீ குமரகுருபர 
வடிகள் ஞானதேசிக மூர்த்திகளை ஞானோபதேசம் அருளுமாறு 
வேண்டுமிடத்துத் தம்மைச் சரியையாதி தவநெறிகளில் மீட்டும் 
செலுத்தா தருளுமாறு வேண்டுவார் , “ சரியையில் தாழ்க்கலை 
கிரியையிற் பணிக்கலை யோகத்துய்க்கலை ” எனப்பராவுகின்றார் . 
சத்திரி பாதமாவது 

உயிர்கள் பரிபக்குவ மெய்துங்காறும் 


- 


இச்சத்திநிபாத நிலையை , 
" அன்புமிக வுண்டாய் அதிலே விவேகமுண்டாய்த் 
துன்பவினையைத் துடைப்ப துண்டாய் இன்பம் 
தரும் பூரணத்துக்கே தாகமுண்டாய் ஓடி 

வரும் காரணர்க் குண்மை வை' ' ( 16 ) 
என்ற சிவபோகசாரச் செய்யுளால் உணரலாம் . 


191 


மறைத்து நின்ற திரோதானசத்தி , அஃது எய்தியவழி மறையாது 
வெளிப்படுதல் . அப்போது பரமன் குருவாய் எழுந்தருளி 
ஞானத்தை அருளிச்செய்வன் . இதனை , 


மெய்ம்மயிர் சிலிர்ப்பக் கண்ணீர் வார 
மொழி தடுமாற முழுவலன் பலைப்பச் 
சத்திநிபாதத் தன்மை வந்தடைந்தோர்க்கு 
அப்பொருள் புரிதற்கு அது பொழுது '' 


( 16 ) 


என்றும் , 


“ நன்னெறிப் படரா நலமிலி யாயினும் 
செந்நெறிப் படர்ந்த நின் சீர் புனைந்தேத்தலின் 
சத்திநிபாத நின் சந்நிதிப் பட்ட 
இத்திறத்து எளிதினில் எய்தியது எனக்கே ' ' 


( 28 ) 


என்றும் கூறுமாற்றால் அறியலாம் . “ அப்பொருள் புரிதற்கு அது 
பொழுது " என்பது ஞானோபதேசத்துக்குச் சத்திநிபாதம் 
வேண்டு மென்பதை வற்புறுத்துவதைக் காண்க . 


இனி , பரமனே குருமூர்த்தியாய் எழுந்தருளிவந்து ஞானம் 
உபகரிப்பன் என்ற சித்தாந்தக் கருத்தை ஸ்ரீ குமரகுருபர 
அடிகள் இந்நூல் முழுதும் பாடல்தோறும் எடுத்தோதுகின்றார் . 
" சாயா மும்மலச் சகலரேம் உய்ய , எம்முருக் கொண்டும் எம் 
மொடு பயின்றும் , மும்மலக் கிழங்கை முதலொடு மகழ்ந்து , 
சிற்பர முணர்த்தும் சற்குருராய ' ( 19 ) என்றும் , " தாழ் சடிலத் 

நாகம்பெறா மாசிலாமணிச் சம்பந்தனே ' ' ( 12 ) 
என்றும் , பிறவாறும் கூறுதலை இந்நூற்கண் காணலாம் . 


தானவன் 


இவ்வண்ணம் குருவாய் எழுந்தருளும் பரமனது திருமுன் 
அடைந்தவர்க்கு அவன் அவர் தன்மையைக் கெடுத்துத் தன் 
தன்மை எய்துவித்துத் தானாகச் செய்வன் என்பது 

“ எரி 
இரும்பைச் செய்வதுபோல் இவனைத் தானாக்கி , அரும்பித்து 
இந்தனத்தை அனல் அழிப்பதுபோல் மலத்தை 

அறுத்து ' ' 


192 


( சிவ . சித் . 321 ) எனவரும் திருவாக்கால் உணரப்படும் . இக் 
கருத்தை ஸ்ரீ குமரகுருபர அடிகள் , " தானவனாகிய தன்மை 
பெற்றானடி தாழப்பெற்றால் , தானவனாகிய தன்மை பெற்றுய் 
வன் ” (12 ) என்றும் , சிவஞானத்தால் சிவோகம் பாவனை புரிந்து 
சிவமாந் தன்மை யெய்தும் திறத்தை , “ நற்கமலை ஊரிற் குறுகி 
னேன் , ஓர் மாத்திரை அளவு என் பேரிற் குறுகினேன் பின் " 
என்றும் உரைக்கின்றார் . என்பேர் சீவன் என்பது ; இஃது ஒரு 
மாத்திரைக் குறுகியவழி சிவன் என்று ஆகும் . மேலும் , 
சிவஞான மெய்து மிடத்து , பசுகரணங்கள் செயலொழிந்து பதி 
கரணங்களாக மாறுதலின் , அந்நிலை சும்மாயிருக்கும் தூயநிலை 
யாகிறது . 

ஆகவே , அதனை ஏதுவாகக்கொண்டு சிவஞானப் 
பேறு சித்தியாதலின் அதனை , 


“ வாக்கும் மனனும் யாக்கையும் ஒன்றாச் 
சொற்றரு கரணம் மற்றிவை மூன்றும் 
நின்புகழ் நவிற்றியும் நினைத்தும் நின் துணைத்தாள் 
அன்புடன் இறைஞ்சியும் இன்பம் உற்றனவால் ; 
அவகரணங்களே யல்ல ; மற்று அம்ம 
சிவகரணங்களாய்த் திரிந்தன அன்றே " ( 22 ) 


என்றும் , இவ்வாறு கரணங்கள் செயலொழியும் நலத்தை , 


“ எம் ஆருயிராம் எழில் மாசிலாமணியை 
அம்மா பெறுதற்கு அரிதன்றே - சும்மா 
இருந்தாரே பெற்றார் ; மற்று எவ்வுலகில் யாரே 
வருந்தாது பெற்றார் மணி ” 


என்றும் பாடுகின்றார் . இவற்றைப்போலவே வேத சிவாகமம் 
முதலியன 

சுத்தமாயையில் தோன்றும் என்பதும் , அவை 
உணர்த்துவது பாசஞான மென்பதும் , மலம் மூன்றென்பதும் , 
பிறவும் அடிகளால் நன்கு குறிக்கப்படுகின்றன . வேத வழக் 
கொடுபட்ட சமயங்கள் பலவும் சைவத்திறத் தடைதற்குச் 
சோபானமாம் என்ற கருத்துத் தோன்ற இவர் பாடிய 
பாட்டொன்று இந்நூற்கண் காணப்படுகிறது . 


த , ஆ . 25 


193 


கொண்டு கொண்டு உவந் 
''பல்லுயிர்த் தொகுதியும் பயங்கொண்டு உய்க எனக் 
குடிலை என்னும் தடவயல் நாப்பண் 
- அருள் வித்திட்டுக் கருணைநீர் பாய்ச்சி 
வேதமென்னும் பாதவம் வளர்த்தனை ; 
பாதவம் அதனிற் படுபயன் டாலவே ; அவற்றுள் 
இலைகொண்டு உவந்தனர் பலரே ; இலை ஒரீ இத் 
- தளிர்கொண்டு உவந்தனர் பலரே ; தளிர் ஒரீஇ 
அரும்பொடு மலர் பிஞ்சு அருங்காய் என்று இவை 
அவ்வாறு உறுப்பும் இவ்வாறு பயப்ப 
ஒரும் வேதாந்தமென்று உச்சியிற் பழுத்த 
ஆரா இன்ப அருங்கனி பிழிந்து 
சாரம் கொண்ட சைவ சித்தாந்தத் 
தேனமுது அருந்தினர் சிலரே '' ( 10 ) 


. 


என்பது 

பாட்டு . இதன்கட் கூறப்படும் சமயங்கள் பலவும் 
வேத நூல் முதலாக , எழுந்து ஒன்றி னொன்று உயர்ந்து சிறப் 
பெய்தி நிற்பதும் , அம்முறையே சைவசித்தாந்தம் மிகச்சிறந்த 
தென்பதும் விளங்குகின்றன . 


இனி, இவ்வேதமென்னும் பாதவத்தின் இலை முதலியன 
காட்டும் சமய வகைகளைச் சிவஞானபோத வசனாலங்காரதீப 
மென்னும் நூல் “ இங்கே வே தவிருக்ஷத்து இலையினால் தார்க்கிக 
மதத்தினரும் , தளிரினால் மீமாஞ்சகமதத்தினரும் , அரும்பினால் 
சாங்கிய மதத்தினரும் , மலரினால் யோக மதத்தினரும் , பிஞ்சி 
னால் பாஞ்சராத்திர மதத்தினரும் , காயினால் - ஏகான்மவாத 
மதத்தினருமாக மூலப்பிரகிருதியைப் பற்றிய அறுவித சமயத் 
தினர் சூசிக்கப் பட்டார் . உச்சியிற் பழுத்த பழத்தினால் * 
சிவாத்துவித வேதாந்தமும் , சித்தாந்தோ வேதசாரத் வாத்' 
(சித்தாந்தம் வேதசாரமா யிருத்தலான் ) என்று சுப்ரபேதமும், 
' வேதசார மிதந் தந்திரம் ' ( இந்தச் சித்தாந்தம் வேதசாரம் ) 


இவ்வாறு இந்நூல் கூகூறிற்றேனும் , வேதாந் தமாவது ப 

பரசுருதிகளாகிய 
சைவோபநிடதங்களின் தொகுதியேயாகும். ; ) 


194 


' ' : | 


என்றும் , ' வேதாந்தார்த்தம் இதம் ஞானம் சித்தாந்தம் பரமம் 
சுபம் ' ( வேதாந்தார்த்தமாகிய இந்தச் சைவ சித்தாந்த ஞான 
மானது பரமோசிதமாம் ) என்றும் மகுடாகமமும் , ' வேதாந்தத் 
தெளிவாம் சைவ சித்தாந்தத்திறன் இங்குத் தெரிக்கலுற்றாம் ' 
என்று சிவப்பிரகாசமும் கூறுமாற்றால் , உச்சியிற் பழுத்த 
சிவாத்துவித வேதாந்தமாகிய பழத்தின் சாரத்தினால் சைவ 
சித்தாந்தமும் சூசிக்கப்பட்டனவாம் என்க ” என்று விளக்கி 
யோதுகின்றது . அதன்கண் , வேதாந்தமென்று இப்போது 
வழங்கும் ஏகான்மவாதம் இப்பாட்டிற் காட்டிய வேதாந்த 
மென்ற உச்சியிற்பழுத்த பழம் ஆகாதென 
சொல்லப்படுகின்றது ; அதனை ஆண்டுக் காண்க. 


அந்நூலில் 


வரலாறுகள் 


இனி , ஸ்ரீ - ல - ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் இப்பண்டார் 
மும்மணிக் கோவையின்கண் , பண்டைப் புராண வரலாறுகள் 
சிலவற்றை இடையிடையே ஏற்றவிடங்களில் குறித்துத் தாம் 
கூறக்கருதும் கருத்துக்களைச் சிறப்பிக்கின்றார் . அவற்றைத் 
தொகுத்துக் காணுமாற்றால் , அவை 

காணுமாற்றால் , அவை எவ்வெக் கருத்துக்களை 
எவ்வெவ்வகையில் சிறப்பிக்கின்றன என்றுகாட்டுவது ஆராய்ச்சி 
நெறிக்குச் சீரிதென * மேனாட்டறிஞரும் விதந்தோதுகின்றனர் . 
அதுபற்றி ஈண்டு நாமும் அவற்றை ஆராய்வாம் . 


திருமாலும் பிரமனும் முறையே ஏனமும் அன்னமுமாய் 
உருக்கொண்டு |பரமனுடைய அடிமுடிகளைக் காண முயன்றனர் 
என்றும் , அம்முயற்சியின் முடிவில் அவர் தோல்வியுற்றனர் 
என்றும் கூறுப . 

இதனை நம் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் 
பழமறைக்கிழவனும் ...... கமலக் கண்ணனும் , 


அஞ்சிறைச் சுதைநிறச் செஞ்சூட்டு அன்னமும் 
செம்மயிர்க் கருங்கண் வெள்ளெயிற்று ஏனமும் 
ஆகுபு தனித்தனி அலமர நிவந்த 
மீகெழு பரஞ்சுடர் " ( 1 ) 


* Addison and Macaulay . 


195 


என்று காட்டி , இவ்வாறு பிரமனுக்கும் திருமாலுக்கும் அரிது 
முயன்று தேடியும் காண்டற்கரியனாகிய பரஞ்சுடர் முதல்வன் , 
சகலராகிய நம்போல்வார் எளிதிற்கண்டு இனிது வழிபடுமாறு 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி யென்னும் ஞானதேசிக மூர்த்தியாய் 
எழுந்தருளியுள்ளான் என்னும் பொருண்மை சிறக்க , 


' மீகெழு பரஞ்சுடர் வெளிப்பட்டு அம்ம 
எம்மனோர் போல இனிது எழுந்தருளிக் 
கைம்மாறற்ற கணக்கில் பேரின்ப 
மோனவாழ்வு அளிக்கும் ஞான தேசிகன் '' 


( 
1 
) 


என்று இயம்புகின்றார் . 


னி , திருஞானசம்பந்த சுவாமிகள் , பிள்ளைமைப் பருவத்தே 
சிவஞானசம்பந்தம் உற்றுச் சமண் சமயத்தை நிராகரணம் 
செய்த செயலை அடிகள் சிறிதே குறிக்கின்றார் . ஈண்டு 
ஸ்ரீ மாசிலாமணிதேசிக மூர்த்திகள் ஞானசம்பந்தர் என்ற 
சிறப்புப் பெயரும் , சமயப் பிணக்கறுத்த சால்பும் உடையரா 
தலைச் சிறப்பிப்பாராய் , 


' ' ஆசற விளங்கும் மாசிலாமணி 
அமண்மாசு அறுத்த கவுணியர் பெருந்தகை 
பிள்ளைமை விடுத்த தள்ளரும் பருவத்து 
உள்ள தன் படிவம் உணர்த்துவ கடுப்ப 
டமாநிலத்து அமர்ந்த ஞானசம்பந்தன் '' ( 1 ) 


என்று பாராட்டுகின்றார் . பெயரும் செயலும் ஒத்தல்போல 
மேனிநிலை ஒவ்வாது முதுமை யெய்தியிருப்பதனால் , ஸ்ரீ - ல - ஸ்ரீ 


* இக்கருத்தையே ஸ்ரீ குருஞானசம்பந்ததேசிக சுவாமிகளும் 
" அரியயற்கு முன்னாள் அடிமுடியுங் க 

காணாப் 
பெரியவனே வந்து பிறந்து -- துரியம் 
பெருக்கின்றான் ஞானப் பிரகாச னாகி 

இருக்கின்றான் ஆரூரில் இன்று " ( 4 ) 
என்று சிவபோக சாரத்தில் கூறியிருத்தல் காண்க . 


196 


மாசிலாமணி தேசிகமூர்த்திகளை , “ பிள்ளை மை விடுத்த தள் 
ளரும் பருவத்து '' என்று விசேடிக்கின்றார் . ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலா 
மணி தேசிகமூர்த்தி சமயப்பிணக்கறுத்த செயலைப் பிறாண்டு , 
“சின்னம் படைத்த முனி மாசிலாமணி " ( 24 ) என்று கூறு 
கின்றார் . இத்தருமை யாதீனத்து ஆதிகுருமகா சந்நிதானமாகிய 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ குரு ஞானசம்பந்த சுவாமிகள் ,, 

கண்கட்டி மறை 
ஞானபண்டார மென்பார் ஆன்மாநந்த நெறியைப் படைத்து 
மேற்கொண்டொழுகிவர , அவரோடு வாதம்செய்து அவர் நெறி 
யினை அறவே மறுத்து வென்று முத்தி நிச்சயம் என்னும் 
நூலை யியற்றியருளினர் என்று அம் முத்திநிச்சய நூலின் 
சிறப்புப்பாயிரச் சிற்றுரை கூறுகின்றது . அக்குருமகா சந்நி 
தானத்தின் மூர்த்தமே ஸ்ரீ மாசிலாமணிதேசிகமூர்த்தி யென்ப 
வாகலின் இவ்வாறு கூறப்பட்டதென வறிக . 


இனி , ஸ்ரீ - ல - ஸ்ரீ குருஞான சம்பந்ததேசிக மூர்த்திகள் 
திருவாரூரில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ கமலை ஞானப்பிரகாச 
ரென்னும் ஞானாசிரியர் பால் ஞானோபதேசம் பெற்ற வரலாறு ; 


'' நான்மறை நவின்ற நற்பொருள் இவையென 
மோனவாசகத்தான் முப்பொருள் நவிற்றுபு 
நன்னலம் புரியும் ஞானப்பிரகாசன் 

இன்னருள் பழுத்த செந்நெறிச் செல்வன் ' ' , ( 1 ) 
என்பதனால் குறிக்கப்படுகிறது . இக்குறிப்பால் ஸ்ரீ குமரகுருபர 
வடிகள் தமது ஞானாசிரியரது ஞான வரலாற்றினைச் சிறப்பிக் 
கின்றார் . இதனை ஸ்ரீ - ல - ஸ்ரீ குருஞானசம்பந்த பரமாசாரிய 
சுவாமிகள் தமக்கு ஞானோபதேசம் செய்த கமலை ஞானப்பிர் 
காசர்மீது பாடிய ஞானப்பிரகாச மாலையின்கண் , 


" ஞானப்ரகாசன் கமலையில்வாழ் குருநாதன் சொன்ன 
மோனப்ரகாசத்தைக் கேட்ட வன்றே நெடுமூச்சலைவற்று 
ஊனப்ரகாசச் செயலற்று என் உள்ளம் உருக்கி யென்றும் 
வானப்ரகாசத்து நேயத்திலே சென்று மண்டியதே '' 


என்று விதந்தோதியது இவ்வரலாற்றுக்கு நல்ல சான்று பகர் 


கின்றது . 


- 197 


இனி , வடவரையை மத்தாகவும் வாசுகியை நாணாகவும் 
கொண்டு தேவர்கள் பண்டு கடல் கடைந்தனர் என்பது புராண 
வரலாறு . இதனை மகளிர் தம் கொங்கையில் தொய்யி லெழுதிக் 
கச்சணிந்து 

மேலாடை போர்த்து விளங்கும் இயல்பினைச் 
சிறப்பித்தற்கண் , 


“ போந்தையங் கண்ணி வேந்துவிற் பொறித்த 
மன்பெருங் கிரியின் மென்கரும்பு எழுதித் 
தேசுலாம் பசும் பொன் சிகரமந்தரத்தின் 
வாசுகி பிணித்தென மணிக்கச்சு இறுக்கிக் 
கடாம் பொழி கரடக் களி நல் யானைப் 
படாம் புனைந்தென்னப் பைந்துகில் போர்த்துப் 
பிதிர் சுணங்கணிந்த கதிர்முலை மடந்தையர் " 


( 16 ) 


என வுரைக்கின்றார் . கொங்கையின் உயர்வும் , மணி நிறக் 
கச்சின் மாண்பும் விளங்க முறையே வடவரையும் வாசுகியும் 
காட்டி , கடல் கடையப்பெற்ற வரலாற்றை நினைப்பிக்கின்றார் . 
கொங்கை முன்றிலில் எழுதிய கரும்பாகிய தொய்யிலை , இமய 
வரம்பன் நெடுஞ் சேரலாதன் வடநாடு சென்று ஆங்கு நிற்கும் 
வடவரையில் பொறித்த விற்குறிக்கு எடுத்துக் குறிக்கின்றார் . 
அதனைப் '' போந்தையங் கண்ணி வேந்துவிற் பொறித்த மன் 
பெருங்கிரி'' என்று ஓதுதல் காண்க . 


இனி, ஈழநாட்டரசன் மகள் மூங்கையாய் இருந்தாளை 
மணிவாசகப் பெருந்தகை தில்லையம்பதியில் பேசுவித்தாரென் 
பது புராண வரலாறு . இதனை ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் 
தமது ஞானாசிரிய மூர்த்திகளை , தமக்கு ஞானோபதேசம் செய் 
தருளுமிடத்து " இவ்வுபதேசத்தைச் சத்திநிபாதத் தன்மை 
யடைந்த தகுதியாளர்க்கு அருளுவது ஒரு வியப்பாகாது ; 


சொற்றமிழ் விரகன் துணைக்கண் சாத்த 
முற்றுணர் கேள்வியர் பற்பலராயினும் 
கைசொலக் கேட்கும் கட்செவி மூங்கைக்கு 


198 


உய்வகை புணர்த்தது ஒருவியப்பு ஆகலின் 
அன்னது கடுப்ப நின் சந்நிதி விசேடத்து 
இன்னருள் பெறாதவர் யாவரும் இலர் என 
வியப்புள தாக நயப்பது ஒன்றுளதே " 


( 16 ) 


என்று காட்டி இயைபுபடுத்துகின்றார் . இதன்கண் சொற்றமிழ் 
விரகன் என்பது மணிவாசகப் பெருமானை . ஊமைகள் 
கைக்குறிகளாற் சாடைகாட்டிச் சொல்லக் கண்ணாற் கண்டறி 
யும் இயல்பினராதலின் , ' கைசொலக் கேட்கும் கட்செவி மூங்கை' 
யென்றார் ; " கையினாற் சொலக் கண்களிற் கேட்டிடும் மொய் 
கொள் சிந்தையின் மூங்கையு மாயினேம் ' ' ( சீவக . 997 ) என்று 
திருத்தக்க தேவரும் இவ்வாறே கூறியிருத்தல் காண்க . 

எண் 
பதத்தால் செலச் சொல்லும் ஏற்றமிக்க கல்வி கேள்வி யுடைய 
ராயினும் , மூங்கைகட்குக் கையிற் சொல்லிக் கண்ணாற் கேட் 
பித்தலே செயற்பாலர் என்றற்கு “ முற்றுணர் கேள்வியர் பற் 
பலராயினும் ' ' என்றார் . எவ்வாற்றானும் செவியிற் கேட்டலும் 
வாயாற் சொல்லலுமாகிய தகுதியிலாத மூங்கைப்பெண் , மணி 
வாசகப் பெருமானுடைய சந்நிதி விசேடத்தால் பேசும் தகுதி 
பெற்றதே வியப்புத் தருவதாம் . அதுபோல , ஞானம் பெறுதற் 
குப் பக்குவமில்லார்க்கு அதனைப் பெறுவிப்பது தேவரீருடைய 
சந்நிதான விசேடம் ; இதுவே பெருவியப்பாவது என்பார் , “ நின் 
சந்நிதி விசேடத்து இன்னருள் பெறாதவர் யாவரும் இலரென , 
வியப்புள தாக நயப்பது ஒன்று உளதே '' என்று கூறுகின்றார் . 


இனி , இறைவன் மார்க்கண்டனுக்கு வயது பதினாறென்று 
குறித்தருளியதும் , அவ்வெல்லைக்கண் அவன் உயிரைப்பற்றற் 
குப் போந்த நமன் இயலாது உயிர் தோற்றதுமாகிய வரலாறு 
புராணத்துட் கண்டது . இதனை , 


சமையந் தீர்ந்த தனிப் பொருள் தெரித்தற்கு 
அமையம் தேர்கலை அருளுதி யாயினும் கோபம் 
எண்ணீராண்டைக்கு இலக்கமிட்டு இருந்த 
அண்ணலங் குமரற்கு ஆருயிர் தோற்ற : 


199 


கடாவிடை யூர்திபாற் கண்டும் 
அடாதென மொழிகுநர் யார்கொல் மற்று உனையே " ( 19 ) 


என்பதன் கண் கூறுகின்றார் . " வேதவழக்கொடுபட்ட ஏனைச் 
சமயங்கள் எல்லாவற்றிற்கும் அதீதமான கிவஞானத்தை உப 
தேசித்தற்குக் காலம் நோக்குதல் வேண்டா ; நீ காலம் நோக் 
குவதில்லை ; நோக்காமை நினக்குப் பழிப்புமன்று ' ' எனத் தாம் 
செய்துகொள்ளும் வேண்டுகோட்குச் சிறந்த ஆதரவாக இவ் 
வரலாற்றினை அடிகள் எடுத்துக் காட்டும் திறம் மிக்க இன்பம் 
பயப்பதாகும் . பதினாறென வயதெல்லை குறிக்கப்பட்டவன் 
மார்க்கண்டன் ; அத்தகைய குறிப்பொன்றும் இல்லாதவன் 
நமன் ; மார்க்கண்டன் 

இறவாமையும் நமன் இறந்தமையும் 
நீ காலம் நோக்கும் கருத்துடையையல்லை யென்பதை வற் 
புறுத்துகின்றன என்பார் , “ எண்ணீராண்டைக்கு இலக்கமிட் 
டிருந்த அண்ணலங் குமரன் " என்றும் , ' ' ஆருயிர்தோற்ற கடா 
விடை யூர்தி ' என்றும் குறிக்கின்றார் . அண்ண்லங் கும்ரன் - மார்க் 
கண்டன் . விடை - எருமை . யார்கொல் என்பது ஒருவரும் இல 
ரென்பதுபட நின்றது . நமன் உயிர் தோற்றான் என்பதை 
" பால்முளை தின்று மறலி யுயிர் குடித்த கான் முளையே போலுங் 
கரி " ( நீதி . 51. ) என்று பிறாண்டும் இவரே கூறுதல் காண்க . 


இனி, திருவிடைமருதூரில் தவம்புரிந்த உமையம்மைக்கு 
வழிபாட்டு நெறியை யறிவித்தற்குச் சிவபெருமான் தானே 
சிவபூசனை செய்து காட்டினான் என்பது புராண 

புராண வரலாறு . 
சிவபரம் பொருளின் குருமூர்த்தமாகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி 
தேசிக மூர்த்திகள் ' செக்கர்வார் சடைச் சொக்கநாயகனை , ஈரெண் 
திறத்து உபசாரமும் வாய்ப்பப் பூசனைபுரியும் ' திருச் செயற்கு 
அமைதி காட்டுமாற்றால் இவ்வரலாற்றினை , 


“ சூழ்போய்நிவந்த ஆழ்கடல் உலகத்து 
இன்னருள் திறத்தால் இடைமருது அமர்ந்த 
பொன்னவிர் கடுக்கைப் புரிசடைப் புங்கவன் 
அமையாக் காதல் இமைய வல்லிக்கு 


200 


வழிபடல் முறைமை விழுமிதின் உணர்த்தத் 
தானே தன்னைப் பூசனை புரிந்தென '' ( 22 ) 


என்று புணர்த்துரைக்கின்றார் . 


இந்நூற்கண் காணப்படும் சொல்லோவியங்கள் 


ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் செந்தமிழ்ப் பாடல்களைக் 
காண்போர் , அவர்களுடைய புலமை , பாவன்மை , நாவன்மை 
என்பனவற்றை நினைந்து நினைந்து இன்புறுவது தமிழ் நாட்டில் 
பெருவழக்கு . புறத்தே காணப்படும் இயற்கைக் காட்சியைத் 
திரிபு சிறிதுமின்றிப் பொறிவாயிலாக வாங்கி உள்ளக் கிழியில் 
உருப்பட வகுத்தமைத்து , அதன் நலம் தேர்ந்து இன்புறும் 
புலமை நலமும் , அக்காட்சியைச் சீரிய கூரிய தீஞ்சொற்களால் 
படிப்போரும் கேட்போருமாகிய நன்மக்கள் மனத்தே தோற்று 
வித்து இன்புறுத்தும் பாநலமும் , அக்காட்சிக்கண் நிலவும் 
ஒவ்வொரு பொருளின் உண்மை நிலையையும் உள்ளவாறு 
தீட்டுஞ் சொல்வன்மையும் நினைக்குந்தோறும் நினைக்குந்தோறும் 
பேரின்பம் சுரக்கும் நீர்மையனவாகும் . 


திருவாரூரின் சிறப்பினைக் கூறலுற்ற அடிகள் , அதன் 
கண் செழுமலரோடையும் , செண்பகாடவியும் வியன்மணிப் 
புரிசையும் திருவுற அமைந்திருத்தலை எடுத்தோதி , அங்கே 
வாழ்பவர் கற்றும் கேட்டும் இன்புறும் தமிழ் மாண்பினை 
வியந்து , 

'' வண்டமிழ்க் கமலைப் பெரும்பதி '' என வழுத்து 
கின்றார் . ஏனைப் புரிசை முதலியவற்றைச் சிறப்புறக் கூறுமிடத்து 
விண்ணுலகத்துள்ள கற்பகச் சோலைக்கு " வேலியிட்டன்ன 
வியன்மணிப் புரிசை '' என்றும் , 

செண்பகாடவி , 

அண்ட 
எண்திசை என்ற இவற்றைத் தன் தடக்கையை 
" நீட்டியளந்தன்ன , சேட்படநிவந்த செண்பகர்டவி ” என்றும் 
கூறினவர் செழுமலரோடையை இனிய செஞ்சொற்களால் 
சித்திரிக்கின்றார் . நீரோடையின்கண் செந்தாமரையின் இலைகள் 
பரந்திருக்கின்றன ; அவற்றின் இடையிடையே செந்தாமரைப் 


கோளகை , 


த , ஆ . 26 


201 


பூக்கள் செவ்விதழ் விரிந்து மலர்ந்திருக்கின்றன ; இக்காட்சியை 
அடிகள் நம்மனோர் மனத்தே சொல்லோவியம் தீட்டக்கருதி , 
உவமை யொன்று காட்டுகின்றார் . அஃதாவது , மரகதத்தால் 
இயன்ற தகடொன்றில் சிவந்த மாணிக்கமணிகளை 

இடை 
யிடையே பதித்தாற்போல இம்மலரோடையுளது 

என்பது . 


இதனை , 


2 


விரிகதிர் பரப்பும் மரகதத் தகட்டில் 
சுடர்செய் செம்மணி இடையிடை பதித்தெனப் 
பாசடைப் பரப்பிற் பதும் ராசிகள் 
சேயிதழ் விரிக்கும் செழுமலரோடை ( 1 ) 


12 


என்று வரும் பாட்டடிகளிற் காண்க . 


இனி , கூடற்பதியின் இயற்கை நலத்தைக் காட்டப்புகுந்த 
ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் , அதன் தமிழ் கமழும் பெருநலத்தை 
மறவாதே ' ' தமிழ்ப் பெருங் கூடல் ' ' என்று மனமகிழப்பாடி , 
அதனைச் சூழ்ந்துள்ள தண்பணையை நமக்கு அறிவிக்கின்றார் . 
அத்தண்பணைச் சோலைக்கண் வேங்கையும் புன்னையும் மலர் 
செறியப் பூத்துநிற்ப , புன்னைக்கிளையில் ஒரு மயில் தன்கோலக் 
கலாபத்தை விரித்து அசைந்தாடுகிறது ; அதன் தோற்றம் , 
கற்பகச் சோலையில் ஐராவதத்தின் மேல் தோன்றும் இந்திரனது 
இருப்பை ஒத்திருக்கிறதென்பார் , 


" பொன் துணர் பொதுளிய கற்பகப் பொதும்பர் 
பொறிவண்டு உண்ணா நறுமலர் தூற்றப் 
பாடல் சான்ற கோடு பல தாங்கிக் 
கவளம் கொள்ளாத் தவளமால் களிற்றின் 
கண்பல படைத்த கார்முகில் வண்ணத்து 
இந்திரன் பொலியும் எழில் நலம் காட்டும் 7 ) 


( 13 ) 


என்று இசைக்கின்றார் . இங்கே கூறிய வண்டுமூசாத மலர்களை 
யுடைய கற்பகப் பொதும்பரை , நினைப்பிக்கும் வேங்கைமரங்கள் 
நிற்கும்காட்சியை, 


202 


' ' கொளற்குரி மாந்தர்க்கு அளித்தல் செய்யாது 
அரும்பூண் சுமந்த - அறிவிலாளரின் 
சுரும்பு ஊண் வெறுத்த துதைமலர் வேங்கை 
தன்மருங்குறீஇப் பொன்மலர் பிலிற்ற ( 13 ) 


11 


என்றும் , 

ஐராவதத்தின் காட்சியை நல்கும் வெள்ளியமலர் 
நிறைந்த புன்னை மரத்தை , இலையறப் பூத்த துதை மலர்ப் 
என்றும் சிறப்பித்து , அதன் கிளையில் 

அசைந் 
தமரும் கலாபம் விரித்த மயிலின் தோற்றத்தை , 


புன்னை ) 


மெய்ப்புலன் நோக்கார் கட்புலன் கடுப்ப 
இமையா வறுங்கண் இமைத்த பைங்கூந்தல் 
பசுந்தார் மஞ்ஞை அசைந்தமர் தோற்றம் " ( 13 ) 


என்று பகர்கின்றார் . இவ்வாறு கூறும் இவர் , இவ்வேங்கையும் 
புன்னையும் மிடைந்து இருள்மண்டிக்கிடக்கும் பொழிலின் பொது 
வியல்பை , 


" பந்தனை தவிராச் சிந்தனை நிகர்ப்பப் 
பாயிருள் பரந்த மாயிரும் . பொழில் 


( 13 ) 


என்று தெரிவிக்கின்றார் . 


இனித் தருமையம்பதியின் கண் 

நாற்புறமும் மருதத் 
தண்பணை சூழ்ந்து , இடையிடையே நீரோடைகள் நிறைந் 
திருப்பதும் , அவற்றில் மகளிர் நீராட்டயர்ந்தும் , புலவியிற் 
றீர்ந்து கலவியிற் களித்தும் நீரரமகளிரின் பேரெழிலைக்காட்டு 
கின்றன ரென்கின்றார் . இவ்விடத்தே அம்மகளிர்க்கு இடை , 
இல்லை யென்னுமாறு மிகமிகச் சிறுத்திருக்கும் சிறப்பை , 


" மணிவடம் சுமந்த புணர்முலைக்கு ஒதுங்கி 
ஈயா மாக்கள் தீமொழி கவர்ந்த 
சிற்றிடை " 

( 4 ) 


என்றும் , அவர்கள் நீராட்டயரும் அழகை , 


203 


மைவிழி சேப்பச் செவ்வாய் விளர்ப்பக் 
கருங் குழல் சரிய வெள்வளை கலிப்பச் 
சீராட்டயரும் நீராட்டு ' ' ( 4 ) 


என்றும் எடுத்துக்காட்டுகின்றார் . 


தமது ஞானதேசிகரான ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிக 
மூர்த்திகள்பால் பெறக்கருதும் ஞானோபதேசம் ஆதியில் 
தோன்றியவிடமான திருவாரூரை வேறுபல பாட்டுக்களிலும் 
சிறப்பித்திருத்தலை முன்பே கண்டுள்ளோ மன்றோ! அவற்றில் 
அடிகள் காட்டும் சொல்லோவியங்கள் சிலவற்றைக் காண்பாம் . 


பல்வளம் சுரக்கும் பைந்தமிழ்க் கமலையை ' மனக்கண்ணில் 
காணும் ஸ்ரீ குமரகுருபர அடிகள் , ஆங்கே இருக்கும் செய் 
குன்றுகளையும் , சந்திரகாந்தத்தாற் செய்த குன்றுகளையும் கண்டு 
அவற்றின் நலத்தை எடுத்துக் கூறுகின்றார் . முதற்கண் கூறிய 
செய்குன்று மாளிகைகள் நிறைந்த இடத்தே காணப்படுகிறது ; 
அம்மாளிகைகள் விண்ணுலகையும் 

கடந்து உயர்ந்து 
நிற்கின்றன ; செய்குன்றுகள் மதிமண்டலத்தையும் விஞ்சி 
நிமிர்ந்துள்ளன , என்பாராய் , 


விட்புலத் தவர்க்கும் கட்புலம் கதுவாச் 
சூளிகை வகுத்த மாளிகை வைப்பில் 
சுவல்கைத் தாங்குபு மதியணந்து பார்க்கச் 
சேண் இகந்து ஓங்கும் யாணர்செய் குன்றத்து 


( 16 ) 


என்றும் , சந்திரகாந்தச் செய்குன்றுகள் முற்கூறிய செய்குன் 
றருகேயுள்ளன என்றும் , அக்குன்றிடத்தே மடந்தையர் இருந்து 
கின்னரம் வியக்கும் கீதம்பாடுவாராக , அவர் முகமாகிய மதியின் 
ஒளியால் அச்சந்திரகாந்தச் செய்குன்றுகள் , அம்மகளிரைக் 
கண்டுருகும் மைந்தர்போல உருகுகின்றன என்றும் கூறுவார் , 


204 


" மடந்தையர் , 
கின்னரம் வியக்கும் கீதம் பாட 
நகைநிலவு எறிக்கும் முகமதி காணூஉச் 
சந்திர காந்தத்திற் சமைத்த செய்குன்றம் 
மைந்தர் போன்று உருகி மழைக்கணீர் சொரிய 


( 16 ) 


என்று 


என்று பாடுகின்றார் . செய்குன்றின் உயர்வைத் திங்கள் 
பிடரைக் கையில் தாங்கி மேலே அண்ணாந்து பார்க்கும் என்ற 
கருத்துப்பட “ சுவல்கைத் தாங்குபு மதி யணந்து பார்க்க ' ' 
என்றது , முன்பு மதுரைக் கலம்பகத்தில் ,, தூணறா முழவுத் 
தோள்மடித்து உம்பர் சுவல்பிடித் தணந்து பார்த்து உணங்கும் 
தோரணமாடக் கூடலின் சோமசுந்தரா சந்திர சேகரனே ” 

கூறியதனை . ஒத்திருக்கின்றது . சந்திரகாந்தச் 
செய்குன்றம் , திங்களின் ஒளியால் உருகவேண்டியிருப்ப , அத் 
திங்கள் , சுவல் கைத்தாங்கி , மேலே அணந்து சேணிகந்து 
ஓங்கும் செய்குன்றின் பொலிவு நோக்குதலின் , கீழ் நோக்கி 
விளங்கிய மகளிரின் முகமாகிய மதியின் ஒளிக்கு உருகிற் 
றென்பவர் , அவர்தம் மேனிநலத்தால் அறிவுமயங்கும் ஆடவரை 
உவமித்து , “ மைந்தர் போன்றுருகி மழைக்கணீர் சொரிய " 
என்று இயம்புகின்றார் . 


இவ்வாறு அறிவு பிறிதாகி மயங்கும் ஆடவர் செய்கையைப் 
பளிங்கினால் அமைத்த நிலாமுற்றத்தே மகளிர்சிலர் விளையாட் 
டயரக்கண்டு , அவர்தம் குழலும் கண்ணும் முகமும் முறையே , 


“ சைவலம் படர்ந்து தடங்கயல் உகளும் 
செய்யபூங் கமலச் செழுமலரோடை யென்று 


( 19 ) 


11 


நினைப்பிக்க மயங்கி , முதற்கண் தேவமகளிரெனக் கருதி , 
“ வம்மின் வம்மின் மடந்தையர் நீவிர் மற்று , அம்மெல்லோதி 
அரம்பையராதலின் என்றும் , பளிக்குநிலா முற்றமென 
வோராது “ நீர்நிலை நிற்றிரால் ' ' என்றும் , அதனால் நீவிர் நீரர 
மகளிரோ என்றும் , தேவமகளிர் நீர்நிலைநிற்றல் இன்மையின் 
உங்களைத் தேவமகளிருள்ளும் நீரரமகளிருள்ளும் இன்னா 
தெளிதல் அரிதாகிறது ; அதனால் , 

நீவிர் இவ் 


ரெனத் 


205 


விருவகையினருள் , " யார் கொல் ; யார்கொல் ; இசைமின் , இசை 
மின் ' ' என்று இரந்துபின்னிற்ப , அவர்கள் மறுமொழி கொடாது 
குறுநகை முகிழ்த்துத் தாம் மானிடமகளிரே என அவர்தம் 

யகற்றித் தெளிவிக்கின்றார்கள் என்றும் நயம்பட 
வுரைக்கின்றார் . ஐயமிகுதியால் அமைதிபெறாதார்க்கு வாயாற் 
பலசொல்லித் தெளிவித்தலினும் , குறிப்பால் உய்த்துணர 
வைத்தல் 

என்பார்போல் , " மறுமொழி கொடாது 
குறுநகை முகிழ்த்தாங்கு , ஐயுறவு அகற்றும் ' ' என்கின்றார் . 


ஐயுறவினை 


திருவாரூர்த் தண்டலைகளில் வேர்ப்பலா மரங்கள் 
நிற்கின்றன . உரியகாலத்திற் பெய்த மழையால் அவை நன்கு 
தழைத்துப் பழுத்துப் பழங்கள் பல வேரிடைக்கிடக்க விளங்கு 
கின்றன . அவ்விடத்தே மந்தியொன்று போந்து , வேர்ப்பலாப் 
பழம் ஒன்று தரைக்குள் வெடித்திருப்பக்கண்டு , அவ்வெடிப் 
பிடம் சென்று , 

அதனைக் கீண்டு , சுளை பலவற்றைத் தோண்டி 
யெடுக்கின்றது . இதனை ஒரு சொல்லோவியம் தீட்டி நம்மை 
இன்புறுத்தக் கருதும் அடிகள் , 


மழைக்குலம் தழைப்பத் தழைத்த தீம்பலவின் 
வேரிடைப் பழுத்துப் பாரினுட் கிடந்த 
முட்புறக் கனிகள் விட்புறக் காண்டலும் 
சிறு கண் மந்தி குறிவழிச் சென்று 
கீண்டுபொற் சுளை பல தோண்டுவது , அம்ம , 


( 22 ) 


என்று முதலில் மந்தியின் செயலைக் கண்டாங்கு அறிவித்து , 
தமக்கு இயல்பாக வுள்ள மதிநுட்பத்தால் உவமை யொன்று 
காட்டி நம் உணர்வின்கண் உவகை பெருகுவிப்பார் , 


முற்பகல் ஒருவர் பொற்குடம் நிரம்பப் 
புதைத்தனர் வைத்த நிதிக்குழாம் அனைத்தும் 
வஞ்சகம் பழகும் அஞ்சனக் கள்வர் 
கண்டு கண்டு எடுக்கும் காட்சித்து ( 22 ) 


என்று கவிநலம் செய்கின்றார் . " புதைத்தனர் வைத்த நிதிக் 
குழாம் " தரையினுள் தமது உண்மையினைப் பலாவைப் 


206 


போலத் தோற்றுவியா வென்பதைப் பரிகரிப்பார் , அதனைக் 
காண்டற்கு அக்கள்வர் தம்பால் அஞ்சனமை வைத்திருக்கின்றார் 
களென்பார் '' அஞ்சனக்கள்வர் ' என்று ஓதுகின்றார் . 


இவ்வாறு , பொழிற்காட்சியால் மகிழ்வித்த அடிகள் நீர் 
நிலைகளின் காட்சி யொன்றை 

காட்சி யொன்றை நினைப்பிக்கின்றார் . நீர்நிலை 
களில் சங்குகள் நிரம்ப இருந்து மிக்க ஒளிவீசும் முத்துக்களை 
ஈன அவற்றின் வெள்ளிய ஒளி பரந்து நிலவினைச் செய்கிறது . 
அந்நிலவினைக் கண்டது , மலர்ந்த செந்தாமரை தன் இதழ் குவி 
கிறது . அக்காலை , அதன்கண் 

வீற்றிருந்த வெள்ளிய 
அன்னம் அதனகத்தே அடங்குகிறது . இதனை , 


'' கரையெறிந்து ஆர்க்கும் பொருபுனற் படுகரில் 
பணிலம் ஈன்று அளித்த மணிநிலாப் போர்ப்பத் 
தருணவெள் ளெகினம் தன்னகத் தடங்க 
அருண முண்டகம் அகவிதழ் முகிழ்ப்பது ( 25 ) 


என்று பாடுகின்றார் . தருணவெள்ளெகினம் என்றது வெள்ளை 
யன்னத்தின் பார்ப்பு ; முதியதாயின் தாமரைப் பூவிற்குள் 
அடங்காதாகலின் “ தருணவெள்ளெகினம் " என்கிறார் . அருண 
முண்டகம் - செந்தாமரை . மணிமுத்து . மனவுணர் வில்லாத 
ஓரறிவுயிராதலால் முண்டகம் முத்தின் வெள்ளொளியை நில 
வொளி யென்று முகிழ்த்தது என அறிக . 


இனி , இம்முத்தின் நிலவொளியை வெள்ளாடையாகவும் , 
செந்தாமரையை நீர்மகட்குக் கையாகவும் அமைத்து , அவள் 
அவ்வன்னப் பார்ப்பினைப் பிடிப்பதாகக் காட்டி , 


அருண முண்டகம் அகவிதழ் முகிழ்ப்பது 
தெண்டிரை உடுத்த தீம்புனல் மடந்தை 
வெண் துகிற்படா அம் விரித்தனள் போர்த்து 
வள்ளவாய்க் கமலம் மலர்க்கையால் வளைத்துப் 
பிள்ளை வெள்ளெகினம் பிடிப்பது கடுக்கும் '' 


( 25 ) 


என்று அழகுறுத்துவது மிக்க இறும்பூது பயக்கின்றது . 


207 


முன்னர் , பளிக்கு நிலா முற்றத்து நின்ற மகளிரைக்கண்டு 
ஐயுற்றுத் தடுமாறிய ஆடவர்போல , சேவலன்னமொன்று தனது 
பெடையன்னம் தாமரையின் தாதளைந்து நிறம் வேறுபட்டுத் 
தோன் றக்கண்டு மருளும் காட்சி யொன்றினை “ ஏழுயர் மும் 
மதச் சூழிமால் யானை ” என்று தொடங்கும் திருவகவலில் தெரி 
விக்கின்றனர் . 


நீர் மிக நிறைந்த வாவியொன்றில் வெண்டாமரைகள் 
செறிய மலர்ந்திருக்கின்றன . அவ்வாவியில் யானையொன்றைப் 
பாகர் நீராட்டுகின்றனர் . அவ்யானை நீரை உழப்பதால் எழுந்த 
அலைகள் வெண்டாமரைப் பூக்களை அலைப்ப , அப்பூவின் 
பொன்னிறத்தாது , பூவொன்றில் வீற்றிருந்த பெடையன்னத் 
தின் மேற் படிந்துவிடவே , அது மேனி நிறம் வேறுபடுகிறது . 
பின்பு அங்குப் போந்த அதன் சேவலன்னம் , அவ்வேறுபாடு 
கண்டு மருண்டு , “ இது நம் பெடையன்று ! இவ்வாவி மலரோடையு 


மன்று ; 


“ படரும் வெண்டாமரை படர்ந்ததையன்று , இது 

கடவுளர் அமுதம் கடைந்த பாற்கடலே ; 
என்றும் , அங்கே படிந்து நீராடும் அக்களிறு , 


" காந்து வெங்கனற்கண் களிறுமன்று , இது கடல் 
சாய்ந்தெழு மந்தரத் தடங்கிரியதுவே " 


என்றும் , நீராட்டும் யானைப்பாகரை நோக்கி , 


“ போகுவாலுறுப்பும் புழைக்கையும் தைவரும் 
பாகரோ , வாசுகி பற்றும் வானவரே ” 


என்றும் , ஆங்கே சிதறித் தோன்றும் முத்துக்களை , 


“ பொங்கி வெண்ணிலவு பொழிந்த வெண் தரளமன்று , 

இங்கு இது அங்கு அதில் எழுந்த ஆரமுதே " 
என்றும் , பரந்து தோன்றும் இலைகளைப் பார்த்து , 


208 


“ கொடிவிடு பாசடைக் குழாமன்று , இங்கு இது அக் 
கடலிடைத் தோன்றிய கற்பகாடவியே '' 


நிமிர்ந்து மலர்ந்து 


நிற்கும் 


செந்தாமரைகளைக் 


என்றும் , 
கண்டு, 


“ சேயிதழ் விரிக்கும் செந்தாமரை இது அன்று , 
ஆயதன் வடிவாய் அமர்ந்த மாநிதியே ” 


என்றும் , சங்குகளைக்கண்டு சமழ்த்த அவ்வன்னம் , அதனோடு 
ஆங்கிருந்த செந்நெட்டியையும் தனித்தனியே நோக்கி , 


சங்கம் அன்று இது , அதன் தனிப்பெயர் நிதியே ; 
செங்கிடை அன்று , இது சிந்தாமணியே ; 


என்றும் எண்ணி , “ இவ்வாற்றால் , இவ்வன்னம் நமது பேடை 
யன்று ; தாமரையில் தோன்றிய திருவேயாகும் ' ' என்று மருளு 
கின்ற தென்பார் , 


ஆதலின் நமது பேட்டன்னமும் அன்று இது , அப் 
போதில் அங்கு உதித்த பொலங்கொம்பன்றே 
என்றுஉளம் மருள ஓர் எழில் நலம் பயக்கும் ” 


( 28 ) 


என்று இனிமை கனிய இசைக்கின்றார் . 


10. உவமவகையால் ஏனைப்பொருள் நலம் காட்டல் 


பதிப்பொருளாகிய முதல்வன் உயிர்க்கண் மாட்டுவைத்த 
பெருங்கருணையால் அவை உண்மை ஞானத்தால் பந்தத்தின் 
நீங்கி விடுபெறும் பொருட்டு வேதத்தை யருளியதும் , அதனை 
முதலாகக்கொண்டு அதன் முடிவில் தெளிந்துணரப்படும் சித் 
தாந்த சைவச் செந்நெறியினை மேற்கொள்ளாது , அவ்வேதத் 
திற் கிளைத்துத் தோன்றும் பிறவற்றைப் பல உயிர்கள் மேற் 
கொண்டதும் எடுத்துக் கூறக்கருதும் ஸ்ரீ குமரகுருபர அடிகள் 
அதனை ஒருமரமாக உருவகம் செய்து , 


த , ஆ . 27 


209 


“ பல்லுயிர்த் தொகுதியும் பயங்கொண்டு உய்க எனக் 
குடிலை யென்னும் தடவயல் நாப்பண் 
அருள் வித்திட்டுக் கருணைநீர் பாய்ச்சி 
வேதமென்னும் பாதவம் வளர்த்தனை ( 10 ) 


என்று உரைக்கின்றார் . இதனால் பரமனது திருவருளினின்றும் 
சுத்தமாயையில் தோன்றி , அவனுடைய கருணையால் சிறப் 
பெய்தியது வேதம் என்று கூறும் அடிகள் , அதனைத் தோற்று 
வித்த நோக்கம் இது வென்பார் , " பல்லுயிர்த் தொகுதியும் 
பயம் கொண்டு உய்க " என்பதே என்கின்றார் . பழமென்னாது 
பயம் என்றதனால் , பழத்தின் சாரமாகிய தேனே பெறற்குரிய 
தென்றும் , அது சித்தாந்த சைவச் செந்நெறியே என்பதும் 
கூறினாராயிற்று . இதனைச் சிலரே கொண்டனர் ; பலர் பயம் 
கொண்டு உய்யாது , இலையும் தளிரும் அரும்பும் பூவும் பிஞ்சும் 
காயும் என்றிவற்றையே கொண்டனர் என்கின்றார் . இவ்விலை 
முதலாயின இவையென முன்னர்க் கூறினாம் . 

“ சைவ சித் 
தாந்தத் தேனமுது அருந்தினர் சிலரே ' ' என்றது இந்நெறியினைச் 
சாரும் தவத்தைச் செய்தோர் சிலரே என்றவாறு . 


இனி , இறைவன் உயிர்கட்கு அருளுமாற்றால் புவனங் 
களையும் , நால்வகைத் தோற்றத்து எழுவகைப் பிறப்புக்களை 
யும் , எண்பத்து நான்கு நூறாயிரம் பிறவி வேறுபாடுகளையும் , வினை 
வகைகளையும் , அவற்றின் பயனை நுகர்வித்தலையும் பிறவற்றை 
யும் , ஒருநாடு , நாட்டின்பகுதி , நீர்வரும் கண்ணாறு , வயல் தரம் , 
வயல்கள் , பயிர் , மதகு , வாய்க்கால் , புனல் , புனலடைப்பதும் 
விடுப்பதும் செய்யும் மடை , ஊற்று , ஏரி என்பன முதலியவற் 
றோடு உருவகம் செய்துரைத்தலை " முற்படுமாயை முதற்கரை 
நாட்டில் " என்று தொடங்கும் திருவகவற்கண் காண்க .. 


இனி, புலன்கள்மேற் செல்லும் அவாவினால் உயிர்கள் 
ஈர்ப்புண்டு பிறப் பிறப்புக்களால் பெருந்துன்பம் உற்று உழல் 
வதை , யானைகளால் ஈர்ப்புண்டு வெவ்விய காட்டகத்தே உலவும் 
செயலில்வைத்து , 


210 


“ இருகால் சுமந்த ஒருபெருஞ் சேவகத்து 
ஐம்புலக் களிறும் தம்புலத்து இழுப்ப 

ஊனிடைப் பிறவிக் கானகத்து ' உழலாது 
என்று ஓதுகின்றார் . புலக்களிறு தமது புலமாகிய கானகத்தே 
இழுத்தலால் , கானகம் புகுந்து வருந்தாது இன்பவீடு அடைந்து 
இனிதிருத்தற்கு , 


“ ஏனைய முத்திநாடெய்த ஓர் 
ஞான வாரணம் நல்குதி " 


என்பது மிக்க இன்பமும் நயமும் பொருந்தியிருக்கிறது . 


இனி, அடிகள் தமது ஞானாசிரியர் பால் ஞானோபதேசம் 
செய்தருள வேண்டுகின்றவர் , அவ்வுபதேசம் பெறுதற்குரிய 
பக்குவம் நின்பால் இன்றெனக்கூறி அருளாதொழியின் என் 
செய்வது என்றகருத்தால் , " அவ்வாறு செய்யின் நினக்கே 
பரிபவமாம் ' ' என்பார் , பாகம் இன்று எனக்கென அருளா 
தொழியினும் பரிபவம் நினக்கே " என்று இறைஞ்சி மொழி 
கின்றார் . எவ்வாறென்னின் , " இப்போது எம்முருக் கொண்டு 
எம்போல் வந்து எழுந்தருளிய நீ , பின்னர் அடியேன் பக்குவம் 
எய்துங் காலத்தும் இவ்வாறு எழுந்தருளவேண்டி யிருத்தலின் , 
அருளா தொழியின் வருவது பரிபவமே என்பாராய் , “ எனைப் 
போல் அடிக்கடி தோன்றலை , ஈதியால் இன்னருள் இன்னணம் 
எனக்கே " என்று இயம்புகின்றார் . இறைவன் , குருமூர்த்தமாய் 
ஒருகால் வந்தவன் பின்னரும் வருவன் 

பின்னரும் வருவன் என்பதற்கு ஏது 
கூறுவார் அளவையாதல் பற்றி உவமையொன்று எடுத்துக் 
காட்டிச் சாதிக்கின்றார் . இறைவன் உயிர்கட்குத் தாயாகித் 
தலையளிக்கும் தட்பமுடையனாம் இயைபுபற்றி , 


சேய்முகம் பாராள் சினந்தனள் ஏகினும் 

போயெடுத்து ஆற்றும் அத் தாய் மீட்டன்றே ” 
என்றுகாட்டி , 

ஆதலின் எனைப்போல் அடிக்கடி தோன்றாது 
இப்போதே 

என்று 
நின் இன்னருளைச் செய்தருள்க " 
வேண்டுகின்றார் . 


211 


இனி , ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் அருள் வள்ளலாகிய 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிக மூர்த்திகள் பால் தாம் வேண்டும் 
ஞானோபதேசத்தை , பரிசில் வேண்டி வள்ளலொருவன்பாற் 
சென்று கடாவும் புலவன் போல வேண்டுவாராய் வள்ளியோர் 
இயல்பு இஃது எனக்கூறி அன்ன இயல்பினையுடைய நீ எனக்கு 
அருளல் வேண்டும் என்பார் , 


“ மாசிலாமணி ஞானசம்பந்த 
எனையாட் கொள்ள வந்தெய்தினை யாதலின் , 
முனியாது ஒன்றிது மொழிகுவன் கேண்மதி ' 


என்று முன்மொழிந்துகொண்டு , மேலும் சொல்வார் , 


கற்றன ராயினும் கல்லா ராயினும் 
அற்றன ராயினும் அடைந்தனர் தமையெனில் , 
காலம் பாரார் கருத்தினை யளவார் 
சீலம் நோக்கார் தீக்குணம் கொள்ளார் 
பரிசிலர் வேண்டிய பரிசு மற்றெல்லாம் 
வரிசையோடு அளிப்பது வள்ளியோர் கடனே ' ' 


என்று வள்ளியோரின் கொடைமைச்சிறப்புக் கூறித் தம் 
கருத்தை விண்ணப்பித்துக் கொள்கின்றார் . 


இனிய உரையாடல்கள் 


ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிக மூர்த்திகட்கு 

ஞான 
சம்பந்தர் என்னும் சிறப்புப் பெயருண்டாதலால் , அச் சொற் 
பொருளைக் கொண்டு இன்ப வுரையாட்டொன்று செய்கின்றார் . 
ஞானசம்பந்தம் 

என்பது சம்பந்த மென்றும் வழங்கப்படுவ 
துண்டு . சம்பந்தம் என்னும் சொல் கொள்வதும் கொடுப்பது 

இரண்டினையும் ஒருங்குணர்த்தும் ஒட்பமுடையது . 
அதனால் , ஸ்ரீ குமரகுருபர அடிகள் , தமது குருமூர்த்திகளைப் 
பார்த்து வணங்கி ,, “ தேவரீர் அடியேனது வடிவத்தைக் 
கொண்டதனால் , தேவரீரது வடிவத்தை அடியேனுக்கு அருளல் 
வேண்டும் ' ' என்பார் , 


212 


“ என்வடிவம் நின்வடிவாக் கொண்டாய் எளியேற்கு உன் 
தன்வடிவம் நல்கத் தகும் கண்டாய்- ' ' 


என்று மொழிந்து , இதற்கு ஆதரவு கூறலுற்று , 


( --மன்வடிவால் 
வெம்பந்தம் நீக்கும் விமல நீ மெய்ஞ்ஞான 

சம்பந்தன் என்பதனால்தான் 
என்று இயம்புகின்றார் . இவ்வாறே பிறிதோரிடத்தும் , சம்பந்தப் 
பெயர் தரித்தமையால் எமைச் , சம்பந்தம் செயத் தகும் தகும் 
நினக்கே ' ' ( S ) என்று உரையாடுகின்றார் . 


ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் தமது ஞானாசிரியர் திருமுன் 
நின்று தமக்குச் சிவஞானத்தின்கண் விருப்புண்மையும் , அஃ 
தல்லாத பிறவற்றின் மேல் வெறுப்புண்மையும் வணங்கித் 
தெரிவிப்பாராய் , “ ஐயனே , தேவரீர் திருப்புகழ்பாடிப் பரவிப் 
பணியும் நல்லோர் விருப்பு வெறுப்பு அற்றவர் என்று மெய்க் 
நூற் புலவர் கூறுவர் ' ' என்பார் , 


" ஆரூர் அமர்ந்த ஞானசம்பந்த 
நிற்புகழ்ந்து இறைஞ்சும் கற்பின் மாக்கள் 
விருப்பு வெறுப்பு அற்றிருப்பர் என்ப 
பொருள் துணிபு அறிந்த புலமையோரே ” 


என்கின்றார் . இவ்வாறு கூறுபவர் , விருப்பற்றிருப்பரெனப் 
பிரித்துநோக்கி வெறுப்பும் , வெறுப்பற்றிருப்ப ரென்பதால் 
விருப்பும் அவர்பால் உளவாதல் பெறப்படுதலால் , அவர்கள் , 
விருப்பு வெறுப்புளவாய கருத்தினராகவும் கண்டனம் யாமே ' ' 
என்று உரைக்கின்றார் . 


66 


இதனைச் சாதித்தற்கு இருவகைப் பொருள்கோளைக்காட்டிப் 
பரிகரிப்பாராய் , 


213 


" இகபரம் இரண்டினும் எதிர்நிறை கொளினும் 
தொகுதியுள் வேற்றுமைத்தொகைப்பொருள் கொளினும் 
முன்னவர் மொழிந்ததற்கு அந்நிய மாகலின் ' ' 


மொழிந்த 


என்று கூறுகின்றார் . விருப்பு வெறுப்பற்றிருப்பர் என்பதை , 
இகம் பரம் என்ற இரண்டினும் இயைத்து , எதிர் நிரல்நிறையாக 
இகத்தில் வெறுப்பற்றிருப்பர் , பரத்தில் விருப்பற்றிருப்பர் 
எனக் கூட்டிச் செய்யும் பொருள்கோளும் , அறுவகைத் தொகை 
வகைகளுள் வேற்றுமைத் தொகையாக , இகவிருப்பற்றிருப்பர் 
பரவெறுப்பற் றிருப்பர் எனநிறுத்தி , இகத்தில் விருப்பற் 
றிருப்பர் பரத்தில் வெறுப்பற்றிருப்பர் எனவிரித்துக் கொள்ளும் 
பொருள்கோளும் , முன்னவராகிய புலமையோர் 
கருத்துக்கு வேறாதலின் , அவற்றைக் கொண்டிலேன் என்பார் , 
" இன்னவர் மொழிந்ததற்கந்நிய மாகலின் ' ' என்றார் . எனவே , 
அவ் விகபரங்களைக் கொள்ளாது வேண்டுதல் வேண்டாமை 
யிலான் } 

என்றாற்போல , " விருப்பு வெறுப்பற் றிருப்பர் ' ' 
எனவே கொண்டு , அற்றிருப்பர் என்பதனை விருப்போடு கூட்டி 
விருப்பற்றிருப்ப ரென்றும் , வெறுப்பற்றிருப்ப ரென்றும் 
வைத்து நோக்குமிடத்து , விருப்பு வெறுப்புக்கள் அக் ' க 

“ கற்பின் 
மாக்கள் ' ' பால் உண்டெனத் துணிந்து கூற 

முடியாதவாறு 
போல , அவை யவர்பால் இல்லை யென்று கூறற்கும் முடியாமை 
யால் , ' ' விருப்பு வெறுப்புளவாய கருத்தினராகவும் கண்டனம் 
யாமே ' ' என்றார் . உம்மை எதிர்மறையாகலின் , அக்கற்பின் 
மாக்கள்பால் விருப்பு வெறுப்புக்கள் இல்லையென்பதே 
அடிகளின் உட்கோள் என்று அறிக . 


அற்றாகவும் , அடிகள் அப்பெரியோர்பால் விருப்பு , வெறுப்பு 
இலவாகவும் , உளபோலப் பொருள் கொண்டுரைத்தது , அவ் 
விருப்பு வெறுப்புக்களையுடைய அடியேனுக்கும் அருள் செய்தல் 
வேண்டுமென்பது குறிப்பெச்சத்தால் பெறவைத்தவாறாம் . 


அக் கற்பின்மாக்கள் பால் விருப்பு வெறுப்புக்கள் உள 
போலக் கூறியது , “ மனித்தப் பிறவியும் வேண்டுவதே யிந்த 


214 


மாநிலத்தே '' எனவும் , '' வீடும் வேண்டா விறலினார் ' ' எனவும் 
வரும் திருவாக்குக்கள் உளவாதலை எண்ணியென்றறிக . 


... 


.... 


இனி , மகாமகோபாத்தியாய , டாக்டர் பிரம்மஸ்ரீ உ . வே . 
சாமிநாதையரவர்கள் , இகபரம் இரண்டினும் எதிர்நிறை 
கொளினும் - அவ்விருப்பு வெறுப்புக்களை இகபரம் என்பவற்றின் 
எதிரே நிறுத்தலைக் கொள்ளினும் ; 

கொள்ளுமாறு : 
இகத்தில் வெறுப்பற்றிருப்பர் , பரத்தில் விருப்பற்றிருப்பர் 
என்பது . இம்மை வாழ்வையே இன்ப வாழ்வாகக் கொண்டு 
முத்தியுலகத்தில் விருப்பமற்றிருப்ப ரென்றவாறு , தொகுதியுள் 
வேற்றுமைத் தொகைப்பொருள் கொள்ளினும் - பலவகைத் 
தொகைகளுக்குள் வேற்றுமைத் தொகையாக வைத்து அதற்கு 
ஏற்பப் பொருள் கொண்டாலும் ; என்றது விருப்பினிடத்தே 
வெறுப்பற்றிருப்ப ரென்று விரித்து விரும்பத்தக்க உலகவாழ்வு 
முதலியவற்றில் அடியார்க்கு இருக்கவேண்டிய வெறுப்பு நீங்கி 
இருப்பரென்று பொருள் கொள்ளுதல் ; உலகவாழ்வை விரும்புவ 
ரென்பது கருத்து . இவ்விருவகைப் பொருள்களும் முன்னவர் 
விருப்பும் வெறுப்பும் அற்றிருப்ப ரென்னும் பொருள் படக் 
கூறியமைக்குப் புறம்பானவையாகும் . அந்நியம் -- புறம்பு . 
விருப்பு வெறுப்புளவாய கருத்தினராகவும் கண்டனம்- இம்மை 
வாழ்விலே விருப்பும் மறுமைவாழ்விலே வெறுப்பும் உளவாய 
கருத்தின ராகவும் கண்டோம் . 


" தெய்வப் பொன்னித் திருந்திசூழ் 

சிறப்பு மிருநான் கொருகோடி 
சித்தர் வாழுந் திருவரசும் 

அதன்கீ ழொருமா சிலாமணியும் 
மைவைத் தனைய இருட்டறையில் 

குருட்டா மானும் ஆன்மாக்கள் 
மலநோ யகற்றிக் கதியளிப்பான் 

வந்தங் கவர்புன் றலைமீது 
கைவைத் தருளி முறையே பொற் 

கழலும் சூட்டும் கோமுத்திக் 


215 


கருணைக் கடல்பஞ் சாக்கரதே 

சிகன் சீ ரடியார் கலந்திருக்கும் 
சைவத் திருவோ லக்கமுமங் 

குண்டேல் கைலை தனையொருகால் 
சார்ந்து மீள்வேன் மற்றங்குத் 

தரியேன் அங்குத் தரியேனே ' ', 


( தொட்டிக்கலைச் சுப்பிரமணிய முனிவர் பாடல் ) என்னும் 
செய்யுளில் இக்கருத்து ஒருவகையாக அமைந்திருத்தல் காண்க '' 
என்று தாம் எழுதிய குறிப்புரையில் கூறுகின்றார் . அறிஞர் 
நல்லது தேர்ந்து கொள்வார்களாக . 


ஸ்ரீ குமாகுருபர சுவாமிகள் தமது ஞானாசிரியரொடு உரை 
யாடி இவ்வுலகம் காரியமாய்த்தோன்றி நின்று அழிவதால் பொய் 
யென்றும் , சூக்கும மாகிய காரணமாய் நிலைபெறுதலால் மெய் 
யென்றும் , வினைப்பயன் நுகரப்படுங்காறும் உடல் நிலைபெறுவது 
குறித்து அதனை மெய்யென்றும் வினை தேய்ந்தொழிந்தவழி 
நிலைபெறாமையால் பொய் யென்றும் உபதேசித்த உண்மையினை 


- பாரேறப் 
பொய்யென்றான் மெய்யென்றான் பொய்யான பொய்யுடலை 
மெய்யென்றான் பொய்யென்றான் மீண்டு ” ( 20 ) 


என்று கூறுகின்றார் . எனவே , எங்கள் 

பரமாசாரியன் 
உண்மைகளை முன்பின் முரணுவனபோலத் தோன்றக்கூறி 
எம்மனோரைத் தெருட்டுகின்றான் என்றாராம் . இவ்வாறு கூறிய 


" இனி எதிர்நிறைகோளினுமென்பதற்கு , ஒன்றற்கொன்று நேர்கோகன்றுத் 
தப்படும் நிரனிறைப்பொருள்கோளினும் மென்றும் , எதிர்மருவுலிரனிறைப்பொருள் 
கோளினு மென்றும், வேற்றுமைத்தொகைப்பொருள்கோளென்பதற்கு , இரண்டாம் 
வேற்றுமைத் தொகைப்பொருள்கோளினுமென்றுங் கொண்டு , விருப்பற்றிருப்பரெ 
னின் வெறுப்புற்றிருப்பசென்றும் வெறுப்பற்றிருப்பரெனில் விருப்புற்றிருப்பரென் 
றும் விருப்பையற்றிருப்பர் வெறுப்பையுற்றிருப்பசென்றும் இவ்வண்ணம் சாதுரியப் 
பொருள்கூறுதலும் ஒன்று ' என்பது ஈசானியமடத்து இசாலிங்கசுவாமிகள் 
உரைக்குறிப்பாகும் . 


216 


தற்கு என் கூற்றே காரணம் என்கின்றார் . ஊரும் பேரும் 
இல்லாத இந்த ஞானமூர்த்திக்கு ஊர் ஆரூர் என்றும் , பெயர் 
மாசிலாமணி என்றும் கூறினேன் ; அதனால் அவனும் அவ்வாறு 
கூறினான் , என்பார் , 

" ஆரூரே ஊர், பேர் அருள் மாசிலாமணியென்று 

ஓர் ஊர் பேர் இல்லாற்கு உரைத்தேன் " ( 20 ) 
என்று பாடுகின்றார் . 


இனி , நம்முடைய மனம் மொழி மெய் என்ற முக்கரணங் 
களும் , ஞான மூர்த்தியாகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிக 
மூர்த்திகளைத் தரிசித்துப் பரவிய காரணத்தால் சிவகரணங் 
களாய்த் திரிந்தமைகண்டு , இம்முக்கரணங்களையும் திரிகரணம் 
என்று வழங்கும் வழக்கு மூன்றாகிய கரணங்கள் எனப் பொருள் 
படுதலேயன்றி , திரிந்த கரணம் எனப் பொருள் படுவது மாயிற் 
றென்பார் , 


“ சிவகரணங்களாய்த் திரிந்தன அன்றே , அதனால் , 
திரிகரணங்கள் என்றுரை செயும் அப்பெயர் 
ஒருபொருட் கிளவி யெல்லோர்க்கும் ; 
இருபொருட் கிளவியாய் இருந்தது இன்று எனக்கே ' ' ( 22 ) 


என்றுகூறி இன்புறுத்துகின்றார் . 


இவ்வாறு தம்கரணங்கள் சிவக ரணமாய்ச் சிவமாந்தன்மை 
யெய்திய திறத்தை , ' ' அடியேன் ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணிதேசிக 
மூர்த்திகளைக் கண்டுபணிந்து பரவியமாத்திரையே சீவபோதம் 
நீங்கிச் சிவமாயினேன் என்பார் . 


" எற்கமலம் செய்யும் எழில் மாசிலாமணி தன் 
பொற்கமலம் சென்னி பொலிவித்தேன்-- நற்கமலை 
ஊரிற் குறுகினேன் ஓர் மாத்திரையளவு என் 
பேரிற் குறுகினேன் பின் , 

( 23 ) 


என்று இசைக்கின்றார் . 


த . ஆ . 28 


217 


இனி, ஸ்ரீ மாசிலாமணிதேசிக மூர்த்திகளின் திருவருள் 
பெற்ற சித்தர் எனச் சித்து என்னும் ஒருவகைக் கலம்பக 
வுறுப்பை இந்நூற்கண் அடிகள் புணர்த் துரைக்கின்றார் . 
ஒரு சித்தர் அமுது வேண்டித் தெருவில் வருபவர் தமக்கு 
அன்னம் 

படைக்குமாறு மக்களை வேண்டுமிடத்து , எமக்கு 
அன்னம் படைப்பவர் பெறாதன எவையுமில்லை , எல்லாம் 
பெறுவர் எனவும் , அன்னப்பறவையை ஊர்தியாகக் கொண்ட 
பிரமதேவர் 

புவனமடங்கலும் படைத்தார் எனவும் 
பொருள் தோன்ற , 


முனி மாசிலாமணிச் சித்தரியாம் 
இன்னம் படைத்தவர் ஏதுபெறார் அமுது இங்கு எமக்கு என்று 
அன்னம் படைத்தவர் பெற்றார் புவனம் அடங்கலுமே ” ( 24 ) 


என்று பாடுகின்றார் . 


இனி, ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் , ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலா 
மணி தேசிகமூர்த்திகளின் திருப்பெயரில்வரும் ' மாசிலாமணி ' 
எனவரும் சொற்பொருளைக் கொண்டு வேறு வேறு வகையிற் 
கற்போர்க்கு மிக்க இன்பம் தோன்றும் வகையில் பல பாட்டுக் 
களைப் பாடியுள்ளார் ; அவற்றை ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிக 
ஞானசம்பந்த சுவாமிகளின் நலம் பாராட்டல் என்ற பகுதிக் 
கண் ஆராய்ந்து இன்புற்றோமாதலின் , மீட்டும் ஈண்டெடுத்துக் 
கூறுதல் கூறியது கூறலாம் . 


முடிப்புரை 

இதுகாறும் நாம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணிதேசிக ஞானசம் 
பந்த சுவாமிகளை ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் பாடியருளிய 
பண்டார மும்மணிக்கோவை யென்னும் , சித்தாந்த சைவ 
மெய்ந்நூல் நலமும் தமிழிலக்கிய நலமும் செறிந்து விளங்கும் 
இவ்வழகிய இனிய நூலை , நூல் வரலாறு , நூலின் நோக்கம் , 
பாட்டுடைத் தலைவர்களாகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிக 
மூர்த்திகளின் நலம் 

பாராட்டல் , அந்த ஞானமூர்த்திகள் 


218 


எழுந்தருளும் இடங்கள் , அம்மூர்த்திகள்பால் ஸ்ரீ குமரகுருபரர் 
செய்துகொள்ளும் விண்ணப்பங்கள் , சைவ சித்தாந்தக் கருத்துக் 
கள் , வரலாறுகள் , இந் நூற்கண் காணப்படும் சொல்லோ 
வியங்கள் , உவமை வகையால் ஏனைப் பொருணலம் காட்டல் , 
இனிய உரையாடல்கள் என்ற தலைப்புகளின் கீழ் ஒருவாறு 
ஆராய்ந்து அடிகளார் வழங்கும் அந்தமில் அறிவின்பத்தை 
ஆர நுகர்ந்தோம் . இதனை இந்நெறியே யன்றி வேறு பல்வகை 
யாலும் ஆராய்ந்து இதிற் பொதிந்து கிடக்கும் பன்மாண் 
நலங்களையும் மதிநுட்பம் படைத்த சான்றோர் நுணுகி நோக்கி 
யாவரும் இன்புறக் காட்டுவார் . 


வகை 


இது நிற்க , இந்நூற்கண் ஸ்ரீ குமரகுருபர அடிகள் தமிழ் 

மூன்றனுள் ஒன்றாகிய இசையின்கண் பேராதரவு புரிந் 
திருக்கின்றனர் . திருவாரூரைச் சிறப்பித் துரைக்குமிடத்து , 
ஆங்கே மகளிர் '' சூளிகை வகுத்த மாளிகை ' ' மலிந்த இடத்தே 
செயற்கையால் அமைத்த செய்குன்றின் மேல் இருந்து , கின்னரம் 
வியக்கும் கீதம் பாடுகின்றனர் என்று அவர் தம் இசையினைச் 
சிறப்பிப்பார் , 


ஆடகத்தியன்ற சூடகக் கரத்தால் 
மாடகத் திவவுயாழ் மருமமீது அணைத்து 
மூவகை நிலையத்து ஏழுசுரம் நிறீஇக் 
கொவ்வைவாய் திறந்து குயிலென மிழற்றுபு 
மென்ன ரம்பு உகிரான் விரல் முறைதடவிக் 
கின்னரம் வியக்கும் கீதம் பாட , 
நகைநிலவு எறிக்கும் முகமதி காணூஉச் 
சந்திரகாந்தத்திற் சமைத்த செய்குன்றம் 
மைந்தர் போன்றுருகி மழைக்கணீர் ' ' 


செரிகின்றதென இன்னிசைக்கு நாமும் உருக நயந்துரைக் 
கின்றனர் . செய்குன்றில் இருக்கும் மகளிர் ஆடகப் பொன்னாற் 
செய்த சூடகவளையைக் கையில் அணிந்திருப்பதும் , யாழைத் 
தம் மார்பில் அணைத்து அதன் மெல்லிய நரம்புகளைத் தமது 
கைவிரலால் தடவுவதும் , அக்காலையில் அவ்யாழிடத் தெழும் 


1 


219 


இன்னிசை வலிவு , மெலிவு , சமம் என்னும் மூவகை நிலையும் 
பொருந்தி எழுவகைச் சுரங்களொடு கூடி இன்புறுத்துவதும் , 
அச்செவிச்சுவை யமுதத்தை மடுக்கும் உள்ளத்தின் உவகை 
அம்மகளிரின் முறுவலால் ஒளிவிட்டுத் திகழ்வதும் , திகழொளி 
நிலவுகண்டு சந்திரகாந்தச் செய்குன்று நீராயுருகி யொழுகு 
வதும் பிறவும் இப்பாட்டின்கண் எத்துணை யழகாகக் கூறப் 
பட்டிருக்கின்றன காண்மின் . 


இத்தகைய 

ஞான 

இன்பக் கருவூலமாக விளங்கும் இந் 
நூலைச் சிறப்பிக்கும் மூன்று பாட்டுகள் இந்நூற்கண் காணப் 
படுகின்றன . 

அவற்றுள் , முதற் செய்யுள் இம் மும்மணிக் 
கோவையை நித்தமும் ஓதித் துதிக்கவல்லவர் , எடுத்துள்ள இப் 
பிறவியிலே முத்தியின்பம் பெறுவர் என்னுங் கருத்துப்பட , 


" தடுத்த பிறவித் தளையாம் விலங்கு தனை முறித்து 
விடுத்த கருணைக் கடல் மாசிலாமணி மெய்ப்புகழால் 
தொடுத்த தமிழ் மும்மணிக்கோவை நித்தம் துதிக்கவல்லார் 
எடுத்த சனனத்தில் எய்தாத பேரின்பம் எய்துவரே ” 


என்று பாடுகின்றார் . ஸ்ரீ குமரகுருபர அடிகள் , தம் உள்ளத் 
தில் திருவருள் நின்று உணர்த்த , அவர் நாவில் வாசம் செய் 
கின்ற கலைமகள் ஸ்ரீ - ல - ஸ்ரீ மாசிலாமணி தேசிகமூர்த்திகளின் 
புகழ்ப் பரப்பில் 

எள்ளத்தனை யளவே எடுத்து இந்நூலைப் 
பாடினளேயன்றி அடியேன் பாடினேனில்லை என்று அவை 
யடக்கம் கூறும் அமைதியில் இரண்டாவது செய்யுள் இருக் 
கின்றது . அது , 


''உள்ளத்தருள் நின்று உணர்த்த என் நாவில் உறைந்த வெள்ளை 
வள்ளக் கமலத்தவள் மாசிலாமணி வண்புகழில் 
எள்ளத்தனையளவு ஓர் தொடையாக்கி இசைத்தனளால் , 
கள்ளப்புலன் கொண்டு உரைத்தேனலன் இக்கவி முற்றுமே 


என்பது . 


220 


என 


மூன்றாவது செய்யுள் இந்நூல்பாடி முற்றுவித்த செய 
லொன்றே அடியேனுக்குச் சரியையாதி தவங்களாய் நின்று 
ஞானப்பயனைத் தந்தது அடிகள் கூறும் கூற்றாக 
அமைந்தது . 

“ விரிக்கும் சரியை இப்பாமாலை சேர்த்தது ; மெய்க்கிரியை 
தரிக்கும் படிக்கின்று சாத்தியதே ; மற்று என் தன் தமிழ்நீ 
தெரிக்கின்ற போதருள் செய்ததுவே சிவயோகம் ; உண்மை 

பரிக்கின்ற ஞானமொன்றே மாசிலாமணி பாலித்ததே 
என அழகுதிகழ விளங்குகின்றது . 


O 


2211 


குருபாதம் 
திருக்கயிலாய பரம்பரைத் தருமபுர ஆதீன 

24 - வது மகாசந்நிதானம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகளின் 


பத்தாண்டு ஆட்சி 


1933 


1943 


- 


தருமபுரத்தில் 


FIR 


1 . 


மடாலயம் மேல்தளம் 


2. திருமஞ்ச 


குருபாதம் 


பத்தாண்டு ஆட்சி 


1933-1943 


- 


நகர்த் தோற்றம் : - சோழநாட்டை வளப்படுத்துவது காவிரி 
நதி . அந்நதி பல கால்களாகப் பிரிந்து பலர்க்கும் பயன் 
பட்டுக்கொடுத்திளைத்த வள்ளல் பெருமகனைப் போல வளம் 
பெறச் செல்கிறது . மாயூரத்தின் கிழக்கே அந்நதியின் தென் 
கரையில் அமைந்திருப்பது தருமபுரம் . இது மாயூரத்திற்குக் 
கிழக்கே 3 - மைல் தூரத்துள்ளது . மாயவரமிருந்து தரங்கம்பாடி 
செல்லும் 

கற்பாதையிலிருந்து ஒரு கிளைப்பாதை இதற்குச் 
செல்லுகிறது . இந்நகரைச்சுற்றிப் பசிய சோலைகள் , வளமிக்க 
வயல்கள் , நீர்நிலைகள் , ஓடுகால்கள் பல உள்ளன . நகரின் 
நடுவில் ஆதீன மடாலயமும் இரு பெருங்கோயில்களும் . சுற்றி 
நான்கு திருவீதிகள் . திருவீதிகளில் அணியணியான வீடுகள் . 
இவற்றின் பொதுத்தோற்றம் பொகுட்டொடு கூடிய தாமரை 
மலர்ந்து விளங்குவது போலக் காட்சி பயக்கும் . 


மடாலயத்தின் வடபால் ஆதிபரமாசாரியசுவாமிகள் திருக் 
கோயில் , அங்கு எழுந்தருளியுள்ள இறைவன் திருநாமம் 
ஸ்ரீஞானபுரீசுவரர் ; சமயாசாரியர் , சந்தானாசாரியர் திருவுருவங்களும் , 
முருகன் , விநாயகர் முதலிய திருவுருவங்களும் இவ்வாலயத்து 
ஏற்ற இடங்களில் காட்சி வழங்குகின்றன . இக்கோயிலின் 
ஈசானிய பாகத்தில் ஸ்ரீ தருமபுரீசர் திருக்கோயில் இருக்கின்றது . 
இது தலவிசேடம் உடையது . மாயூரத் தலபுராணத்தில் கூ -றப் 
பெற்றுள்ளது . யமன் பூசித்து நற்பேறு எய்திய தலம் . இந் 
நகர்க்கண் நுழைவார்க்கு முதலில் சித்திவிநாயகப் பெருமான் 
காட்சி வழங்குவர் . பின்னர் இருபெரு ஆலயங்கள் . அடுத்து 


த . ஆ . 29 


225 


| 


பிறகு 


ஆதீன மடமும் , அதனுட் . சொக்கலிங்கப் பெருமானும் . 
காவிரிக்கரை யோ ரமாக 

சச்சிதானந்த விநாயகர் ஆலயம் . 
அதற்குப்பின் பரிபூரணமான பரமாசாரியர்களுடைய சமாதி 
நிலையங்கள் . இங்கனம் முற்றும் சிவஞானத் தெய்வத் திரு 
நகராகக் காட்சி வழங்குவது இந்நகர் . மற்றும் மேலவீதிக்கு 
மேற்கே ஆனந்த பரவச மூர்த்திகள் ஆலயம் இருக்கிறது . 


பல மடங் 


ஆசாரிய 


மடம் , ஆதீனம் : - மடம் என்பது அறச்சாலை , சமயநிலையம் , 
ஞான உறையுள் . ஆதீனம் 

என்பது அத்தகைய 
களுக்குத் தலைமைஸ்தானமாக , ஞானச் செங்கோல் நடாத்தும் 

ஆலயமாக , நல்லரச அரண்மனையாக அமைந்தது . 
சமயங்கள் பலவாதலின் ஆதீனங்களும் , மடங்களும் பலவாயின் . 
ஒரேகொள்கையைப் பரப்பப் பலவேறு இடங்களிலும் பல 
நிலையங்கள் நிலவுகின்றன .. அவற்றுள் இவ்வாதீனம் ஆதீன 
முதல்வர் ஸ்ரீ குருஞானசம்பந்தரால் > தொடங்கப் பெற்றது . 
தொடங்கியபோது ஒரு சிறு ஆச்சிரமம் . அவர்களது ஞானப் 
பெருக்கம் காந்தம் வலியும் இரும்பு போலப் பல பக்குவான் 
மாக்களை வந்து சிவதீக்கை பெறச் செய்தது. பலர் சீடராயினர் . 
அடியார்கள் - கூட்டம் 

கூட்டம் அதிகமாகக் குருசந்தான பீடமாகப் 
பரம்பரையாக விளங்குவதாயிற்று . ஞானானு பூதிச் செல்வர்கள் 
தலைவர்களாக இருந்தனர் . அதனால் அவர்களிடம் பல ஆலய 
நிர்வாகங்கள் அவ்வப்பொழுது ஒப்புவிக்கப்பட்டன . உபதேசம் 
பெற்ற அடியார்கள் குருமூர்த்தியின் ஆணைப்படி அங்கங்குச் 
சென்று சமயத்தொண்டு செய்தார்கள் . அங்கங்கு மடங்கள் 
நிறுவப் பெற்றன . அவைகள் உரிமைப்படி இவ்வாதீனத் 
திற்குச் சொந்தமாயின் . 


இவ்வாதீன அருட்குருமூர்த்திகளுடைய ஞானநோக்காலும் 
அடியார்களுடைய உண்மை உழைப்பாலும் மடத்தின் பெருமை 
உயர்ந்தது . பொருள் நிலை பெருகியது . ஞானக் கருவூலங்களாகிய 
நன்ஞான நூல்கள் பல எழுந்தன . இவ்வாதீனத்தின் பெருமை 
யாலேயே மானியங்கள் பல மன்னர்களால் வழங்கப்பெற்றன 


226 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 


N 


22 

" 


கோயில் கோசாலை மாடுகள் 


ஏதாவது தருமங்களைக் குறித்தோ , உடன்பாடுகளை உள்ளத் 
தெண்ணியோ விடப்பெற்றன வல்ல . இவ்வாதீனம் திருவருள் 
விலாசம் ஒன்றையே துணையாகக் கொண்டு வளர்ந்துவருகிறது . 
ஆன்மார்த்தமாக சிறுகுடிலில் நிறுவிய வொன்று 
திறமும்பெற்று அருட்டிறமும் பெருகிவருவதே இதற்குச் 
சான்றாகும் . இவ்வாதீன ஆட்சியில் இப்போது இருபத்தேழு 
தேவஸ்தானங்கள் இருந்து வருகின்றன . ஆகவே இருபத்தேழு 
தேவஸ்தான நிர்வாக காரியாலயங்களும் இருபத்தேழு நக்ஷத் 
திரங்களாகவும் . இவ்வாதீன ஆட்சிக் காரியாலயம் தண்ணளி 
யோடு தெள்ள முதூற்றும் தண்மதி நிலையாகவும் விளங்கி 
வருகின்றது என்பது அறிந்தின்புறுதற் குரியது . 


இத்தகைய ஞானபீடத்து இப்போது எழுந்தருளி அருட் 
செங்கோல் நடாத்தி வருகின்றவர்கள் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக 
ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் . இவர்கள் ஆட்சி ஏற்றருளியது 
26-6-33 ஆகிய நன்னாளாகும் . 


இவர்கள் ஆட்சி ஏற்றபிறகு இவ்வாதீனம் நிர்வாகத்தில் 
நேர்மையுற்றது , கலைவளத்தில் கவினுறுகின்றது , ஆட்சித் 
திறத்தில் மிகமிக ஏற்றமும் சிறப்பும் பெற்று விளங்குகின்றது 
என்பது உலகமறிந்ததே . ஆயினும் நிர்வாகத் திறத்திற் சிற்சில 
நினைவிற்குக் கொண்டுவரப்படுகின்றன . 


நிர்வாகம் : - இவ்வாதீனத்தைச் சேர்ந்த ஸ்தாபனங்கள் 
பலவேறு ஜில்லாக்களிலும் இருக்கின்றன . பிரான்சு சமஸ் 
தானத்திலும் உள்ளன . இவற்றின் நிர்வாகம் முழுமையும் 
அரசாங்க ஆட்சிமுறையை ஒத்து , கற்றுத் தேர்ந்த சிப்பந்தி 
களை வைத்து , சீர்பெற நடத்தப் பெறுகின்றது . ஒவ்வொரு 
ஸ்தாபனங்களின் திட்டமும் அமைப்பும் தனித்தனியான 
அமைப்புடையவை . அங்கங்குக் காரியாலயங்களும் கண்காணிப் 
போரும் , சிப்பந்திகளும் இருக்கின்றார்கள் . தலைமை ஆதீன 
மடாலயத்தில் மத்திய நிலைய மொன்று அமைத்து அதன் 


227 


வழியாக நிர்வாகம் நடத்தப்பெற்று வருகிறது . அன்றாட 
நிர்வாகமட்டும் வகுத்த திட்டப்படி அங்கங்கு உள்ளவர்களால் 
நடத்தப்பெற்று வருகிறது . 


எனச் 


இப்போது எழுந்தருளியிருக்கும் மகாசந்நிதானம் அவர்கள் 
ஆட்சியேற்ற ஆரம்பத்திலேயே நேர்மையான பரிபாலனம் 
நடைபெற வேண்டும் , சமயம் தழைத்தோங்க வேண்டும் , சிவக் 
கல்வி செழிக்கவேண்டும் , சிவாலயங்களின் செம்மையே தேச 
நன்மை சிந்தை செய்தார்கள் . 

அதன்விளைவே 
முற்குறித்த அமைப்புக்களோடு வெளிக்காரியாலயங்களுக்கும் 
மத்திய காரியாலயத்திற்கும் உள்ள தொடர்பை மிக நெருக்க 
மாகச் செய்த இச்சீர்திருத்தங்கள் . மற்றும் ஸ்தல சிப்பந்தி 
களுக்கும் , மத்திய நிர்வாக காரியஸ்தர்களுக்கும் அதிகார 
வரையறை விதிக்கப்பட்டன . வருஷத்திட்டம் வகுத்து அதன் 
படி நடக்க 

அனுமதிபெற்றாலும் , மாதக்கணக்கு மத்திய 
நிலையத்திற்கு அனுப்பி ஒப்புதல் பெறவேண்டும் என்றும் , 
வருகின்ற மாதங்களுக்கு முன்கூட்டியே தெரியக் கூடிய 
செலவினங்களுக்குத் திட்டஜாப்தா அனுப்பி ஆதீன உத்தரவு 
பெறவேண்டும் என்றும் வரையறைகள் செய்யப்பெற்றன . 
உத்தரவை எதிர்பார்த்து அவசரமாகச் செய்யப்பெறும் செலவு 
கட்டுப்படுத்தப் பெற்றிருக்கிறது . எல்லாக் கணக்குகளும் 
அன்றாடம் முடித்துவைக்க விதிக்கப்பெற்றிருக்கிறது . கடிதப் 
போக்கு வரத்துகள் அரசாங்கமுறையை ஒட்டி அமைக்கப் 
பெற்றிருக்கின்றன . சென்னை மத மானிய சட்டப்படி வைக்க 
வேண்டிய 'ரிஜிஸ்டர்கள் ' கணக்குகள் , கோஷ்பாராக்கள் 
முதலியன 

குறித்தகாலந்தவறாது முடிவுபெற ஏற்பாடுகள் 
செய்யப்பெற்றுள்ளன . சிப்பந்திகள் சம்பளமும் மாதாமாதம் 
பட்டி ( Bill ) அனுப்பி ஆதீன உத்தரவுபெற்றே பட்டுவாடா 
செய்யப்பெறுகிறது . 


இவைகள் சரிவர நடைபெறுகின்றனவா என்று ஆராய 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் அவர்கள் பல தேவஸ்தானங்களுக் 


228 


கும் முன்னெச்சரிக்கையும் , சிறுகுறிப்பும் இன்றி எப்படியும் 
ஸ்தல நிர்வாகிகளுக்குத் தெரியாதபடி விஜயஞ் செய்வதற்கான 
வசதிகள் வகுக்கப்பட்டன. அதனால் ஆட்சித்திறம் நன்கமைந்து 
வருகிறது . 


சொத்துப் பராமரிப்பு : - எல்லா தேவஸ்தானங்களுக்கும் உள்ள 
சொத்துவிபரம் தெரிய 'சொத்து விவரப்பட்டி ' தயாரிக்கப் 
பெற்றுள்ளது . சொத்துக்களான நிலபுலங்களை வழக்கப் 
படியே குறிப்பிட்ட காலஎல்லைக்குக் குத்தகை விடப்பெறு 
கிறது . குத்தகை ஏலமுறையிலேயே நடைபெறும் . குத்தகை 
ஏலத்திற்கு முன்னால் விளம்பரம் வெளியிட்டுப் பலர் முன்னிலை 
யில் ஏலம்விடப்பெறும் . ஏலம் எடுத்தவர்களிடம் தகுந்த 
பெறுமானம் பெற்று , சீட்டு எழுதி வாங்கிக் கொண்டு , ஏலம் 
உறுதி செய்யப்பெற்று வருகிறது ; பாக்கி தங்காமல் வசூலிக்கப் 
பட்டும் வருகிறது. 


பரிசீலனை : - ஒவ்வொரு ஆண்டும் , அங்கீகாரம் பெற்ற 
( ஆடிட்டர் ) கணக்கு பரிசோதகர்களைக் கொண்டு பரிசீலனை 
செய்து உறுதிமொழிப் பத்திரம் வாங்கிவைக்கப் பெறுகிறது . 


அறநிலையப் பாதுகாப்புக் கழகமும் , ஆதீனமும் : - ஆதீன 
மடாலயத்திற்கும் , அதற்குச் சொந்தமான பிறஸ்தாபனங் 
களுக்கும் சென்னை இந்துமத அறநிலையப் பாதுகாப்புச் 
சட்டத்தினின்று விலக்குகள் பெறப்பட்டுள்ளன . ஆண்டுகள் 
தோறும் வரவு செலவு உத்தேசத்திட்ட நகல்கள் ( Budget 
Estimate ) அனுப்பப்பெறும் . அக்கழகத்திற்கு அளிக்கப்பெறும் 
உதவித் தொகையைத் திட்டப்படுத்த ஆதாய விபரப்பட்டி 
களும் அனுப்புவதுண்டு. இவ்வாதீனத்தைச் சார்ந்த எல்லா 
ஸ்தாபனங்களையும் பலமுறைகளில் பார்வையிட்ட அறநிலையப் 
பாதுகாப்புக் கழகத்தார்களும் , உத்தியோகஸ்தர்களும் மிகச் 
சிறப்பாக எழுதியும் பேசியும் இருக்கிறார்கள் . 


229 


திருப்பணிகள் : - இவர்கள் அருளாட்சியேற்ற காலம் 
எங்கும் பணநெருக்கடி ஏற்பட்டநேரம் . நாட்டில் வெள்ளச் 
சேதம் புயற்கொடுமை இவற்றால் சரியான விளைவுகள் இல்லை . 
அவ்விதமிருந்தும் செலவுகளை 

ஒருவாறு திட்டப்படுத்தி , 
வருவாயிலிருந்தே நடைமுதல் செலவுகளுஞ் செய்துகொண்டு 
கொஞ்சங் கொஞ்சமாகப் பொருளை மீதப்படுத்தி அவசியமான 
திருப்பணிகள் பலவும் செய்துள்ளார்கள் . 


1. ஆதீன மடாலயம் :- மடாலய முகப்பு சிற்பத்திறம் 
செறிந்த இடமாக , உறுதியின் உறையுளாக , அழகின் 
அடைக்கலத்தானமாக ஆக்கப்பெற்றது . கருங்கற்பணியாக 
முன்மண்டபம் போட்டுச் சித்திரத்தூண்கள் நிறுத்தி அவை 
களில் குதிரைக்கால் , யாளக்கால் அமைத்து அழகுபடுத்தப் 
பெற்றன . இம்முகப்பின் வடபகுதியிலே புலவர் பெருமக்கள் 
புத்தகரூபமாகப் பொருந்தி அணியணியாக அழகுசெய்கின்றனர் . 
அதாவது அறிவுக்களஞ்சியமாகிய புத்தகநிலையம் இருக்கிறது . 
மடத்தின் முன்கட்டும் இருபுறமும் குறடுவிட்டு மேடைகட்டப் 
பெற்றது . அதில் ஒவ்வொரு மதியிலும் ஞானசம்பந்த ஞான 
ஞாயிறு உதித்துக்கொண்டிருக்கிறது . அதன் பதிப்பகம் இப் 
போது அங்கு இருக்கிறது . 


2. பந்திக்கட்டு: - சுகாதார முறைக்கேற்ப வெளிச்சமும் 
காற்றுந் தவழ கலியாண கூடவேலையாகத் தூக்கிக் கட்டப் 
பெற்றுள்ளது . கீழே தரை செப்பனிடப் பெற்று யானையடிச் 
சதுரக்கல் பரப்பித் தளவரிசை செய்யப் பெற்றிருக்கிறது . 


3. பண்டாரக்கட்டு : - தரைக்கும் தூண்களுக்கும் ஒளிச் 
சிமிட்டிபூசி அழகும் ஒளியும் ஒன்றைவிட்டு ஒன்று பிரியாதன 
என்பதை யுணர்த்தி நிற்கச் செய்யப்பெற்றுள்ளது . 


4. பூசைமடம் , ஓடுக்கம் : - மிகக் கிலமாயிருந்தது . அதனை 
முழுமையும் இடித்துக் காற்று வெளிச்சமுதலிய எல்லாவசதி 
களும் அமைய நவீன முறையில் கட்டப்பெற்றுள்ளது . 


230 


தருமபுரம் ஆதீன மடாலயம் 


காடா 


பாது 


1. முகப்பு 


프 


காளை 


ம 


உ TD 


கனியாபக்ட் 


இதன் 


2. முகப்புப் பந்தலலங்காரம் 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான ஸ்ரீ ஞானபுரீசுவரசுவாமி கோயில் 


1 . 


மரவாகனங்கள் 


2 . 


வெள்ளிவாகனங்களும் எடுபிடிகளும் . 


அத 
5. நிர்வாகஸ்தலம் : - ஏற்கனவே இருந்தது மிகப்பழமை 
யானது . அதனை இடித்து எடுத்துவிட்டுப் 

புதுவசதிகள் 
பொருந்த நன்கு கட்டப்பெற்றுள்ளது. 

6. சரக்கறை : - இதுவும் ஏற்றமுறையில் திருந்திய அமைப் 
புடன் இயற்றப்பெற்றுள்ளது . 

7. இருமுகப்புகள் : - மடத்தின் வடக்கு முகப்பு தெற்கு 
முகப்பாகிய இரண்டும் நன்றாக எடுத்துக் கட்டி வர்ணம் 
தீட்டப்பெற்றுத் தெற்கு முகப்பிற்குச் சம்பந்தர் நிலையம் என்றும் , 
வடக்கு முகப்பிற்கு அப்பர் நிலையம் என்றும் பெயர் சூட்டப் 
பெற்றன . வடக்கு முகப்புக்கு வெளியில் விருந்தினர்களை வர 
வேற்க விருந்தினர் மாளிகை கட்டப்பெற்று வருகிறது . அம் 
மாளிகையில் வடக்கு முகப்பைச் சேர இருக்கும்பகுதிக்கு சாந்த 

, 
மெய்கண்டான் நிலையம் என்றும் பெயரிடப்பெற்றுள்ளன . இது , 
வருவோர் மெய்கண்டான் திருவருளால் சாந்த நிலையையடைந்து 
அப்பரடிகளைப்போல அருந் தொண்டர்களாகிச் சொக்கலிங்கச் 
சிவத் திருவருள் பெற்றுச் சிவஞானச்சேயாக விளங்க வேண்டும் 
பெருங்கருணைத்திறத்தைக் காட்டி நிற்கின்றது . 


8. நான்கு திருவீதிகள் : - வீதிகளுக்கு அழகு வீடுகளிருத்தல் . 
வீடுகளும் அழகுடனிருத்தல் . ஆதலால் நான்கு வீதிகளிலும் 
மடத்துக் காரியஸ்தர்கள் குடியிருக்க , வீடுகள் பல கட்டப் 
பெற்றுள்ளன . மின்சார விளக்குகளும் போடப்பட்டுள்ளன . 


9. குருபக்தி : - முன்னிருந்த 23 - வது பட்டத்துக் 
மூர்த்திகளாகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக பரமாசாரியர் 
களின் ஞாபகார்த்தமாக , 

வடக்குவீதி ஓரமாக காவிரிக்குப் 
போகும் வழியாகிய திருமஞ்சன வீதியில் ஒரு அழகிய வளைவு 
கட்டப் பெற்றுள்ளது . 


231 


10. சித்திவிநாயகர் ஆலயம் : -- இவ்வாலயம் புதுப்பணி 
யாகச் சித்திர சிற்பம் செறியச் செய்யப்பெற்றது . கும்பா 
பிஷேகமும் இயற்றுவிக்கப்பெற்றது . 


11. பிற ஆலயங்கள் : - மடத்தை யடுத்துள்ள 

மடத்தை யடுத்துள்ள இரு ஆலயங் 
களுக்கும் வேண்டிய திருப்பணிகள் செய்யப்பெற்றுள்ளன . 


12. குளங்கள் : - மடத்தின் முன்புறமுள்ள திருத்தொண்டர் 
குளம் , தேரடிக் குளம் , சச்சிதானந்த விநாயகர் திருக்குளம் 
இவைகளைச் சுத்தம் செய்து சேறுவாரி படித்துறைகள் கட்டப் 
பெற்றன . அவ்வப்போது தண்ணீர் சுத்தமாகப் 
ஏற்பாடுகள் இயற்றப்பெற்றுள்ளது . 


பாதுகாக்க 


13. கற்சாலையிலிருந்துவரும் கிளைப்பாதையை நேர்ப்பாதை 
யாகச் செப்பனிடப்பெறுகிறது . பாதையின் இருபுறங்களி 
அழகிய வளைவுச்சுவர் ஏற்படுத்திக் கண்கவர் வனப்பினதாகச் 
செய்யப்பெற்றுள்ளது . 


தேரடிகள் தூக்கிக் கட்டப்பெற்றுள்ளது . 


14. இவ்வாறே ஆதீனத்தைச்சார்ந்த வெளியூர் படங்களும் 
திருப்பணி செய்யப்பெற்றுப் பல சீர்திருத்தங்கள் வழங்கப் 
பெற்றன . திருநின்றியூரில் கிட்டங்கிக் கட்டிடம் ஒன்று கட்டி 
வைக்கப்பெற்றுள்ளது . 


- 


ஆலயங்கள் : 

1. தருமபுரம் ஸ்ரீ தருமபுரீசுவரர் ஆலயம் : இதன் வருமானம் 
மிகக்குறைந்தது . இதன் வருவாயைக்கொண்டு இதன் நிர் 
வாகத்தை நடத்துவதே சிரமமானது . ஆகையால் இதற்கு 
வேண்டிய பணிகள்யாவும் , ஆதீன 

நிதியிலிருந்தே 


மடாலய 


232 


* 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தன் 


கா 


MEN 


ஸ்ரீ தருமபுரீஸ்வரசுவாமி ஆலயம் , தருமபுரம் . 


ஸ்ரீ சித்திவிதாயகர் ஆலயம் , தருமபுரம் . 


MAHARAJA SEAFOCI'S SARASWATHI 


Kanni 


' 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 
திருபுவனம் ஸ்ரீ கம்பகரேசுவர சுவாமி கோயில் 


SAI 
RIANAI 


JANJORE 


உள்தோற்றம் 


மாயவரம் வள்ளலார் கோயில் 


ஸ்ரீ வதான்யேசுவர சுவாமி கோயில் உள் தோற்றம் 


செய்யப்பெறுகின்றன . இதன் கோபுரம் மிகக்கிலமாக இருந்ததை 
இடித்து மொட்டைக் கோபுரமாகக் கட்டப்பெற்றது . அழகிய 
பல திருவுருவங்களைச் சுற்றிலும் அமைத்து அழகுபடுத்தப் பெற் 
றுள்ளது , திருமதில் முழுமையும் சிமிண்டு பூசிக் கருங்கல் 
வேலைப்பாடு காட்டப்பெற்றுள்ளது . சந்நிதிவிநாயகர் ஆலயமும் 


அப்படியே . 


2. மணக்குடி ஸ்ரீ சுந்தரேசுவரசுவாமி கோயில் : 
இராஜகோபுரம் திருமாளிகைப்பத்தி மண்டபம் முதலியன மிகக் 
கிலமாக இருந்தன . அவற்றை இடித்து எடுத்துவிட்டு மொட்டைக் 
கோபுரமாக்க்கட்டி இருபக்கங்களிலும் ஒட்டு மண்டபங்களும் 
கட்டித் திருத்தம் செய்யப்பெற்றுள்ளன . வெளிச்சுவற்றின் 
சுண்ணாம்பு சுரண்டப்பெற்று வெள்ளையும் வைக்கப்பெற்றது . 


3. கருங்குயில் நாதன்பேட்டை ஸ்ரீ சக்திபுரீசுவரசுவாமி 
கோயில் : - வெளித்திருமதில்களுக்குச் சிமிட்டி பூசப்பெற்றது . 
முன்கோபுரம் கட்டப்பெற்றது . பிராகாரங்களுக்குப் புதிதாகத் 
தளவரிசை போடப்பெற்றது . மண்டபங்கள் முழுமையும் 
கொத்தி வெள்ளைவைக்கப் பெற்றது . சந்நிதியில் காற்று 
வெளிச்சத்திற்காக இருஜன்னல்கள் வைக்கப்பெற்றுள்ளன . 
கோயிலின் தென்புறம் உள்ள கரிக்குருவி தீர்த்தம் சேறுவாரித் 
திருப்பணி செய்யப் பெற்றுள்ளது . மடைப்பள்ளியும் திருத்தப் 
பெற்றுள்ளது . கோபுரவாயிலிலும் உள்ளும் திருப்பாடல்கள் 
வரையப் பெற்றுள்ளன . 


4. மாயூரம் வள்ளலார் கோயில் ஸ்ரீ வதான்யேசுவர 
சுவாமி கோயில் : - முன்புறத்து மண்டபங்கள் அடைசலாக 
இருந்தன . அவை இடித்துச் சுத்தம் செய்யப்பெற்றன . மேலத் 
திருமாளிகைப்பத்தி மண்டபம் பூராவும் புதிதாகக் கட்டப்பெற் 
றன . மற்ற மண்டபங்கள் சுரண்டி வெள்ளைத்தீர்வை வைக்கப் 
பெற்றன . சுவாமி கோயில் மண்டபங்களும் அங்கனமே . 
சரக்கறையும் தேவஸ்தான் ஆபீஸும் வைப்பதற்கு ஒட்டுக் 


த . ஆ . 30 


233 


கட்டிடம் ஒன்று புதிதாக கட்டப்பெற்றது . நந்தவனத்திற்கு 
வெளிச்சுவர் கட்டப்பெற்றது . சுவாமிகோவில் அர்த்தமண்டபத் 
தில் வெளிச்சமில்லாதிருந்தமையால் வௌவால்கள் அடைந்தன . 
அம்மண்டபத்தில் ஜன்னல்வைத்துக் கட்டப்பெற்றதும் வௌவால் 
களும் பறந்துபோய்விட்டன . 


5. குறுக்கை ஸ்ரீ வீரேட்சுவரசுவாமி கோயில் :- உள் 
மண்டபம் பூராவும் தளங்கொத்திக் கல்பரப்பி வெள்ளைவைக்கப் 
பெற்றது . சுவாமி சந்நிதியில் உள்ள வௌவால்நத்தி மண்டபம் 
இருபுறமும் தூக்கி வேலை செய்து வெளிச்சம்வரக் கண்ணாடிகள் 
வைத்தும் , ஜன்னல்வைத்தும் கட்டப்பெற்றுள்ளன . அக்கினி 
மூலையில் , திருமடைப்பள்ளி ஒட்டுக் கட்டிடமாகப் புதிதாக 
வசதிகளுடன் கட்டப்பெற்றது . இரண்டாம் கோபுரத்தின் 
வாயில் குறுகலாகவும் , உயரமின்றியும் இருந்தது . அதனை 
இடித்து உயரமாகவும் அகலமாகவும் செய்ய வேலை நடந்து 
வருகிறது. கோயிலின் தென்மேற்கு மூலையில் தேவஸ்தானக் 
கச்சேரியும் , நெற்களஞ்சியமும் வைக்க ஒருகட்டிடம் கட்டப் 
பெற்றுள்ளது . 


6. தலைஞாயிறு 

குற்றம் பொறுத்தீசுவரசுவாமி 
கோயில் : - வெளிமதில் புதிதாகக்கட்டிச் சிமிண்டு பூசப்பெற்றது . 
அம்மையார் சந்நிதியில் ஒருபெரிய ஜன்னல் போடப்பெற்றது . 
சுவாமி சந்நிதியிலும் அடைசலாகவும் நெருக்கமாகவும் இருந்த 
மண்டபத்தைத் தூக்கி வேலை செய்யப்பெற்றது . ஜன்னல்கள் 
வைத்துக் கட்டப்பெற்றன . தளவரிசை போடப்பெற்றது . 
மடைப்பள்ளி சீர்திருத்தப்பெற்றது . தூண்கள் மண்டபங்கள் 
வெள்ளைவைக்கப்பெற்றன . 


7. புள்ளிருக்கு வேளூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி 
கோயில் : - இந்தக்கோயில் ஒரு பிரபல காணிக்கை க்ஷேத் 
திரம் . இங்கு இறைவன் வினை தீர்த்த பெருமானாக விளங்கு 
கிறார் . அம்மை தையல்நாயகி மயல்தீர்க்கும் மருந்தாக இருக் 


234 


தருமபுரம் ஆதீனத்துக்குச் சொந்தமான 


வைத்தீஸ்வரன்கோயில் (வேளூர் ) ஐந்து கோபுர தரிசனம் 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 

வேளூர் தேவஸ்தானம் 


7ANIOR 


என் 


- 


புதிதாகக்கட்டப்பட்ட கடைகள் 


புதிதாகக்கட்டப்படும் திருமதில் (இதன்உயரம் 21 அடி .) 


கிறார் . 

இளையபிள்ளை முருகன் செல்வமுத்துக்குமாரராக , 
வேண்டியன தரும் விண்ணவர் தலைவராக விளங்குகிறார் . இங்கு 
முடிப் பிரார்த்தனைக்காக வருபவர்கள் பலர் . முடி செலுத்து 
வதற்கு ஏற்ற இடவசதியில்லாதிருந்தது . அதற்காகப் புதிய 
கட்டிடம் கட்டப்பெற்றது . அதன் பக்கத்தில் உள்ள கோதண்ட 
தீர்த்தத்தையும் செப்பனிட்டு ஸ்நானவசதி யளிக்கப்பெற்றுள் 
ளது . 

இந்த தேவஸ்தானத்தில் யானை ஒன்று வைத்துப் 
பராமரிக்கப்படுகிறது . அது இருப்பதற்காக 

ஒரு ஒட்டுக் 
கட்டிடம் கட்டப்பெற்றது . சுவாமி சந்நிதி , தட்டஞ்சுற்றி 
மண்டபம் இரண்டும் மிகப்பள்ளமாகப் போய்விட்டது . அதனை 
உயர்த்திக் குறடுகளுக்கு கான்கிரிட்போட்டு உறுதிப்படுத்தித் 
தளவரிசையும் செய்யப்பெற்றது . கிலமாக இருந்த இடங்களைத் 
திருத்திப் பாவுகல்போட்டும் , (Ferro ) கான்கிரீட் வேலைசெய்தும் 
உறுதிப்படுத்தப் பட்டுள்ளன . இரண்டு பக்கங்களிலும் , புதிதாக 
ஜன்னல்கள் போட்டு வசதிசெய்யப்பெற்றன . மண்டபம் பூராவும் 
ஒழுங்குபடுத்திப் பூசப்பெற்றது . இந்த மண்டபத்தில் தான் 
வழிபாட்டிற்காக வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கி 
வருகிறார்கள் . இந்த மண்டத்திற்கு “ சண்முகவிலாசப் பிரசார சபா 
மண்டபம் " எனப்பெயர் . இம்மண்டபத்துச் சுற்றுச் சுவர்களில் 
தலத்தேவா ரங்கள் , அருட்பாடல்கள் எல்லாம் எழுதப்பெற்று 
அருட்டமிழ் ஆலயமாக 

விளங்கிக் கொண்டிருக்கிறது . 
கோவிலில் நடைபெறும் சமயப்பிரசங்கங்கள் யாவும் இங்கேயே 
நிகழ்த்தப்பெறும் . தெற்கு வெளித்திருமதில் இடிந்துபோய் 
விட்டது . இப்போது அம்மதில் அடியில் கருங்கல் வரிவிட்டு 
வானளாவக் கட்டப்பெற்றுள்ளது . இன்னும் கோவிலில் 
அடைசலாகவும் , இருளடைந்தும் இருந்த இடங்கள் தக்க 
முறையில் சீர்திருத்தம் செய்யப்பெற்று வருகின்றன . ஆஸ்தான 
மண்டபத்தின் பின்புறம் உள்ள மண்டபம் காற்றும் வெளிச் 
சமும் தந்து சீர்பெறுத்தப் பெற்றுள்ளது . ஆடிப்பூர அம்மன் 
சந்நிதி , தையனாயகி கோயிலின் கீழ்புறம் , ஸ்ரீ செல்வமுத்துக் 
குமாரசாமி 

சந்நிதி இவைகளில் தளவரிசை ஒட்டுக் 
கற்களாகப் போடப்பட்டிருந்தவைகளை எடுத்துவிட்டுப் பெரிய 
கருங்கற்கள் பாவிச் சீர் பெறுத்தப் பெற்றுள்ளன . அம்மன் 


235 


அதன் 


சந்நிதியிலுள்ள சித்தாமிர்தத் தீர்த்தத்தை இறைத்துச் சேறு 
வாரி , படித்துறைகளையும் செப்பனிட்டுச் சீர் செய்யப்பெற்றது . 

சுற்றுப்பக்கங்களுக்குக் * கான்கிரீட் ' போட்டுத் 
தளவரிசை செய்யப்பெற்றது . அதன் ஒருபகுதி அகலப்படுத்தப் 
பெற்றது . கட்டளை மடம் வெகுகிலமாக இருந்ததை இடித்து 
விட்டுப் புதிதாகக் கட்ட அஸ்திவாரம் போடப்பெற்றுள்ளது . 
கோவில் பூராவும் மின்சாரவிளக்குகள் போடப்பட்டன . நந்த 
வனத்திற்குத் தண்ணீரிறைக்க ஒரு மின்சாரக்குழாய் இயந்திர 
மமைக்கப்பெற்றது . கோவிலைச் சேர்ந்த சில கடைக் கட்டிடங் 
களை இடித்தெடுத்துவிட்டுப் புதிதாக வசதியாகக்கட்டிக்கொடுக்கப் 
பெற்றன . உற்சவமூர்த்திகள் எழுந்தருளியுள்ள இடங்களும் , 
பரிவட்டங்கள் காயவைக்கும் இடங்களும் , உண்டியல்மேடையும் 
பந்தோபஸ்திற்காகவும் , பரிசுத்தத்திற்காகவும் இரும்புக் 
கம்பிகள் போட்டு அடைக்கப்பட்டன் . சுவர்களுக்குச் சந்து 
பதிந்தும் , வெண்சாந்து பூசியும் , சுறண்டிச் சிமிட்டுவைத்தும் , 
சீர்திருத்தங்கள் செய்விக்கப்பெற்றன . யாத்ரீகர்களுடைய 
வசதியை முன்னிட்டு , 

வைத்தீஸ்வரன் கோவில் 
கற்சாலையிலுள்ள குளத்தைச் சேறுவாரிச் சுத்தம் செய்விக்கப் 
பெற்றது . 


சீகாழி 


மற்றும் , ஸ்ரீவள்ளிநாயகியாருக்குக் கல்லிழைத்த 
ஒன்றும் , வெள்ளிஸ்நான வேதி ஒன்றும் , சோமாஸ்கந்தருக்கு 
வெள்ளிப் பார்வைத்தகடும் , அறுமுகக் கடவுளுக்குக் கவசமும் 
செய்துவைக்கப் பெற்றுள்ளன. 


கிணறு 


மருவத்தூரில் ஆதித்திராவிடர்களுக்கென 
ஒரு 
தோண்டி மேடை முதலியனவும் கட்டித்தரப்பெற்றது . 


8. சீகாழி ஸ்ரீ சட்டைநாதசுவாமி கோயில் : - கோயில் 
திருமாளிகைப்பத்தி மிகக்கிலமாக இருந்ததை இடித்தெடுத்து 
விட்டுப் 

கட்டக்கூடியவைகள் கட்டப்பெற்றன . 
கொடுங்கையாளங்கள் சீர்செய்யப்பெற்றன . ஸ்ரீ சட்டைநாத 


புதிதாகக் 


236 


பா- 

IAN * 

ANNIN கர் 

. IP 

.ராந்து 


P 

AY 
ப WAM. , - 


AVYA 

** 


வா 


துதா-- AANAAMAAVAA 

பாடம் 


வரும் 


. 


SNIDAAAAYUVI 


4 


1 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 


ததது 
NAYAM 

N 


INT 


** MAH நான்:04 

--- 


- 


MANO 


P 


* 


' 


. 


கர் 


MANN 


P 


SEAR - 


M 


PAN காகா 

கமலா 

* 
1. 

| 

ML 

** 
பொது * ' ' 

- 
* 

3 ம் . - * 

- K. கா 
Min தவம் 

பா 
அடியார் 


My 

SK 
தக் 
344 
PA 
THAN 

பக்தி 
பாரு 
| PRAI 
' 


A 


AMON 
ARR 


NAANாக்க 


RATIONAL 


MANATHIN 


காதURS/ NAANAYA 


D Thiyile 


AR 
S 


T 


MON 


ONS 


* 


R 


ச 


AMAN 


கே 


சீகாழி திருத்தோணிமலை 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 
கொழி ஸ்ரீ சட்டை நாதசுவாமி தேவஸ்தானத்தைச் சேர்ந்த 


ஸ்ரீ அக்னீசுவர சுவாமி கோவில் 
புதுப்பிக்கப்பட்டு சமீபத்தில் கும்பாபிஷேம் நடைபெற்றது . 


I 


M 


தேவஸ்தானம் ஆபீஸ் 


சுவாமி பலிபீடத்தைச் சுற்றிலும் , அடைப்புப் போடப்பெற்றது . 
ஸ்ரீ சோமாஸ்கந்தர் சந்நிதியும் அப்படியே . திருமாளிகைப்பத்தி 
தளம்பூராவும் கொத்தி வெள்ளை வைக்கப்பெற்றது . சுவாமி 
கோயில் வடக்குத் திருமதில் மிகப்பழுதாக இருந்தது . அதனைப் 
பிரித்துவிட்டுப் புதிதாகக் கட்டிமுடிக்கப் பெற்றது . திருஞான 
சம்பந்தருடைய எழுந்தருளுருவம் இருந்தருளுமிடத்தைத் தனிக் 
கோவிலாகக் கட்டத் திட்டம்போட்டு வேலை நடைபெறுகிறது . 
பிரமபுரீசர் கோயில் சந்நிதியில் நடராஜர் சபையிருக்கும் 
இடத்தில் புதுமாதிரியான சன்னல்கள் வைத்துக் கட்டப் 
பெற்றன . சபைக்கு முன் கருங்கல் தளவரிசை போடப்பெற்றது . 
அறுபத்துமூவர் சன்னதியிலும் கருங்கல் செப்பனிட்டுப் பரப்பப் 
பட்டது . மேற்குத் திருமதில் வடபகுதியும் வடக்குத் திருமதில் 
மேல் பகுதியும் . பூராவும் கருங்கல்வரி விடப்பெற்று உயரமாகக் 
கட்டத் தொடங்கப்பெற்று முடிவுறுஞ் சமயத்திலிருக்கிறது . 
மேலவீதியிலிருந்த 

பைரவர் 

கோயிலைத் திருத்திக் கட்டிச் 
சமீபத்தில் கும்பாபிஷேகமும் செய்விக்கப்பெற்றது . அக்கினி 
புரீசர் ஆலயமும் அங்கனமே . பிடாரி கீழவீதியிலுள்ள சந்நிதி 
விநாயகராலயம் புதுப்பிக்கப்பட்டது . பிடாரிகோயிலுக்குத் 
தளவரிசை போடப்பெற்றது . தேவஸ்தான கச்சேரி வைக்க 
அழகான சிறியகட்டிடம் கோவிலுக்குள்ளேயே கட்டப் 
பெற்றுள்ளது . தெற்குவீதியில் யாத்ரீகர்கள் வந்து தங்க ஒரு 
சிறுவிடுதி கட்டப்பெற்றது . கீழ 

கீழ ராஜகோபுரம் கிலமாகி 
இடிந்து விழுந்துவிட்டது . அதை இப்பொழுது கட்ட 
அஸ்திவாரம் போடப்பட்டுள்ளது . அம்மன் சந்நிதியிலுள்ள 
பிரமதீர்த்தம் சேறுவாரிச் சுத்தஞ் செய்யப்பெற்றதோடு 
தண்ணீர் எக்காலத்திலும் வந்து பாய வருகால் வடிகால் வசதி 
களும் செய்யப்பெற்றுள்ளன . உற்சவமூர்த்திகள் எழுந்தருள 
மகாமண்டபத்தில் குறடுகட்டி , இரும்புக்கம்பி யடைப்பும் இடப் 
பெற்றது . சுவாமிகோயில் மலை இவற்றுள் தேவாரம் , திருவாசகம் 
முதலிய அருட்பாடல்கள் வரையப் பெற்றுள்ளன . மின்சார 
விளக்குகள் போடப்பெற்றுள்ளன . கோயிலின் மேற்புறமுள்ள 
தோட்டத்திற்கு 

வெளிச்சுவர் எடுக்கப்பெற்றது . அங்கும் , 
சிங்காரத் தோட்டத்திலுமாகச் சுமார் ஆயிரம் தென்னைகள் 


237 


வரை போடப்பெற்றுப் பயிராகி வருகின்றன . திருக்கோயிலுக் 
கென்று ஒரு காசுமாலை செய்துவைக்கப் பெற்றுள்ளது . 


9. ஆச்சாபுரம் ஸ்ரீ சிவலோகத் தியாகராஜ சுவாமி 
கோயில் : - சுவாமி சந்நிதி மகாமண்டபத்தில் மேற்பாவுகற்கள் 
உடைந்துபோயிருந்தனவற்றை எடுத்துப் புதுக்கற்கள் போடப் 
பெற்றன . மண்டபங்கள் வேலை செய்யப்பெற்றன . சபைக்குப் 
பக்கத்தில் ஒருபந்தோபஸ்து அறை கட்டப்பெற்றது . சுவாமி 
கோயில் பிராகாரம் முழுதும் , சிமிட்டிக்கல் போட்டுத் தளவரிசை 
செய்யப்பெற்றது . சுவர்கள் யாவும் சுறண்டி வெள்ளை பதியப் 
பெற்றன . மேலப்பிராகாரத்தில் நந்தவனத்திற்குச் சுற்றுச் சுவர் 
கட்டி வளர்ச்சி செய்விக்கப் பெற்று வருகிறது . அம்மையார் 
கோயில் ராஜகோபுரம் மிகக் கிலமாக இருந்ததால் அதனை 
அப்புறப்படுத்திவிட்டுக் கோபுரவேலை காட்டிக் கட்டப் 
பெற்றுள்ளது . கோயிலில் திருப்பாடல்கள் எழுதப் பெற் 
றுள்ளன . திருஞான சம்பந்தர் கோயில் முழுமையும் , திருமதில் 
முழுமையும் , பழுதுபார்த்துச் சிமிட்டி பூசப்பெற்றது . திருக் 
குளமும் பாய்கால் வடிகால் கட்டிச் சுத்தமாகவைக்கப்பெற்று 
வருகிறது . 


10. விள நகர் ஸ்ரீ துறைகாட்டும் வள்ளலார் கோயில் : 
அம்மன் சந்நிதி வழிதிறந்துவிடப்பெற்றது . தெற்குவீதியிலும் 
தெற்கு மதிலிலும் ஒவ்வொரு வளைவு போட்டு இருபுறமும் சுவர் 
கட்டி விடப்பட்டது . நந்தவனங்களுக்குச் சுற்றுச்சுவர் எடுக் 
கப்பட்டன . வெளிமண்டபங்கள் கொத்தி வெள்ளை வைக்கப் 
பட்டன . சுவாமி கோயிலில் பள்ளியறைக்கு எதிரே ஜன்னல் 
வைத்துக் கம்பிவலை யடைத்துக் காற்றும் வெளிச்சமும் உலவ 
வேலை செய்யப் பெற்றது . தேவாரப் பதிகங்கள் எழுதப் 
பெற்றுள்ளன . 


11. பரசலூர் ஸ்ரீ வீரட்டேசுவர சுவாமி கோயில் : - உள் 
மதில்கள் அளறு அடித்ததைச் சுரண்டி அழகாகச் சிமிட்டி பூசப் 


238 


பார்க்க.. 

EMA 


கைகே 


கால் 


* 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 


பக்கமே 


தாக 


NA 
காது 


- ஆக்கம் 


* 


ME 


- 


MRR 


NIREN 


AN பதி 

போ 
NHANAINA 
1 ஆம் | FARMI காலம் 
S NAN AANAM 

* Post , 
For M Wார் 

தினம்போன்கள் 


M 


கா 
: 

தென்காதே 
*** 

கர் 
--- 

படை 
NA 

இ 

PAN 
tease 
PHIMAA 

இ 
க 

T 
AN 

MEMAINS 

- 
சாக * 

கம் 

Rs . 
தாமர் 

தகவல் 
- 

- 

ப 
-IRAN 
N 

MAN 
MARAN 
பொது 

-பாகம் 
* 
கரிய 
NADI 
RATIN 

W 

- KEYS 
" * 

- 

பன் 
T 

SAARA 

கலை 
தாம் 
A PR கர் 

* க்கு 
MORE 

H 
இப்பதான் 
NAN 


: 

HER'WmAY 

AAAAAAAMAAaytawpAHIM 
RAMANANANAA :wgARN Red 

Nாங்க 
பானை 

தயார் 
-- 


ANTHAN Relate RAN 


R 


MP 


N 


Natok 


-- - 


p4 


காந்த ப ENNA கார்MATERதிருக் 

கான் க்கமன்மதகககக 

தி. பின்கள் 


PAAR 


P 


* 


- 


AN 


M 


தக பனா 21 ) 

இதை 
கடகம் 


EN 


M 


MANN 


- 


* 


* 


க 


SARAS 


*** 


N 


தென் 


*** 


pe 

போக*** MANI சர் 

--- * 

. காப்பகம்ஆவல் WINNIENNE 

INMANA P 

*AMMA * 

1* MAAINAAN-ஆதார் MAN 

* MANIAN W 

N A 


PMA 


WWAL 


* 


இது 
"ஒ AINIRMAN 
கடக எங்க 


மே 


M 


-கபம் 
பல 


A 


* 


MAMAARAMMA 

THATRATNA 

PARAAS PANA 


- படி 


* 
ஒழ 
ம் போது பார் 


AN 
பாட 

- 


PA 


*** 


ப 


* 


NAMANI 12 


is a 

அ 
1 . 


- 
- 


KAND 

M 


*** 


* 


t 


. 


கே 


*** 


M 


NEW**** 

-*** 


SP 
சம் 


கம் 


* 'K 


Ro 


MARAN 
என் 

aaRRAANA 
கே :AMAIT 

NINRAAR 


* 
தங்க 


VAN IN MARA 

R MIRLS 


* 


அR 


15 


SK 


PA 


RAMANAI 
MANNAN * து 

UNMAIN 
IRONA 


18 


* 


SAN 
SMS 


* 


-- 


T: 


MARI 

RA 


*** 


SN 


WONDER 


WRON 


வங்கம் 


- 


- 


M 


NAS 


கதி 


* 


-AN 


- 
** 


MA 


* 


படிக்க 


MM 


A 


NS 


-- 


-- 


NR 


* 


MR 


- 


கா 


*NTH 


திருவையாற்றில் அப்பருக்கு கயிலைக் காட்சி அளித்த 

தென்கயிலாயம் 


விளநகர் ஸ்ரீ துறைகாட்டும் வள்ளலார் கோயில் 

முன்தோற்றம் 


நூற்றுக்கால் மண்டபம் 


COUNN ) INI 


MAHARAJA 


தேவஸ்தானம் கச்சேரி 


Townto 


- 


-PSC 


HTT Ina 


THI 


c 


A 


------ --- ----- 

கப் 
---- 


- 


PA,Pormள் 

1.காடி,14 காகம்,'காதல் IAMNANMAN:-* 

------- AReal பால்-நாப்பதும்,1. thisDeMi2ம்தேம் 

பாட்டம்->P--1.:-,A16 தப்புக்காக'பலே'y'13.' 

'42+-','K.!"A'N"காகம் Ai-A, AR'A','WAS" 

MAN பா-"THANAIKEERA "Actrt£1+ 

'' 


5 


THAN 


T 


' ' 


சுவாமி கோயில் 
திருக்கடவூர் ஸ்ரீ அமிர்தகடேசுவர சுவாமி 

தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 


als - 


பெற்றது . வீடு ஒன்று கட்டப்பெற்றது . மற்றொரு வீடு கட்ட 
ஏற்பாடாகி வருகிறது . 


12. திருக்கடவூர் ஸ்ரீ அமிர்தகடேசுவரசுவாமி கோயில் : 
சுவாமி சந்நிதியில் மேலைக் கோபுரத்தையொட்டி வழிபடுவோர் 
வசதிக்காக ஒருதகரக் கொட்டகை போடப்பெற்றது . தள 
வரிசையாக கான்கிரீட் செய்து கல்வரிசை கீறப்பெற்றுள்ளது . 
நூற்றுக்கால் மண்டபத்தில் வௌவால்கள் மிகுந்திருந்தன . 
அம்மண்டபத்தின் நாற்புறமும் கிலமாகவிருந்த வௌவால் 
நத்திகளை இடித்துவிட்டு இடையிடையே கருங்கல் 
பாவுகள் பரப்பி ஒட்டுமண்டபமாக வேலை செய்யப்பெற்றது . 
சுவாமிகள் எழுந்தருளியாகும் ஆஸ்தானமண்டப மேடைக்கு 
மேலே கல்யாணகூடமாகத் தூக்கி வேலை செய்யப்பெற்றது . 
மிகவும் எடுப்பாகவும் சுவாமிவைத்து அலங்காரம் பண்ணத் 
தனித்த அழகுடையதாகவும் ஆக்கப்பெற்றது . கோயில் மேற் 
றளம் முழுமையும் கொத்தி வெள்ளை பூசப்பெற்றது . உள்பக்கம் 
பூராவும் பூசப்பெற்று வருகிறது . இரும்பு ஜன்னல்கள் வைத்துக் 
கட்டப்பட்டிருக்கின்றன . கோயிலின் வடபுறத்தில் உள்ள நந்த 
வனம் காடாகவும் கரடுமுரடாகவும் இருந்தது , அதனை அழித்து 
மேடுபள்ளங்களை நிரவிப் புஷ்பச்செடிகள் போட்டு இப்போது 
நன்மணங் கமழும் நந்தவனமாகச் செய்யப்பெற்றுள்ளது . கீழ 
ராஜகோபுரமாகிய முனீஸ்வரன் கோபுரம் கிலமாக இருந்தது . 
அதனைச் செம்மைப்படுத்தி , வர்ணம்தீட்டி , செப்புக்கலசங்கள் 
வைத்துக் கும்பாபிஷேகமும் செய்விக்கப்பெற்றது . இந்த 
ராஜகோபுரத்திற்கும் , சுவாமிசந்நிதி கட்டைக் கோபுரத்திற்கும் 
பெரிய மரக்கதவுகள் செய்து போடப்பட்டன . இரண்டாங் 
கோபுரத்திற்கு இரும்புக்கம்பிக் 

கதவு 

செய்யப்பெற்றது . 
இரண்டாம் பிராகாரம் வடக்கு மேற்குத் திருமதில்களில் 
பெரும்பாகம் இடிந்துவிட்டதால் அதனை எடுத்துப் புதிதாகக் 
கட்டிச் சிமிட்டும் பூசப்பெற்றது . தேவஸ்தானம் கச்சேரி , 
நெற்களஞ்சியம் , பரிமார்த்தறை இவைகள் முழுமையும் சீர் 
திருத்தப் பெற்றுப் புதியகாட்சியும் , காற்றும் வழங்கச் செய்யப் 


239 


பெற்றன . மேற்றளத்தைக் கொத்தி வெள்ளை தீட்டப் பெற்றதோடு 
கைப்பிடிச் சுவர்கள் வைத்தும் கட்டப்பெற்றுள்ளன. சுற்றுச் 
சுவர்களும் , தரையும் சிமிண்டு பூசப்பட்டது . திருக்கோயில் 
களில் அங்கங்கு உரிய திருப்பாடல்கள் எழுதப் பெற்றுள்ளன . 
கட்டைக் கோபுரவாசல் தரை கருங்கல் தளவரிசை யிடப் 
பட்டது . அதில் துவார பாலகர் திருவுருவங்கள் சிறந்த சுதை 
யமைப்பாகத் தோற்றுவிக்கப்பட்டன . கால சம்ஹாரமூர்த்தி 
எழுந்தருளியுள்ள 

அர்த்தமண்டபம் முழுமையும் 
வர்ணம் வைக்கப்பெற்று அழகுபடுத்தப் பட்டது . 

சுவாமி 
சந்நிதியில் தரிசனார்த்திகளின் சௌகர்யத்திற்காக எல்லோரும் 
சுவாமி தரிசனம்செய்ய இருபக்கங்களிலும் இரும்புக் கைப்பிடிக் 
கம்பிகள் போடப்பட்டன . இயமதருமன் இருக்கும் இடத்தைத் 
தனிக் கோயிலாகக் கட்டிக் கம்பி அடைப்பு போடப்பட்டிருக் 
கிறது . பந்தோபஸ்து அறைகள் திருத்தி யமைக்கப் பெற்று 
உறுதியாக்கப்பெற்றன . கோயில் சிப்பந்திகள் குடியிருப்புக் 
காகச் சுவாமி சந்நிதியிலும் , மேலவீதியிலுமாக இரு வீடுகள் 
புதிதாகக் கட்டப்பெற்றன . சந்நிதியில் இலவமரங்கள் வைத்துப் 
பயிராக்கப் பெறுகின்றன . மற்றும் பல சில்லரைத் திருப்பணி 
கள் நடைபெறுகின்றன . மின்சார விளக்குகளால் கோயில் 
அலங்கரிக்கப் 

பெற்றுள்ளது . கோயிலுக்குச் சொந்தமான 
மணற்பாங்கான நிலங்களில் சுமார் பதினாயிரத்திற்கு மேல் 
பனங்கொட்டைகள் போட்டுப் பயிராக்கப் 

பெறுகின்றன . 
புதிதாக வீடுகளும் , கட்டிடங்களும் வாங்கப்பெற்றுள்ளன . 


13. திருத் தருமபுரம் ( காரைக்கால் ) ஸ்ரீ யாழ்மூரிநாத 
சுவாமி கோயில் : - திருமாளிகைப்பத்தி மண்டபங்கள் உள்ளும் 
புறமும் வேலை செய்யப்பெற்றன . தளவரிசை யிடப்பெற்றன . 
சுவர்கள் சிமிட்டி பதியப்பெற்றன . அம்மையார் சந்நிதியில் ஒரு 
கொட்டகை அமைக்கப்பெற்றது . 


14. பேரளம் ஸ்ரீ சுயம்புநாத சுவாமி கோயில்: - ஆஸ் 
தான மண்டபம் தளம் , சுவாமி உட்கோயில் தளங்கள் இவைகள் 


240 


கொத்திப் பழுதுபார்த்து வெள்ளை பதியப்பெற்றுள்ளன . 
சுவாமி சந்நிதியிலுள்ள மண்டபம் , அம்மன் பிராகாரம் 
முதலியன சீரியமுறையிற் செப்பனிடப்பெற்றன . நெற்றிக்கண் 
தூண்களும் , சுவர்களும் பூசப்பெற்றன . மணிமண்டபம் கட்டப் 
பெற்றது . முன் மண்டபத்தில் தேவஸ்தான காரியாலயம் வைக்கச் 
சுத்தம் செய்து இரும்புக்கம்பிக் கதவுகள் போட்டுப் பாதுகாப்பிட 
மாக்கப்பட்டன . சுவாமி சந்நிதியிலுள்ள பழைய மண்டபம் 
கிலமாயிருந்ததால் இடித்துவிட்டுக் கல்யாண மண்டபமாகத் 
தூக்கி வேலைசெய்து ஜன்னல்களும் போடப்பெற்றன . அதன் 
முன்கோபுரவாயில் அகலப்படுத்தி உயர்த்திக் கட்டப்பெற்றது . 
சந்நிதி மிகப் பார்வையாகவும் , வெளிச்சமாகவும் இருப்பது 
பலராலும் பாராட்டப் பெறுகின்றது . சுவாமிகோவிற் சுவர்கள் 
முழுதுமே பூச்சுவேலையாற் பொலிவடைந்துள்ளது . சுவாமி 
யிருக்குமிடத்திலும் சரியாக வெளிச்சம் வராததால் வௌவால் 
கள் விட்டகலாமல் இருந்தன. வடபக்கத்தில் வாசலும் கதவும் 
இட்டு வெளிச்சம்வரச் செய்யப்பெற்றது . இதனால் வௌவால் 
துன்பம் இப்போது இல்லை . சுற்றுக் கோயில்களிலும் கருப்பக் 
கிருகத்தில் சுவாமிகளுக்குமேல் மச்சுப்பலகை போடப்பட்டது . 
சுவாமி கோயில் வடக்குப் பிராகாரத்தில் கிணறு கட்டி , 
கைப்பிடிச்சுவர் , மேடை 

முதலியன அமைக்கப்பட்டன . 
கோயில் முழுதுமே தளவரிசைகள் புதிதாகப் போடப்பெற்றன . 
இப்போது இராஜகோபுரம் வாசல் அகலப்படுத்தி , உயரமாகவும் 
திருத்தமாகவும் கட்டப்படுகிறது . வர்ண வேலைகள் நடந்து 
வருகின்றன . 

கோயிலின் வடபுறமுள்ள சுவற்றிற்குச் சுவர் 
எழுப்பிச் சிமிட்டி பூசப்பெற்றிருக்கிறது . சந்நிதியிலுள்ள 
திருக்குளம் வெட்டிச் சுத்தம் செய்யப்பெற்றது . கோயில்கள் 
பூராவும் மின்சாரவிளக்குகள் போடப்பெற்றுள்ளன . அங்கங்கு 
தென்னைமரங்கள் புதிதாகவைத்து வளர்க்கப் பெறுகின்றன . 


15. திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜசுவாமி தேவஸ்தானம் 
இராஜாங்கக் கட்டளை : - கட்டளைமடம் பழையதாகவும் , வசதி 
யாகவும் இல்லை . அதற்கு வசதியான கட்டிடம்கட்ட வேலை 
ஆரம்பித்து நடந்து வருகிறது . 


த . ஆ . 31 


241 


16. திருக்குவளை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயில் : -சுவாமி 
சந்நிதியில் கருங்கல் தளவரிசை போட்டும் , அம்மன் சந்நிதியில் 
கம்பிபோட்டுச் சிமிண்டுதளவரிசை செய்தும் தூய்மையுறுத்தப் 
பெற்றது . மணிமண்டபம் 

அளறு அடித்து மிகக்கிலமாகி 
இருந்தது . அதனைச் செப்பனிட்டுச் சிமிட்டி பூசப்பெற்றது . 
மடைப்பள்ளிக்கு ஜன்னல்கள் , புகைபோக்கிகள் அமைத்துத் 
திருத்திக் கட்டப்பெற்றன . திருமாளிகைப்பத்தி மண்டபம் 
முழுமையும் இருபக்கமும் எழில்பெறச் சிமிட்டி பூசப்பெற்றது . 
கட்டளைமடம் கிலமாகிவிட்டது . 

யிடித்துவிட்டுப் 
புதிதாகவே சீரியமுறையில் சிறந்த மாடிக்கட்டிடம் ஒன்று 
கட்டப்பெற்றது . 


அதனை 


17. மாயவரம் ஸ்ரீ காசிவிசுவநாத சுவாமி கோயில்: 
இக் கோயில் மிக மிகப் பழமையானது. மிகச் சொற்பமான 
வருமானமுள்ளது . வருமானம் நாட்பூசைக்கே போதுமானதாக 
இராது . இந்தநிலையில் நகரத்தெரு உயர்ந்து , கோயில் மட்டம் 
தாழ்ந்திருந்தது . அதனால் தெருத்தண்ணீர் கோயிலில் நுழைந்து 
விடக்கூடியதாக விருந்தது . ஆதலால் கோயில் மட்டத்தை 
யுயர்த்திப் புதியகருங்கல் திருப்பணியாக ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நி 
தானம் அவர்களின் கைங்கர்யமாகத் திருப்பணி நடந்து 
வருகிறது . 


18. குத்தாலம் ஸ்ரீ உக்தவேதீசுவர சுவாமி கோயில் : -- 
சுவாமி கோயில் உட்பிராகாரம் மிகப் பள்ளமாகத் தண்ணீர் 
தேங்கி வந்தது . அதைக் கப்பி போட்டு உயர்த்திக் கருங்கல் 
தளவரிசை போடப்பெற்றது . பிராகாரத்தில் கிணறு ஒன்று 
புதிதாகக் கட்டப்பெற்றது . திருமாளிகைப்பத்தி மண்டபங்கள் 
மேற்புறம் , உட்புறம் , சுற்றுச்சுவர்கள் இருபக்கம் எல்லாம் 
சிமெண்டுபூசிச் செப்பனிடப் பெற்றது . சுவாமி கோயிலில் 
ஈசானபாகத்தில் ஒரு மடைப்பள்ளி புதிதாகக் கட்டப்பெற்றது . 
இராஜகோபுரம் - யாளவரிவரை பழுதுபார்க்கப் பெற்றது . 
கோபுரவாயில் தளவரிசை போடப்பெற்றது . சந்நிதியின் வடபுற 


242 


தருமபுர ஆதீனம் 24-வது மகா சந்நிதானம் 
-ல - ஸ்ரீ வுண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் 
சொந்தச் செலவில் திருப்பணி செய்துவரும் இவ்வாதீனத்துக்குச் சொந்தமான 

மாயவரம் ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமிகோயில் 


a 


. 


ம 


1T 


- 


ப் 


1. தரைப்படம் 


பா 


------- 


2. கோவில்தோற்றம் ( Plan ) 


- 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 


நக.. 


" 


குத்தாலம் ஸ்ரீ உக்தவேதீசுவரசுவாமி கோயில் 


திருக்கற்குடிமாமலை 


மாக ஒருவீடுகட்டி அதற்குச் சுற்றுச்சுவர் வளைவுச்சுவர் போடப் 
பெற்றிருக்கிறது . அவ்வீட்டில் இப்பொழுது கோவில் காரியஸ்தர் 
குடியிருந்து வருகிறார் . மின்சார விளக்குகள் போடப்பட்ட 
டுள்ளன . வாகனங்கள் வர்ணம் பூசப்பெற்று அழகுபடுத்தப் பெற் 
றுள்ளன . வடக்குத் திருமதிலில் இடிந்த ஒருபகுதி திருத்தி 
யமைக்கப்பெற்றது . தெற்கு வெளிச்சுற்று மதிலில் இராஐ 
கோபுரம் வரை புதிப்பித்துக் கட்டப்பட்டிருக்கிறது . 


மகா 


19. மாயூரம் குமரகட்டளை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி 
கோயில் : - இக்கோயிலைச் சார்ந்த மீனாக்ஷி சுந்தரேசுவரர் ஆல - 
யத்தைப் புதுப்பித்துக்கட்டி வர்ணம் வைத்திருக்கிறது . 
கும்பாபிஷேகமும் இயற்றுவிக்கப் பெற்றது . தேவஸ்தானம் 
கச்சேரி , சுவர் முதலியன சிமெண்டு பூசப்பெற்றிருக்கின்றன .. 
திருப்பாடல்கள் எழுதப் பெற்றுள்ளன . கோயில் இரண்டாம் 
கோபுரத்தையடுத்து வடபால்உள்ள கட்டிடத்தின் வடபக்கம் 
மண்டபம் பழுதான நிலையில் 

இருந்ததை 

இடித்தெடுக்கப் 
பெற்றது . புதிதாக ஒட்டுமண்டபமாகக் 

கட்டப் பெற்றது . 
மின்சார விளக்குகள் அமைக்கப்பட்டன. வாகனங்கள் செப் 
பஞ் செய்யப்பெற்றன . தேர்நிலை வேலை செய்யப்பெற்று விளங்கு 
கிறது . சுவாமிக்கு வெள்ளியில் கவசங்கள் செய்துவைக்கப் 
பெற்றதோடு வெள்ளி வாகனங்களும் செய்யப் பெற்றுள்ளன . 
கல்லிழைத்த நெற்றிப்பட்டம் வாங்கி வைக்கப்பெற்றது . பரிவட்ட 
அறையும் கட்டப்பட்டுள்ளது . 


20. திருவிடைமருதூர் பிச்சைக் கட்டளை : - கட்டளைக் 
கும் , களஞ்சியத்திற்கும் வசதியான கட்டிடம் கட்டப்பெற்றது . 
கச்சேரிக்காகச் சன்னிதியில் ஒருவீடு வாங்கப்பெற்றது . 


21. திருபுவனம் ஸ்ரீ கம்பஹரேசுர சுவாமி கோயில் : -- 
கட்டைக்கோபுரத்தில் கிலமாக இருந்த பகுதிகளை இடித்துப் புதி 
தாகக்கட்டி - வர்ணம்வைத்து அழகு செய்யப் பெற்றது . சுவாமி 


243 


கோவில் அம்மன் கோவில் தளம் முழுமையும் சு 

முழுமையும் சுரண்டி வெள்ளை 
தீட்டப்பெற்றது . திருமாளிகைப்பத்தி மண்டபமும் மேற்றளம் 
வேலை செய்யப்பெற்றது . சுவாமி கர்ப்பக்கிருக விமானத்தில் செடி 
முளைத்திருந்தது . உச்சியிற் கலசமும் இல்லாதிருந்தது . அவை 
களையெல்லாம் களைந்து வர்ணம்தீட்டி செம்பினியன்ற கலசத்தைச் 
சீர்பெற அமைத்துக் கும்பாபிஷேகமும் செய்விக்கப்பட்டது . 
சுவாமி கோவிலில் அர்த்தார்த்த மண்டபத்தில் ஒரே இருளா 
யிருந்தமையால் வௌவால் தொந்திரவு மிகுந்திருந்தது. அதை 
நீக்க அம்மண்டபத்தில் ஜன்னல்கள் போட்டு வெளிச்சம் வரச் 
செய்யப்பெற்றது . அர்த்தமண்டப மகா மண்டபங்களைத் தூக்கிக் 
கல்யாண கூ.டமாக வேலைசெய்ததால் வெளிச்சமும் காற்றும் 
வரப் புதிய அழகு 

பொருந்துவதாயிற்று. உள்திருச்சுற்று 
மட்டம் உயர்த்தப் பெற்றுக் கப்பி போட்டுக் கருங்கல் தளவரிசை 
போடப்பெற்றது . சுவாமிகோயில் அம்மன்கோயில் இவற்றின் 
உள்ளிருந்த பல இடமடைக்கும் பகுதிகளை யகற்றித் தரை 
யெல்லாம் கருங்கல் தளவரிசை போடப்பட்டது . ஜலதாரை 
மட்டம் உயர்த்திக் கட்டப்பெற்றது . சோமாஸ்கந்தர் எழுந்தருளி 
யுள்ள மண்டபத்துப்படிகள் திருத்தி யமைக்கப் 

பெற்றன . 
மேலைக்கோபுரம் வெடிப்பேற்பட்டு அபாய நிலையில் இருந்தது . 
அதனை அகற்றி மொட்டைக் கோபுரமாக வேலைசெய்யப் 
பெற்றுள்ளது . மடைப்பள்ளி திருத்தி எல்லா 

எல்லா வசதிகளும் 
அமைய ஆக்கப்பெற்றது . கட்டளை மடத்திற்கு 

எதிரில் 
தோட்டத்திற்குச் சுற்றுச் சுவர் கட்டப்பெற்றது . திருவிடை 
மருதூர் , திருபுவனம் கற்சாலையிலுள்ள குளம் செப்பனிடப் 
பெற்றது . கும்பகோணம் பாதையிலுள்ள ஒரு குளம் நன்றாக 
வெட்டப்பெற்றுப் பாய்கால் கட்டப்பெற்று விளங்குகிறது . திருக் 
கோயிலுக்கு மஞ்சங்களும் , வெள்ளிப்படிச்சட்டம் ஒன்றும் 
செய்துவைக்கப் பெற்றுள்ளன . பவுன் காசுமாலை ஒன்று 
வாங்கி வைக்கப்பெற்றிருக்கிறது . கீழராஜகோபுரத்திலிருந்து 
கட்டைக்கோபுரம்வரை தரைமட்டத்தை யுயர்த்தி , கற்றளவரிசை 
செய்யப்பெற்றிருக்கிறது . வெளிப்பிராகாரம் தென்புறம் மேல் 
புறம் நந்தவனத்திற்கு சுற்றுச்சுவர் எடுத்துப் பூச்சுவேலையும் 
முடிக்கப்பெற்றது . நந்தவனம் வளமுடையதாக, வனப்புடைய 


244. 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான திருபுவனம் 

ஸ்ரீ கம்பகரேசுவர சுவாமி கோவில் 


N 


கா 


சாட்சி 


பழத் 
-- 


( 
A 
) 


( B ) 


திருப்பணி செய்தபோது எடுக்கப்பட்டது 


MORE 


நடப் 


பா TIE 


கும்பாபிஷேகத்தன்று எடுக்கப்பட்டது 
( A ) இரண்டாங்கோபுரம் 

( B ) கர்ப்பக்கிரகம் 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான திருப்பனந்தாள் ஸ்ரீ அருணஜடேசுவர சுவாமி கோவில் 


1. ரிஷபாரூடர் ( பழங்கால ஓவியம் ) 


2. நந்தவனம் 


T 


3 . 


குங்கிலியக்கலயர் சரித்திரம் கல்லில் செதுக்கப் பட்டிருப்பது 


தாக வைக்கப்பெற்றுள்ளது . திருவாபரண அறையும் திருத்திப் 
பலப்படுத்தப் பெற்றுள்ளது . சரபேசர் 

ஆலய ஜலதாரை 
திருத்தியமைத்து உற்சவர் ஆலயமும் புதுப்பிக்கப்பட்டது . 


22. திருப்பனந்தாள் ஸ்ரீ அருணஜடேசுர சுவாமி 
கோயில் : - இங்குள்ள நாககன்னிகை தீர்த்தம் திருத்தியமைக்கப் 
பெற்றது . படித்துறைகள் சீர்திருத்தப் பெற்றுள்ளன . சுற்றுத் 
திருமதில் முழுமையும் 

சுரண்டிச் சிமெண்டு பூசப்பெற்றது . 
திருமாளிகைப்பத்தி மண்டபங்கள் யாவும் புதுப்பிக்கப்பெற்றன 
உள் ஆஸ்தானமண்டபத்தில் பெருங்கருங்கல் தளவரிசை போடப் 
பெற்றிருக்கிறது . சந்நிதிகளில் இரும்புக்கம்பிக் கதவுகள் போடப் 
பெற்றன. தேவஸ்தான காரியாலயம் , களஞ்சியம் இவைகள் மிகப் 
பழமையாக இருந்தன . கிலமாகவும் இருந்தன . அதனை இடித்துப் 
புதிய கட்டிடவேலை நடந்து வருகிறது . அறுபத்து மூவர் எழுந் 
தருளியுள்ள இடத்தில் , பின்புறம் சுவற்றில் நாயன்மார்கள் 
திருவுருவம் நல்ல வர்ணச்சித்திரங்களாகத் தீட்டப் பெற்றுத் திரு 
நாமங்களும் எழுதப்பெற்றுள்ளன . நந்தவனத்திற்குச் சுற்றுச் 
சுவர் அமைத்துப் புதிய செடிகளும் பதியம் போட்டுப் பண்பாகப் 
பரிபாலிக்கப்பெற்று வருகின்றன . தேர் நிலைகள் முழுமையும் 
புதுப்பித்துச் செப்பஞ் செய்யப்பெற்றன . பவுன்காசு மாலை 
ஒன்றும் , கல்லிழைத்த பதக்கங்கள் - முதலினவும் 

முதலினவும் வாங்கப் 
பெற்றன . கட்டளை மடம் மிக அழகாகக் கட்டப்பெற் றிருக்கிறது . 
இரண்டு வீடுகள் வாங்கப் பெற்றுள்ளன . 


23. திருவையாறு ஸ்ரீ பஞ்சந்தீஸ்வர சுவாமி கோயில்; 
தீர்த்தமாகிய சூரிய புஷ்கரணியின் சுற்றுச் சுவர்கள் திருத்திச் 
சிமிட்டி பூசிச் செப்பனிடப் பெற்றன . தக்ஷிண கயிலாயத்தின் 
முன்கோபுரம் , குடவரை சுற்றியுள்ள திருமாளிகைப் பத்தி மண் 
டபங்கள் இவைகளிலுள்ள வேர்கள் பிரித்தெடுத்துத் திரும்பக் 
கட்டி கருங்கல் சந்து கீறிச் சுண்ணாம்பு பதியப்பட்டன . பூச 
வேண்டிய இடங்களிற் சுண்ணாம்பு பூசப்பெற்றது . மேலைக் 
கோபுரம் கருங்கல் தளவரிசை போடப்பெற்றது . வட கயிலாயத் 


245 


தில் சுற்றுச்சுவர் எடுத்துச் சுத்தம் செய்யப் பெற்றது . சுவாமி 
சந்நிதி கட்டைக் கோபுர வாயிலும் கருங்கல் தளவரிசை போடப் 
பட்டது . கோபுர வாயில் இருபுறமும் அறைகள் கட்டித் தள 
வாடங்கள் , வாரைகள் வைக்க வசதி செய்யப்பெற்றன . 
ஆஸ்தான மண்டபத்தின் தென்பாகத்திலிருந்த இடமடைத்த 
பொருள்களை எடுத்துவிட்டுச் சைவசமயப் பிரசங்க சபைக்கு 
மேடை கட்டி வைக்கப் பெற்றது . இந்த மண்டபத்தில் சைவ நீதி 
களும் , பொன்னுரைகளும் பொறிக்கப் பெற்றன . கோவில் உட் 
பிராகாரம் திருமாளிகைப்பத்தி மண்டபங்கள் திருத்தப்பெற்றுக் 
கொடுங்கை யாளங்களும் சீரியமுறையில் அமைத்துக் கைப்பிடி 
கட்டி வேலை செய்யப்பெற்றுள்ளன . திருமாளிகைப் பத்தி மண்ட 
பத்துள்ள பழங்கால் சித்திரங்கள் புதுக்கப்பெற்றுக் கண் கவரும் 
வனப்பினவாக வர்ணம் வைக்கப்பெற்றுள்ளன . திருமாளிகைப் 
பத்தி மேற்றளத்துக்குச்செல்ல ஒரு படிக்கட்டும் கட்டப்பெற் 
றுள்ளது . பிராகாரம் தளவரிசை இடப்பட்டது . தீர்த்தத்தின் 
மேற்புரத்தில் ஆட்கொண்டார் சந்நிதி போகும்வரை இருபுற 
முங் குறடுகட்டிவிடப் பெற்றிருக்கிறது . தென் கயிலாய தோட் 
டச்சுவர் பூசப்பெற்றது . கோவில் பூராவும் மின்சார விளக்குகள் 
போடப்பெற்றன . வட கயிலாயத்துக்குத் தென்புறம் சுவர்கட்டிப் 
பூசியும் , அப்பக்கமுள்ள 

ஜலதாரைகளைச் 

செப்பனிட்டும் , 
மண்டபம் பழுதுபார்த்தும் வெள்ளை வைக்கப் பெற்றது . 
சுவாமிகோவில் வெளிப்பிராகாரத்தில் தேவஸ்தான நிர்வாக 
காரியாலயம் வைக்க ஒருகட்டிடம் வேலை செய்யப் படுகிறது . 
இரதங்கள் வைக்கத் தகரக்கொட்டகை போடப்பெற்றுப் 
பெருங்கதவுகள் போடப்பெற்றுள்ளன . கதவுகள் வளைவு தகரத் 
தாலானவை . காவிரிக்கரை பூசப்படித்துறையில் மண்டபங்கள் 
சுவர்கள் கிலமாயிருந்தன . அவைதிருத்திப் புதுப்பிக்கப்பெற்றன . 
அங்கு ஒரு மடைப்பள்ளி திருத்திக் கட்டப்பெற்றது . திருக் 
கோயிலுக்கு வெள்ளிப் படிச்சட்டம் செய்துவைக்கப் பெற்றது . 
கிழக்கு வெளித்திருச்சுற்றில் ஒரு நீருறிஞ்சி வைக்கப்பட்டிருக் 
கிறது . தேர்நிலைகள் முழுமையும் சிமிட்டி பூசப்பெற்றுள்ளது . 
யாத்திரீகர்கள் ' வசதிக்குச் சுவாமிசந்நிதியில் வழிகாட்டிகள் வைக் 
கப்பெற்றன . சுமார் ( 3000 ) மூவாயிரம் தென்னைகள் வரை 


246 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 


கற்குடி உஜ்ஜீவன நாதசுவாமி கோயில் 


KAMAL 


LIBRA 


மணக்குடி ஸ்ரீ சுந்தரேசுவரர் ஆலயம் 


திருப்பனந்தாள் ஸ்ரீ அருணஜடேசுவரர் ஆலயம் 

உள் தோற்றம் 


சத்திரத்திலும் அளறு அடித்த பகுதிகளில்சிமிட்டி 
பயிர் செய்யப் பெறுகின் றன . வீடுகள் வாங்கப் பட்டன . 
கட்டளைமடம் திருத்திக் கட்டப்பெற்றது . கடைகள் புதுப் 
பிக்கப்பெறுகின்றன . அம்மையார் கோவில் திருப்பணி முடிந்து 
கும்பாபிஷேகம் நடத்தப் பெற்றது . 

24. திருக்கற்குடி ஸ்ரீ உஜ்ஜீவநாதசுவாமி கோயில் : 
திருமதில்கள் கோட்டைச் சுவர்களை ஒப்பக் கட்டப்பெற்றிருக் 
கின்றன . திருக்குளம் கீழ்க்கரையில் ( Ferro ] கான்கிரீட் சுவர் 
எழுப்பியும் , தெற்குக் கரையில் இருந்த கற்களைப் பிரித்தடுக்கியும் 
தூய்மை செய்யப் பெற்றது . அங்கு 250 தென்னம் பிள்ளைகள் 
வரை வைத்துப் பயிராக்கப் பெறுகின்றன . கோவில் தளம் 
பூராவும் சுத்தப்படுத்தி வெள்ளை வைத்தும் , மடப்பள்ளி திருத்தி 
அமைத்தும் , உட்கோவில்கள் வரிசை பிரித்து ஒழுங்குபடுத்தி 
போட்டும் ; நெற்றிக்கண் , தூண் , சுவர் முதலியன பூசியும் திருப்பணி 
செய்விக்கப்பெற்றது . ஆபீஸ் கட்டப்பெற்றது . படிகள் பழுது 
பார்க்கப்பட்டன . கீழ் மண்டபம் மேல்பூச்சு , கீழ்த்தளவரிசை 
பக்கத்துச்சவர் பிரித்து 

பூச்சுசெய்தல் முதலான 
காரியங்கள் செய்து வரப்படுகின்றன . 

25. திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை மௌனமடம் 
கட்டளை : - காவிரிக் கரையிலுள்ள சமாதித் தோட்டத்திற்கு 
முள்வேலி போடப்பட்டது . மௌனமடத்திலும் அதனைச் சார்ந்த 

பூசப்பெற்றது . 
மடத்திலுள்ள சுப்பிரமணிய சுவாமிகோவிலைப் பழுதுபார்த்து 
வர்ணம் வைக்கப்பெற்றுக் கும்பாபிஷேகமும் நடத்தப்பெற்றது . 
ஸகஸ்திரலிங்கக் கோயில் புதுப்பிக்கப்பெற்றது . 


அடுக்கி 


26. திருமுல்லைவாசல் ஸ்ரீ முல்லைவனநாத சுவாமி 
கோயில் : - தீர்த்தக்கிணறு பழுதுபட்டிருந்ததைப் பிரித்துக் 
கட்டி மேடையும் கட்டப்பட்டது . பல சில்லரைத் திருப்பணி 
களும் செய்யப்பெற்றன . புதிதாக வீடுகட்டப்பெற்றது . 


247 


| 


சமயப் பணிகள் : 


1. சமயப் பிரசாரம் : --- சைவசமயக் கொள்கைகள் மக்க 
ளிடையே நிலைநிற்கப்பிரசாரங்கள் இன்றியமையாதனவாதலின் 
ஆதீன மடாலயத்திலும் , எல்லாத் தேவஸ்தானங்களிலும் 
கூட்டம் கூடும் நாட்களில் பல முறையும் நல்லறிஞர்களைக் 
கொண்டு சொற்பொழிவுகள் நிகழ்த்துவிக்கப் பெறுகின்றன . 


ஆதீனத்திலேயே சமயப்பிரசாரகர் நியமிக்கப்பெற்றிருக் 
கின்றார் . அவரது நாட்பணி சொக்கலிங்கமூர்த்திகள் சந்நிதியில் 
புராண படனம் செய்வது , சிறப்புப்பணி தேவாலயங்களுக்குப் 
போய்ச் சொற்பொழிவு செய்வது . ஆதீனத் தொடர்பில்லாத 
பிற தேவஸ்தானங்களுக்கும் அவ்வப்போது போய்வர அனுமதி 
யளிக்கப்பெற்றிருக்கிறது . திருச்சியில் நடந்த சைவசித்தாந்த 
சமாஜம் , பழநி திருப்புகழ் மகாநாடு , திருநாரையூர் திருமுறை 
மகாநாடு , ஆகிய இவற்றிலும் பிரசாரகர் மகாசன்னிதானத்தின் 
உத்திரவுப்படி கலந்துகொண்டு , பணிபுரிந்தனர் . 


மகாநாடுகளுக்கு உதவி 

1. மெய்கண்ட சாத்திர மகாநாடு திருநெல்வேலி: - இம் 
மகாநாட்டில் சிறந்த கட்டுரையாளருக்குப் பரிசு வழங்க உதவிநிதி 
யளிக்கப் பெற்றது . அக்கட்டுரைகளை வாங்கி அச்சிட்டு வழங் 
கவும் ஏற்பாடாகி வருகிறது . 


2. சைவசித்தாந்த மகா சமாஜம் சென்னை : - ஆண்டுகள் 
தோறும் நடைபெறும் சமாஜநிகழ்ச்சிகளுக்குப் பிரதி நிதிகள் 
அனுப்பி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளச் செய்யப் பெறு 
கின்றது . 1941 ல் திருச்சிராமலை மலைக்கோட்டையில் நடந்த 
மகாநாட்டிற்கு உதவிநிதி யளிக்கப்பெற்றது . 1942 ல் டிஸம்பர் 
மாதத்தில் சீகாழியில் நடந்த மகாநாட்டிற்கு உதவிநிதி யளிக்கப் . 
பெற்றதோடு ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் அவர்கள் திறப்புரை 
யும் , ஆசியுரையும் அருளினார்கள் . - அவைகள் அச்சிடப்பெற்று 


248) 


தருமபுர ஆதீன மடாலயத்தில் நடந்த 
மெய்கண்டான் சித்தாந்த மகாநாடு 


தன் 


29 --- 8--41 
1 , தலைவர்.- சென்னிமலை , காசிவாசி 

சிவஸ்ரீ ஈசானசிவாசாரியார் அவர்கள் 


ம 


2 . 


30 --- 8-41 
தலைவர் : - சென்னை இந்து சமய அறநிலையக்கழக உறுப்பினர் , 
இராவ்பகதூர் , திரு . C. M. இராமச்சந்திரஞ் செட்டியார் அவர்கள் B.A. , B.L. , 


, 


யாவருக்கும் வழங்கப்பெற்றன . இந்த நிகழ்ச்சிகளில் உடனி 
ருந்துதவ 

மலைக்கோட்டை ஸ்ரீ மௌன , சோமசுந்தரத் 
தம்பிரான் சுவாமிகள் அனுப்பப்பட்டார்கள் . ஆதீன ஓதுவா 
மூர்த்திகளும் , ஆதீனப் பாடசாலை மாணவர்களும் இன்னிசைக் 
கருவிகளுடன் திருமுறைப் பாராயணம் செய்ய அனுப்பப் 
பெற்றார்கள் . 


3. பழனி திருப்புகழ் மகாநாடு : - பழனி தேவஸ்தானச் சார்பில் 
நடந்த திருப்புகழ் மகாநாட்டில் முன்னேற்பாடுகள் செய்ய 
ஸ்ரீ மௌன , சோமசுந்தரத் தம்பிரான் சுவாமிகளை அனுப்பிக் 
கவனிக்கச் செய்யப்பட்டது . ஓதுவாமூர்த்திகளும் சைவப் 
பிரசாரகரும் அனுப்பப்பெற்றனர் . 


4. திருநாரையூர் திருமுறை மகாநாடு : - திருநாரையூர் மகா 
கும்பாபிஷேக காலத்தில் நடைபெற்ற திருமுறை மகா நாட்டிற்கு 
ஸ்ரீ மௌன , சோமசுந்தரத் தம்பிரான் சுவாமிகளும் , ஆதீனப் 
பாடசாலை மாணவர்களும் ஓதுவா மூர்த்திகளும் . அனுப்பப் 
பெற்றார்கள் . அவ்வவர்களும் நிகழ்ச்சிகளிற் கலந்து கொண்டு 
பணிபுரிந்தனர். 


சித்தாந்த மகாநாடு , திருமுறைத் திருநாள் 

1941 ம் ஆண்டு மெய்கண்டான் மகாநாடு நடத்தப்பெற்றது . 
மகாநாட்டுத் தொடக்கம் ஆவணிமூலத் திருநாளை யொட்டித் 
தொடங்கியது . மூன்று நாட்கள் நடைபெற்றன . சிவஞான 
போத சூத்திரங்களைத் தனித் தனியாகப் புலவர் பெருமக்களை 
ஆராய்ந்து வரச்செய்து கட்டுரை வழங்கவும் சொற்பெருக்கு 
ஆற்றவும் ஏற்பாடு செய்யப்பெற்றது . மூன்று நாளும் மூன்று 
தலைவர்கள் இருந்தார்கள் . அந் நிகழ்ச்சிகளின் சுருக்கம் 
தனியாக அச்சிடப் பெற்றுள்ளது . இம்மகாநாட்டோடு சேர்த்து 
ஒருநாள் திருமுறை விழாவும் நடைபெற்றது . பன்னிரண்டு 
' திருமுறைகளிலும் வல்லாரைக்கொண்டு சொற்பெருக்கு நிகழ்த்து 


249 


த.ஆ. 32 


விக்கப் பெற்றதோடு இரவு நன்கு அலங்கரிக்கப்பெற்ற வெள்ளி 
இரதத்தில் திருமுறைகளை எழுந்தருளப்பண்ணித் திருமுறைப் 
பாராயணத்துடன் திருவீதியுலா நடைபெற்றது . 


1942 ம் ஆண்டு ஆவணி மூலத்திருநாளன்றும் சமயப் பிர 
சாரங்களும் , திருமுறை விழாவும் நடத்துவிக்கப் பெற்றன . 


கும்பாபிஷேகப் பணிகள் 

கோவில்களிலும் கும்பாபிஷேகத்திற்கு உதவிநிதி 
முதலியன அளித்து ஆதரிப்பதுண்டு. அவற்றுள் சிறப்பாக 

1. திருச்செந்தூர் செந்திலாண்டவன் கோவில் கும்பாபி 
ஷேகத்திற்கு நிதியளிக்கப்பெற்றது . 


2. திருநாரையூர் கும்பாபிஷேகத்தில் திருமுறைகளைத் 
தமிழ்நாடும் சிறப்பாகச் சைவ உலகமும் பெற்றுய்யக் காரணமா 
யிருந்த அத்தலத்தில் சந்தானாசாரியார் , சேக்கிழார் இவர்கள் 
திருவுருவம் இருக்கவேண்டிய இன்றியமையாமையை உளத்துக் 
கொண்டு திருவுருவங்கள் செய்விக்கப்பெற்றன . அவர்கள் எழுந் 
தருளக் கருங்கல் மண்டபம் கட்டப்பெற்றது . கும்பாபிஷேகமும் 
செய்விக்கப்பெற்றது . 

சேந்தன்குடி ஸ்ரீ துர்க்காபரமேஸ்வரி அம்மன் : - கோயிலுக்கு 
உதவிநிதி யளித்துத் திருப்பணி நிறைவேற்றி அஷ்டபந்தன 
மருந்து முதலியன அளித்துக் கும்பாபிஷேகமும் சிறப்பாக 
நடத்தச் செய்யப்பெற்றது . 


பிறபணிகள் 
1.1940 ம் 

ஆண்டில் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி 
கோயில் பெரிய தேரும் , பிறதேர்களும் இழுக்கப்பட வேண்டிய 
இன்றியமையாமை ஏற்பட்டது . அப்போது ஆதீனத்திலிருந்து 
4000 ஆட்களையும் , தக்க காரியஸ்தர்களையும் அனுப்பிவைக்கப் 
பெற்றது . பெருமழையும் புயற்காற்றும் உண்டாகிப் பல 
கஷ்டங்கள் நேர்ந்தும் தேர் நிலைசேர்த்து வைக்கப்பெற்றது . 


250 


விடாமுயற்சியோடு இழுத்துவைத்த ஆட்களின் சேவையைப் 
பாராட்டி அவ்வளவு பேருக்கும் சந்தனம் , தாம்பூலம் , ஆடை 
ஆகிய யாவும் வழங்கப்பெற்றன. 


சிவஞான சித்தியார் பாடவகுப்பு 

1943 ம் ஆண்டு குருபூசை விழாவை யொட்டி சித்தியார் 
பாடவகுப்பு ஆறுநாட்கள் நடத்தப்பெற்றது . பழனி சிவாகம 
வித்தியாசாலை ஆசிரியர் சிவஸ்ரீ காசிவாசி ஈசான சிவாசாரி 
யார் அவர்களைக்கொண்டு நடத்துவிக்கப்பெற்றது . ஆண்பெண் 
இருபாலாருமாக 20 க்கு மேற்பட்ட தேர்ந்த வித்துவான்கள் 
கலந்து கொண்டு, பாடங்கேட்டுப் பயன் எய்தினர் . அவரவர் 
களுக்கு உண்டி உறையுள் முதலிய வசதிகள் செய்து , வந்து 
போக வழிச் செலவும் தரப்பெற்றது . 


கலைப்பணியும் - கல்விப்பணியும் 

இக்குருமகாசந்நிதானம் அருளாட்சி ஏற்றது முதலாக 
இந்நாள்காறும் நாற்பத்தொன்று நூல்கள் ஆதீன வெளியீடாக 
வெளிவந்துள்ளன . அவற்றின் பெயரும் குறிப்பும் பட்டியலிற் 
காணலாம் . 


ஆதீனத்திலிருந்து உதவி நிதிபெற்று வெளிவந்த நூல்கள் : -- 

1 யசுர்வேதம் : - இது வடமொழி கிருஷ்ணயஜுர் வேதத் 
தின் தமிழ் மொழிபெயர்ப்பு . வேத உபநிஷத் மொழி 
பெயர்ப்பாசிரியர் பம்பாய் திரு . M. R. ஜம்புநாதன் அவர்களால் 
மொழிபெயர்க்கப்பெற்றது . 

2 தமிழ்ச் சுருக்கெழுத்துத் தற்போதினி: - இதுவரை தமிழ் 
விரிவுரைகளை விரைவிற் படி எடுப்பதற்குத் தக்க முறை 
யில்லாதிருந்தமை மொழிக்குப் பெருங் குறையாக இருந்தது . 
அதனை 

நீக்க ஆங்கில அறிஞர் ' பிட்மென் ' ( Pitman ) 
முறையை ஒட்டித் தஞ்சை திரு . P. G. சுப்பிரமணிய அய்யர் 
அவர்களால் ஆக்கப்பெற்றது . 


251 


|| 


* 3 . திருவதிகைத் தலமான்மியம் : - அட்டவீரட்டத்துள் ஒன்றான 
இத்தல புராணத்தை வசன வடிவமாக ஆக்கப்பெற்றது . இது 
நெல்லிக்குப்பம் திரு . பாலசுந்தர நயினார் அவர்களால் எழுதப் 
பெற்றது . கும்பாபிஷேக காலத்தில் வெளியிடப்பெற்றது . 


4. ஒளியும் - ஒலியும் : - தமிழ் மொழிக்குப் பொருளாராய்ச்சி 
நூல்களும் மிகத்தேவை . ஆதலின் இந்நூல் அண்ணாமலைப் 
பல்கலைக்கழக ஆசிரியர் திரு . R. K. விஸ்வநாத அய்யரால் 
எழுதப் பெற்றது . 


ஆதீனத்திற்குப் பதிப்புரிமை வாங்கிய நூல்கள் 


நூல்கள் 


1. மெய்கண்ட நூல்கள் உரைநடை : - மெய்கண்ட 
பதினான்கினையும் எளிய 

முறையில் 

இளைஞரும் இனிது 
கற்க திரு . கா . சுப்பிரமணிய பிள்ளை M. A. , M. L. , அவர்களால் 
எழுதப்பெற்றது . காஞ்சிபுரம் மெய்கண்டான் கழகத்தாரால் 
வெளியிடப்பெற்றபோது அதற்கு உதவிநிதி யளிக்கப்பெற்றது . 
அதன் பதிப்புரிமையை தற்போது வாங்கப்பெற்றிருக்கிறது . 
திருத்தமாக வெளியிடவும் ஏற்பாடாகி வருகிறது . 


2. சைவசித்தாந்த நூல்கள் :- காலஞ்சென்ற நீதிமன்றத் தலைவர் 
( District - Munsif ) J. M. நல்லசாமிப்பிள்ளை , B. A. , B. L., 
அவர்கள் எழுதி வெளியிட்ட நூல்கள் யாவும் ஆதீனத்தில் பதிப் 
புரிமை வாங்கப்பெற்றுள்ளன . அவைகளைத் திருந்திய முறை 
யில் வெளியிட ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன் . 


சைவ் 


3 , சிவப்பிரகாசம் : 

சாத்திரங்கள் பதினான்கனுள் 
இந்நூலை ஆங்கிலம் கற்றோரும் படித்துணர அண்ணாமலைப் 
பல்கலைக்கழகத் தமிழ்ப் பேராசிரியர் திரு . கா . சுப்பிரமணிய 
பிள்ளை , M. A. , M. L. , அவர்களைக்கொண்டு மொழிபெயர்க்கச் 
செய்து பதிப்புரிமையும் பெறப்பட்டிருக்கிறது . 


252 


தருமபுர ஆதீன மடாலயம் 


கே 


1 . 


ஞானசம்பந்தம் பதிப்பகம் 


* 


2. பண்டாரக்கட்டு 


திருநாவுக்கரசு சுவாமிகள் புராணம் : -- கோவை சிவக்கவிமணி 
திரு . C. K. சுப்பிரமணிய முதலியார் அவர்களால் விரிவுரை 
எழுதப்பட்டு வெளிவருகிறது . செலவு பூராவும் இவ்வாதீனத்தில் 
ஏற்றுக்கொள்ளப்படுகிறது , அதனை முடித்து இந்நிகழ்ச்சி 
இரண்டாம் நாளில் அரங்கேற்ற ஏற்பாடாகியிருக்கிறது . 


ஆகம தானம் 


பௌஷ்கர விருத்தி , கிரியாதீபிகை, சிவாக்கிர பாஷ்யம் , 
அகோரசிவாசாரியார் பத்ததி நிர்மலமணிதேசிகர் வியாக் 
கியானம் முதலியனவற்றைச் சூரியனார் கோவில் 
இலக்கணம் ஸ்ரீ முத்துக்குமாரத் தம்பிரான் சுவாமிகள் அவர் 
களிடம் வாங்கித் தகுதியுடையோருக்கு வழங்கிவரப்பெறு 


ஆதீனம் 


கின்றன . 


ஞானசம்பந்தம் 

இவ்வாதீனத்திலிருந்து ஒவ்வொரு ஆங்கில மாதம் பத்தாந் 
தேதியில் ஒரு திங்கள் வெளியீடு வெளிவருகின்றது . இதற்குச் 
சந்தா மிகக்குறைந்தது . ஆண்டு ஒன்றுக்கு அஞ்சற்கூலியுள்பட 
ரூபா 1-8-0. 

அதற்கு இதழாசிரியர் ஒடுக்கம் , ஸ்ரீ சிவகுரு 
நாதத் தம்பிரான் சுவாமிகள் . ஆங்கிலத்திலும் தமிழிலும் வல்ல 
அறிஞர்களால் கட்டுரை வழங்கப்பெறுகின்றது . கட்டுரைகள் 
யாவும் சமய சாத்திரங்களும் , திருமுறைகளும் பற்றியனவாகவே 
இருக்கும் . 


பதிப்பகம் 

கலைப்பணிகள் கவினுற நடைபெற , விரைவில் விருப்பம் 
போல நடைபெற பதிப்பகம் ஒன்று மிகத் தேவையாயிற்று . 
அப்போது " ஞானசம்பந்தம் " என்னும் திருப்பெயராலேயே 
ஒரு பதிப்பகம் நிறுவப்பெற்றது . அதில் ஆதீனத் தொடர்பான 
நூல்கள் பலவும் முறையாக அச்சிடப்பெற்று வருகின்றன . 
மற்றும் , நிர்வாக சம்பந்தமானவைகளும் அச்சிடப் பெறு 


கின்றன . 


253 


பாடசாலைகள் 


தேவாரப் பாடசாலை : சைவச் சிறுவர்களுக்குத் தெய்வத் 
திருமுறைகள் பயிலுவிக்க இக்கல்விச்சாலை நிறுவப்பெற்றது . 
பயிலும் மாணவர்களுக்கு உண்டி , உடை , உறையுள் முதலியன 
யாவும் அளிக்கப்பெறுகின்றன . 


சிறுவர்களுக்குத் தமிழ் , ஆங்கிலம் , வடமொழி , 
சித்தாந்த சாத்திர ஆரம்பப் பாடம் , கலாசாலைக்கேற்ற ஆரம்பப் 
பாடம் ஆகிய இவைகள் பயிற்றுவிக்கப் பெறுகின்றன . இவற் 
றிற்குத் தனித்தனி ஆசிரியர்கள் நியமிக்கப் பெற்றுள்ளனர் . 
மாதத்தேர்வு , ஆண்டுத்தேர்வுகளும் நடைபெறுகின்றன . ஆவணி 
மூலத்திருநாளை யொட்டி நடத்தப்பெறும் விழாவில் ஆண்டுத் 
தேர்வு நடத்தப்பெற்று , தேர்ந்த மாணவர்களுக்குப் பரிசு 
தகுதிக்கேற்ப வழங்கப்பெறுகிறது . 


தீனக் கோயில்களில் நடைபெறும் திருவிழாக் காலங் 
களில் மாணவர்கள் தேவார பாராயணம் செய்துவருகிறார்கள் . 
மற்றும் அங்கங்கு நடைபெறும் மகாநாடுகளுக்கும் அனுப்பப் 
பெறுகின்றனர் . ஆதீன சம்பந்தமில்லாத பிற 

பிற கோவில் 
களிலும் விரும்பினால் அனுப்பப்படுகின்றனர் . 


வேத சிவாகம பாடசாலை :-ஆதீனக் கோவில்களிலும் பிறவற்றி 
லும் பூசனைபுரியும் ஆதிசைவச் சிறுவர்களுக்குச் சரியான கல்வி 
பயில்விக்க இப்பாடசாலை நிறுவப்பெற்றது . முன்னர்க் குறித்த 
எல்லா வசதிகளும் இவர்களுக்கும் அளிக்கப்பெறுகின்றன . 


வேதம் , சிவாகமம் , திருமுறை , தமிழ் , ஆங்கிலம் , உயர்தர 
ஆரம்பப் பாடசாலைப் படிப்புகள் யாவும் இவர்களுக்குப் பாடத் 
திட்டமாக அமைக்கப்பெற்றுள்ளன . முற்கூறிய தேர்வுகள் 
இவர்களுக்கும் உண்டு . தேர்ந்தார்க்குப் பரிசு வகைகளும் 
அளிக்கப்பெறுகின்றன . 


254 


மேற்கண்ட இரண்டு பாடசாலைகளையும் ஆதீன மடாலயத் 
திற்கு வரும் பிரமுகர்கள் பலரும் பார்வையிட்டுத் தங்கள் 
தங்கள் அபிப்பிராயங்களைத் தந்து போகின்றனர் .. 


ஆரம்ப பாடசாலை :- கிராமத்திலுள்ள எல்லாச் சிறார்களும் 
கல்வி பயில அரசாங்க உதவிபெற்ற ஆரம்பப்பாடசாலை நடத்தப் 
பெற்று வருகிறது . இரு ஆசிரியர்கள் வேலை செய்து வருகின் 
றனர் . 5 - வது வகுப்பு வரை இருக்கிறது . இதற்கென இவ்வூர் 
தருமபுரீசுவரர் ஆலயத்தின் வடபால் பள்ளிக்கூட அமைப்பிற் 
கேற்ற வசதிகளுடன் தனிக்கட்டிடம் அமைக்கப் பெற்றுள்ளது . 


உபகாரச் சம்பளம் : - உயர்தரப்பள்ளி , கலாசாலை இவைகளிற் 
படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு உபகாரச் சம்பளம் அளிக்கப் 
பெறுகின்றது . புத்தகங்களும் வாங்கி வழங்கப்பெறுகின்றன . 
இத்தகைய வசதிகள் தொழிற்கல்வி பயில்வோர்க்கும் வழங்கப் 
பெற்று வருகிறது . உயர்தரக் கல்விச்சாலைகளிலும் , கல்லூரி 
களிலும் முதன்மையாகத்தேர்ந்த மாணவர்களுக்குப் பரிசுகள் 
வழங்கவும் உதவி செய்யப் பெறுகின்றது . 


மாணவ 


அண்மையிலுள்ள பள்ளி 

மாணவிகள் ஆதீன 
மடாலயத்தையும் , புத்தகசாலை , பதிப்பகம் , தோட்டம் கியவை 
களையும் பார்க்க வருவார்கள் , அவ்வப்போது அவர்களுக்கு 
ஊக்கம் அளிப்பதற்காகச் சிற்றுண்டிகள் அளிக்கப்பெறும் . 


திருப்பதி கீழ்த்திசைப் பல்கலைக் கழகத்தில் நடந்த கீழ்த் 
திசை மொழி மகாநாட்டிற்கு நிதி அளித்துப் பெரும்பாலும் 
தமிழ்ப்பிரிவுக்குப் பயன்பெற உதவப்பெற்றது . தமிழிசை 
வளர்ச்சி இயக்கத்திற்கு ரூபா 10000 அளிக்கப் பெற்றுள்ளது . 
சென்னைத் தமிழ்ச்சங்கத்திற்கு பெருநிதி அளித்துச் சங்கத்தின் 
போஷகர்களாகவும் மகாசந்நிதானம் அவர்கள் அமர்ந்துள் 
ளார்கள் . இச் சங்கச் சார்பில் நடத்தவிருக்கும் கல்லூரியின் 


255 


சைவசித்தாந்த வகுப்பிற்கு ஆகும் செலவை ஆதீனத்திலிருந்து 
கொடுப்பதாக வாக்களிக்கப் பெற்றிருக்கிறது . 


நூல் நிலையம் : - அறிவுக் கருவூலங்கள் நூல் நிலையங்களே . 
முன்னோர்களாகிய புலவர் பெருமக்களைப் பின்னோர் அறிவில் 
எழுந்தருளச் செய்வது நூல்நிலையங்களே . சமய அரண் ; சாத்திரக் 
கோட்டை ; அறிவுச் செல்வம் ; நாகரீக விளைபுலம் அனைத்தும் 
நூல்நிலையங்களே என்பதைத் திருவுளத்துக்கொண்டு ஆதீன 
மடாலயத்தில் . ஒரு பெரிய நூல் நிலையம் அமைக்கப் பெற்றுள் 
ளது . அதில் சமயத் தொடர்புடைய நூல்களும் , சாத்திரம் 
மொழித் தொடர்புடைய நூல்களும் உள்ளன . இலக்கண இலக் 
கியங்கள் இலங்குகின்றன . ஆங்கிலம் , தமிழ் , வடமொழி , 
தெலுங்கு முதலிய மொழிகளில் சுமார் 7000 புத்தகங்கள் இருக் 
கின்றன . மடாலயத்தின் முகப்பை நன்கு விளக்குவது இந் 
நூல் நிலையம் . புத்தகப்பட்டி தயாராகி வருகிறது. மடத்திற்கு 
வரும் எல்லாப் பெருமக்களுள்ளத்தையும் இந் நிலையம் தன் 
வசமாக்குகிறது . அதன் அறிகுறியாக அவர்கள் " தென்னிந் 
தியாவில் உள்ள சிறந்த நூல் நிலயங்களில் இதுவும் ஒன்றென 
வும் , அமைப்புமுறை மிக அழகானதென்றும் , சமயத்திற்கு 
இன்றியமையாத புத்தகங்கள் இருக்கின்றன '' என்றும் புக 
ழுரை வழங்கிச் செல்கின்றனர் . இத்தகைய பணிகள் எல்லாம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா சந்நிதானம் ஆட்சியேற்ற , பின்னர் விரிவு 
செய்யப்பட்டனவே . 


பிற நூல் நிலையங்கள் : - ஆதீனத்துக்குச் சொந்தமான ஏனைய 
தேவஸ்தானங்கள் பலவற்றிலும் நூல்நிலையங்கள் வைக்கப்பெற் 
றுள்ளன . மடாலய நூல்நிலையத்திற்கு அடுத்தபடியாகப் புள் 
ளிருக்கு வேளூர் நூல்நிலையம் சிறப்பளிப்பது . அங்கு வேதம் , 
ஆகமம் , சாத்திரம் ஆகிய எல்லா வகைகளிலும் சிறந்த நூல்கள் 
உள்ளன . இன்னும் சேகரிக்கப் பெறுகின்றன . 


சீகாழி , திருவையாறு , திருப்பனந்தாள் , திருபுவனம் , குத் 
' தாலம் , ஆச்சாபுரம் , குறுக்கை , திருக்கடவூர் , பேரளம் , திருக் 


256 


தருமபுர ஆதீன மடாலயத்தில் 


III 


1. புத்தக நிலையம் 


2. பதினாறொடுக்கம் 


MAN 


R 


3 . 


தந்தப்பல்லக்கில் பழங்கால ஓவியம் 


4. சம்பந்தர் நிலையம் 


உற்சவகாலங்களில் விவசாயப் பொருட்காட்சிச்சாலை அமைக்க 
காரியஸ்தர்சகிதம் ஆட்கள் 
கோளிலி ( திருக்குவளை ) இந்தக் கோவில்களிலும் திருமுறை 
முதலிய இன்றியமையாத நூல்கள் வாங்கிவைக்கப்பெற்றுள் 
ளன . எல்லா நூல்நிலையங்களிலும் புதுப்புத்தகங்கள் வாங்கிச் 
சேர்ப்பது மட்டுமன்றிப் பழைய அருமையான புத்தகங்களும் , 
ஏடுகளும் , கையெழுத்துப் பிரதிகளும் சேர்க்க முயற்சி எடுத்துக் 
கொள்ளப்பெறுகிறது . 

தஞ்சை சரபோஜி சரஸ்வதி மகால் நூல்நிலையம் சீர்திருந்த 
உதவிநிதி யளித்து ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் அவர்கள் 
போஷகர்களாக இருக்கவும் சம்மதித்துள்ளார்கள் . திருத்த 
வேலைகள் பல நடைபெற்றுவருகின்றன . 
பொதுப்பணி 

மாணவர்கள் பந்தய விளையாட்டுக்களுக்குப் பதக்கங்களும் 
( Medals ) , கேடயங்களும் ( Shields ) பரிசளிக்கப்படுகின்றன . 
கும்பகோணம் குஷ்டநிவாரண சங்கத்திற்குப் பொருளுதவி 
செய்யப்பெற்றது . தஞ்சை ஜில்லா - விவசாய சங்கத்திற்கு 
உதவிநிதி யளிப்பதோடு போஷகர்களாகவும் இருக்க இசைவு 
தரப்பெற்றது . கும்பகோணம் விவசாயப் பொருட்காட்சிக்கு 
நிதியளிக்கப்பெற்றது . திருக்கடவூர் , சீகாழி முதலிய தலங்களில் 
உதவி யளிக்கப்பெறுகிறது . மாயவரம் , தரங்கம்பாடி கற்பாதை 
யிலிருந்து தருமபுரம்வரும் சாலை 

வளைவாக இருந்ததால் , 
நேர்வழியொன்று 

புதிதாகச் செய்து 

வாய்க்காலுக்கு 
ஒருபாலமும் கட்டப்பெற்றது . தருமபுரம் நான்குவீதிகளிலும் 
மின்சாரவிளக்குகள் அமைக்கப்பெற்றன . வீதிகள் அவ்வப் 
போது செப்பனிடப் பெற்றுச் சுத்தஞ் செய்யப்பெறுகின்றன . 
முடிகொண்டானில் பொதுஜன வசதிக்காக ஒருகுளம் வெட்ட 
அவ்வப்போதும் அன்னவஸ்திர முதலியன அளிக்கப் பெறு 
கின்றன . 

திருவையாற்றில் நடக்கும் தியாகையர் உத்சவத்திற்கு 


த . ஆ. 33 


257 


உதவிநிதி யளிக்கப்பெறுகிறது . அன்றியும் , திருவையாறு 
பூசப் படித்துறையை அங்குள்ள மடைப்பள்ளியுடன் அந்தக் 
காலத்தில் விடப்படுகிறது . சாலை ஓரத்திலுள்ள தேவ்ஸ் 
தானத் திருக் குளங்களை வெட்டிச் சுத்தஞ் செய்யப்பெற்று 
வருகிறது . யுத்தத்தினால் உணவுப்பொருள் விலை யேறியதற்காக 
ஏழைகளுக்கு குறைந்தவிலையில் உணவுப்பொருள் வழங்கநஷ்ட 
ஈட்டுதவியாக தஞ்சை கலெக்டர் அவர்களிடம் பெருந்தொகை 
கொடுக்கப்பட்டது . குவெட்டா பூகம்பம் , வெள்ளக்கஷ்டம் , 
பஞ்சம் போன்ற பெருந்துன்பங்களுக்கு அவ்வப்போதும் உதவி 
நிதி யளிக்கப்பெற்றுவருகிறது . பெரிய தேவஸ்தானங்களில் 
யாத்திரீகர் வசதிக்காக யாத்ராமார்க்கப் படங்கள் மாட்டப்பெற் 
றுள்ளன . ஏழைமக்களுக்கு அன்னம் அளிக்குங்காலத்தில் 
ஆதித்திராவிடர்கள் வந்து கலந்துகொள்ளுவதில்லை . அவர்களுக்கு 
ஒருநாள் விருந்தொன்று நடத்தப்பெற்றது . அன்று எண்ணெய் 
முழுக்குடன் அன்னம் அளிக்கப்பெற்றது . கோடைக்காலங் 
களில் அளவில்சனம் செலவொழிய வழிக்கரையில் ' தண்ணீர்ப் 
பந்தல் வைக்கப்பெறுவது வழக்கம் . பொதுஜனங்கள் மிக 
நடமாடும் இடங்களில் கிணறு , நீருறிஞ்சி முதலியவைகள் 
வைக்கப் பெற்றுள்ளன . வெள்ளத்தாலும் , வெந்தணலாலும் 
வீடிழந்து தவிக்கும் ஏழைகளுக்கு வீடுகட்ட உபகரணங்கள் 
உதவப்பெறுகின்றன . கருவுயிர்ப்பார்க்குக் கஸ்தூரி வாங்கி 
வைத்து வழங்கப்பெறுகிறது . மன்னம் பந்தலில் அண்மையில் 

சாரணர் பயிற்சிக்கு எல்லாவசதிகளும் இயற்றித் 
தரப்பெற்றன . பட்டவிளாகம் , மருவத்தூர் போன்ற கிராமங் 
களில் ஆதித் திராவிடச்சேரிகளில் குடிதண்ணீர் வசதிக்குக் 
கிணறுகட்டி மேடையமைத்துக் கொடுக்கப் பெற்றுள்ளன . 


நடந்த 


போர்முயற்சிக்கு உதவி : - இந்தியப் பாதுகாப்புக் கடனில் ரூபாய் 
ஐம்பதினாயிரத்து ஒரு நூறு வட்டியில்லாக்கடனாக வழங்கப்பெற்று 
ரூபாய் ஐம்பதினாயிரத்துக்குமேல் சென்னை கவர்னர் உதவி 
நிதிக்கு அளிக்கப்பெற்றது . அவ்வப்போதும் யுத்தநிதிக்காக 
நடத்தப்பெறும் லாட்டரிகள் , நாடகங்கள் , கச்சேரிகள் போன்ற 
வைகளுக்கும் பெருநிதி அளிக்கப்பெற்று வருகின்றன . செஞ் 


258 


Madras Governor's War Fund . 


This Certificate is issued 


to 


HIS HOLINESS SRI LA SRI SFANTUGA DES IKA GNANASAMBANDA 


PANDARASANADE OF DHARMAPURA : WTT 


in 


grateful acknowledginent of a total subscription 


of more than Five Thousand Kupces , 


that is , Bupees 


20,2017 


during 


the first year of the Madras Governor's 


War Fund . 


Athen Hole 


Madras , 
Nire 


President and 
Grovernor of Madres 


1941 . 


STRET 


யுத்தநிதிக்கு உதவி 

G FOTOT 
GLODIMLD JÁJW JUİQTJOJİSORGDEUTJIL" 6 %. 


சிலுவைச் சங்கத்தினருக்கு உதவித்தொகை அளிக்கப்பெற்றது . 
துருப்புகள் வசதிக்காகவும் நிதியளிக்கப்பெற்றது . மடாலய , 
தேவஸ்தான சிப்பந்திகள் முதல் உதவிப்பயிற்சி பெறச் 
செய்திருக்கிறது , எல்லா ஸ்தாபனங்களிலும் பொதுஜனங்கள் 
பதுங்குமிடம் , சாமான்கள் பதுக்குமிடம் முதலியன கட்டி 
வைக்கப்பெற்றுள்ளன . மணல்மூட்டை முதலியவைகள் தயாராக 
வைக்கப் பெற்றுள்ளன . 


பிரார்த்தனை : - போரில் நேசநாட்டினர் 

வெல்லவேண்டும் 
என்று ஆதீன மடாலயத்திலும் , தேவஸ்தானங்களிலும் அவ்வப் 
போதும் சிறப்பான பூசைகள் , அர்ச்சனைகள் முதலியவை 
நடத்தப்பெறும் . வேளூரில் 100 நாட்களுக்குத் துர்க்கா திரிசதி , 
சகஸ்ரநாமார்ச்சனைகள் நடத்தப்பெற்றன . அவ்வக்காலங்களில் 
ஏழைமக்களுக்கு அன்னம் அளிக்கப்பெறும் . 


வெற்றி விளக்கம் : - நமது நேச நாட்டினர் வடஆப்பிரிக்கப் 
போரில் வெற்றிபெற்றதைக் குறித்து எல்லா ஸ்தாபனங்களிலும் 
வெற்றி நாள் கொண்டாடப்பெற்றது . அன்று எல்லா இடங் 
களிலும் சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் நடத்தப் 
பெற்றன . அன்றும் ஏழைகளுக்கு அன்னம் அளிக்கப்பெற்றது . 


ஆதீனமடத்தில் , மாயவரம் நகரத்தில் இராஜன் தோட்டத் 
தில் நடந்த கொண்டாட்டங்களில் சுமார் 3000 க்கு மேற்பட்ட 

மாணவிகளுக்குத் தின்பண்டங்கள் வழங்கப்பட்டன .. 
ஏராளமான ஏழைகளுக்கு அன்னம் அளிக்கப்பெற்றது . 


மாணவ 


சிறப்பு நிகழ்ச்சிகள் . 


1934 - ல் திருப்பனந்தாள் அருணாசடேசர் ஆலயம் அஷ்ட 
பந்தன கும்பாபிஷேகம் நடத்துவிக்கப்பெற்றது . 


தருமபுரம் மேலவீதி ஸ்ரீ சித்திவிநாயகராலயம் திருப்பணி 
செய்து கும்பாபிஷேகம் நடத்துவிக்கப்பெற்றது . 


259 


1937 ல் திருநள்ளாற்றிற்கு ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானமவர்கள் 
எழுந்தருளியிருந்த காலத்து நெடுங்காடு நகர சபையார் வேண்டு 
கோட் கிணங்க அவ்வூருக்கு விஜயம் செய்து நகர சபையார் 
வரவேற்பளிக்கப் பெற்றுக்கொண்டு பட்டணப் பிரவேசமாக 
எழுந்தருளினார்கள் . 


ரா . 


திருவையாறு ஸ்ரீ பஞ்சநதீசுவரசுவாமி கோயில் திருப் 
பணியை 

மெ . சுப . சேவு . சேவுகஞ் செட்டியார் 
அவர்கள் தொடங்கினார்கள் . அவர்கள் குமாரர் திரு . மெய்யப்பச் 
செட்டியார் அவர்களால் பூர்த்தி செய்யப்பெற்று 2-5--1937ல் 
மகாகும்பாபிஷேகம் சிறப்புற நடத்திவைக்கப் பெற்றது . 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானமும் ஸ்ரீ சொக்கலிங்கப் பெருமானை 
எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு அடியார்கள் புடைசூழ எழுந் 
தருளி , எல்லா ஏற்பாடுகளும் சரிவர முடியும் வண்ணம் செய்வித் 
தார்கள் . அங்கு , செட்டியார் அவர்களால் ஸ்ரீ சொக்கலிங்கப் 
பெருமானுக்கு விசேஷ வழிபாடுகள் செய்விக்கப் பெற்றன . 
மாகேசுவரபூசைகள் நடத்து விக்கப்பெற்றன . பட்டணப்பிர 
வேசம் மிகச் சிறப்பாக நடத்தி வைக்கப் பெற்றது . 


திருக்கடவூர் ஸ்ரீ அமிர்தகடேசுவரசுவாமி கோயில் கீழராஜ 
கோபுரம் திருப்பணி செய்விக்கப்பெற்று 1940u மார்ச்சு 
மாதத்தில் மகாகும்பாபிஷேகமும் நடத்துவிக்கப்பெற்றது . 


28-8-40 - ல் திருபுவனம் ஸ்ரீ கம்பஹரேசுவர சுவாமி 
கோயில் - கர்ப்பக்கிருகம் , இரண்டாம் கோபுரம் , முதலியன 
திருப்பணி செய்விக்கப்பெற்று அஷ்டபந்தன மகாகும்பா 
பிஷேகமும் நடத்துவிக்கப்பெற்றது . 


1942 - ல் வேளூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோயில் அஷ்ட 
பந்தன மகாகும்பாபிஷேகம் நடத்தப்பெற்றது . 


260 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான திருவையாறு 

ஸ்ரீ பஞ்சநதீஸ்வர சுவாமி கோயில் 


9. IFC, 194 


1. கும்பாபிஷேகம் 


2. புஷ்யமண்டபத்துறை - காவிரித்தோற்றம் 


திருக்கயிலாய பரம்பரைத் தருமபுர ஆதீன 
மடாலயத்திற்கு விஜயம் செய்த பெரியமனிதர்கள் 


PHIAINT 


இஞ்சிலாகா கவர்னர் மேன்மை தங்கிய Mon. பான்வின் 
சாரைக்கால் அட்மினிஸ்ட்ரேட்டர் Dr. புக்கானன் 
காஞ்சிந்திய சட்டசபைத் தலைவர் Sri , அருள் தோமாஸ் பிள்ளை அவர்கள் 


9) 


செட்டிநாட்டாசர் Dr. ராஜா . சர் . அண்ணாமலைச் செட்டியார் , Kt . , LL . D. 
கோயம்புத்தூர் சர் R. K. ஷண்முகஞ் செட்டியார் , Kt . , K. C. I. E. 


திருவெண்காடு கோயில் திருப்பணி செய்த நாட்டுக்கோட்டை 
தனவைசியர்களின் வேண்டுகோட் கிணங்கி கும்பாபிஷேகத் 
திற்கு ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் அவர்கள் எழுந்தருளி 
யிருந்தார்கள் . அங்குப் பட்டணப்பிரவேசம் முதலியவைகளும் 
சிறப்பாக நடத்தப்பெற்றன . 


சுவாமி 


சீகாழி ஸ்ரீ சட்டைநாத 

தேவஸ்தானத்தைச் 
சேர்ந்த சந்நிதி விநாயகர் ஆலயமும் , மேலவீதி பைரவர் 
கோயிலும் , தெற்குவீதி கணநாதர் கோயிலும் , அக்கினிபுரீசு 
வரர் கோயிலும் திருப்பணி செய்விக்கப்பெற்றன . கும்பா 
பிஷேகங்களும் நடத்தப்பெற்றன . 


மடாலயத்தைப் பார்வையிட்டவர்கள் - பிரஞ்சு இந்திய கவர்னர் 
Mon. பான்வின் அவர்கள் குடும்பசகிதம் வந்துபார்த்துப் பெரு 
மகிழ்வெய்திச் சென்றனர் ; சட்டசபைத் தலைவர் திரு . தோமாஸ் 
அருள் அவர்களும் , 

காரைக்கால் 

பிராந்திய பரிபாலகர் 
Dr. புக்கானன் முதலியோர்களும் வந்து பார்த்துச் சென்றனர். 


சென்னை மந்திரிகள் கனம் சர் P. T. ராஜன் , கனம் T.S.S. 
ராஜன் , கனம் ராமநாதன் போன்றவர்களும் , செட்டிநாட்டரசர் 
Dr. ராஜா சர் அண்ணாமலைச் செட்டியார் அவர்களும் , குமார் 
ராஜா சர் முத்தையா செட்டியார் அவர்களும் , சர் R. K. 
ஷண்முகஞ் செட்டியார் K.O.I.E. , அவர்களும் , சர் R.S. சர்மா 
C.I.E. , அவர்களும் இதுபோன்ற பல பிரபலஸ்தர்களும் வந்து 
போவதுண்டு . எல்லாக்காலங்களிலும் ஜில்லா அதிகாரிகளும் , 
சென்னை இந்துசமய அறநிலையப் பாதுகாப்புக் கழகத் தலைவர் , 
உறுப்பினர்களும் வந்து போவதுமுண்டு . கும்பகோணம் காஞ்சி 
காமகோடி ஸ்ரீ சங்கராசாரிய சுவாமிகள் தருமபுரம் வந்து சுவாமி 
தரிசனம் செய்து போயிருக்கிறார்கள் . மற்ற ஆலயங்களுக்கும் 

செய்து செய்திருக்கும் பெரும் வேலைகளைக்கண்டு 
விம்மிதமடைந்தனர் . 


விஜயம் 


261 


சம்பந்தமாக 


உள்ள 


மரா 


கிராமாபிவிருத்தி : -- ஆதீன 

எல்லா 
ஸ்தாபனங்களுக்கும் சொந்தமான நிலங்களில் தரிசுகள் திருத்திச் 
சாகுபடிக்குக் கொண்டுவரப் பெற்றுள்ளன . ஏராளமான 
மத்துக்கள் செய்யப்பட்டு நிலங்கள் வளம்படுத்தப் பெற்றன . 
தென்னை , மா , புளி , மூங்கில் , முந்திரி, பனை முதலியன ஏராள 

அங்கங்குப் பயிர்செய்யப் பெறுகின்றன . வருமானம் 
முறையே பெருகிவர ஏற்பாடு செய்யப்பெற்றுப் பெருகி 
வருகின்றது . தரிசு கிடக்காமல் எவ்வெவ் வழிகளில் சாகுபடிக்குக் 
கொண்டு வரக்கூடுமோ அவ்வளவு வழிகளிலும் முயன்று 
வருகிறார்கள் . 


மாக 


போர் 


262 


Haiva Hiddhantham 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான திருபுவனம் 


ஸ்ரீ கம்பகரேஸ்வர சுவாமி கோயில் 


ஸ்ரீ சரபர் | 


Saiva Siddhantham 


> ) 


" GOD Siva owns the Southern -land and He is the Lord of 
all the realms ” , so sings Saint Manickavasagar . In the words 
of Dr. G. U. Pope , an ardent devotee , and translater of Thiru 
vasagain , " The Saiva Siddhantha system is the choicest product 
of the Dravidian intellect ." The fundamental ideas of the system 
are ingrained in the structure of Tamil words themselves . For 
instance, the term 'Kadavul ( 5L016 ) is quite philosophic in its 
significance. It is a unique word for expressing the transcendental 
and immanent aspects of God . In one sense the word means , 
" that which is beyond" ( thought , word , and body ). This denotes 
the transcendental nature of God . In another 

it 

means , 
" that which moves everything . " This reflects the immanence of 
God in the world , Terms applied to God , in other languages 
are not so richly philosophic and are applicable not only to God 
but also to other things. For instance , the term " Brahmam 
means ' big ' . It may be applied to everything that is big . like the 
sea , the sky , the mountain , and so forth . The term " Vishnu " 
means pervasive ; and , as such , it is applicable to elements like air 
and ether. But the term " Kadavul" is applicable only to the 
Almighty, the Ruler of the Universe , Who is beyond our 
conception and in Whom we live , move, and have our being. 


sense 


3 


Similarly , the term " Maya " , taken as a Tamil word , consists 
of Mai ( cor ) and A ( ). Mai means " to conceal" and A means 
" to become " . That fundamental substratum of matter into which 
everything resolves itself by involution and from which evolves in 
course of time , is indicated by the term " Maya " . This meaning 
of the expression " Maya " is peculiar to 

Tamil and signifies 
on the part of Tamilians a knowledge of the first cause of evolution 
and involution . In other languages it means illusion and shows 
that which appears but is not really existing. Need - less it is to 
give more examples of the philosophic significance of Tamil terms . 


From the earliest book extant in Tamil, we find that from 
time immemorial the Saiva Siddhantha Philosophy was the peculiar 


$ . 3 34 


265 


heritage of the Tamilians. We cannot think of a time when the 
Tamilians had not this system among them . In the Tholkappiam , 
the terms Kadavul, uyir (20 ? r ), mei ( lui ) , Vinai (of 7 ), Kandali 
( 81554 ), and the like , indicate that , even prior to its composition , 
the Tamilians were accustomed to think in terms of Saiva 
Siddhantha ideas . In Thirukkural, the principal concepts of the 
system find full expression . In timer past, the system was known 
as Thiruneri, Peruneri , Senneri and so forth . The term Siva is , 
according to Dr. Grierson , a Tamil word which in carliest times 
entered into the Aryan language. There were different schools of 
this System expounding different shades of the fundamental ideas , 
so that the principal side of it was spoken of as Mudalneri and 
the author of Periyapuranam speaks of Saiva Siddhantha as Mudal 
Saivaneri. When the Tamil system began to wear 

sanskrit 
garb, the term Saiva , which is the adjectival form of Siva and Sid 
dhantha, which means the end of ends , were combined to denote it . 
What was called the first and foremost of the Saiva creeds in 
Tamil was denominated as the highest and final Saiva System in 
Sanskrit . 

Since then , the Aryan expression Saiva Siddhantha has 
come largely into use and has almost superseded the original 
Tamil name for the system , It is a peculiar feature of the 
later day Dravidian mind to embody its original ideas in Aryan 
words and it is why Dr. Gilbert Slater said , " The Dravidians were 
Aryanised in language, while the Aryans were dravidised in culture ” . 


a 


Not only in Tholkappiam and Thirukkural but also in every 
other masterpiece of Sangam literature , are found the cardinal 
tenets of Saiva Siddhantha system . Space forbids a detailed 
consideration of the philosophical ideas enshrined in it . 


After the Sangam 

age, the philosophy finds rich and 
beautiful expression in Thiruvasagam which is & 

a collection of 
about fifty -one poems of unsurpassed spiritual experience and 
grandeur, for the spiendid rendering of which into English , our 
thanks are due to Dr. G. U. Pope . This work belongs to the 
third or fourth century . 


In the fifth and sixth centuries a number of devotional 
hymns by various Saiya Saints, form part of the Eleventh 


266 


Tirumurai of the Saiva Scriptures. Three great works of the sixth 
century give ample expression to the Saiva Siddhanta concepts. 
Kalladam contains a series of poems which , though dealing with 
the romantic side of Tamilian : life, is replete with Saiva Siddhantic 
ideas . Tirumular's Tirumanthram is a work of three thousand 
stanzas, said to be composed in the course of three thousand 
years , dealing with the practical and theoretical aspects of Saiva 
religion and philosophy, in which we find the use of the expression 
' Saiva Siddhantam for the first time in 

in Tamil literature. 
In it is found the treatment of Pathi , Pasu , and Pasam in the 
old method . Gnanamirtham is perhaps the earliest treatise, treating 
of the Siddhanta concepts in the modern scientific manner . 


In the Seventh Century the rich devotional literature of Saint 
Tirugnana Sambandar and Appar , is based upon the realisation 
of truth according to the tenets of the Saiva Siddhanta Philosophy. 
Saint Sundarar has added to this literature in the beginning of 
the ninth century . From the eighth to the tenth century Saivite 
and Vaishnavite Saints have enriched Tamil literature with spiritual 
poems having an undercurrent of Siddhanta sentiments . In the 
eleventh and twelfth centuries great medieval epics , like Periapuranam , 
Kandapuranam , and even Kamba Ramayanam present a back ground 
of the Siddhantic conceptions. 


In the beginning of the thirteenth century , the great Siddhanta 
philosophical movement was inaugurated by Saint Meykandar who 
is the eminent 

eminent author of Sivagnana Botham , the central work 
of the system . This work , though very brief, contains in a nut - shell 
a systematic expression of the system for the first time and as 
such , it may be said to commence the siddhanta movement for 
modern times . It consists of twelve sutras combined with logical 
propositions in prose and eighty -one verses in Venba metre . Saint 
Meykandar taught his philosophy to forty - nine disciples of his , who 
and whose descendants propagated and popularised the system by 
founding mutts and Adhinams in various parts of the Tamil Country , 
the foremost of the Adhinams being the one at Dharmapuram and 
the other at Tiruvavaduthurai. In the thirteenth and fourteenth 
centuries there arose fourteen philosophical works , known as the 
standard Saiva Siddhanta Sastras . They are as follows :- Tiruvundiar , 
Tirukalitrupadiar, Sivagnana Botham , Sivagnana Siddhiar , Irupa 


267 


Irupahthu , Unnaivilakkam , Sivaprakasam , Tiruvaru tpa yan , Vina - venba , 
Portripahrodai, Kodikkavi, Nenjuviduthoothu , Unniaineri - vilakkam , 
and Sangarpaniraharanam . 


were 


Even before the date of Sivagnana - Botham , two books called 
Tiruvundiar and Tirukalitrupadiar claim our attention and they 

written as the result of the spiritual experience of their 
authors , according to the Tamil method without openly touching 
upon the controversial creeds of the diverse schools . Tiruvundiar 
was composed by Saint Uyyavanda -deva -nayanar of Tiruviyalur , 
about the middle of the twelfth century . It is a small work of 
forty - five triplets dealing with the side of spiritual experience 
resulting from the pursuit of Siddhanta tenets . Tirukkadavur 
Uyyavanda - deva -nayanar was the author of the Tirukalitrupadiar 
who was the disciple of the author of Tiruvundiar. Tirukalitrupadiar 
is a commentary in 

of the substance of Tiruvundiar and 
its date is about 1178 A. D. It comprises one hundred venbas , and 
throws light on many abstruse points in the interpretation of the 
lives of Periapuranam Saints . It expounds the dual aspect of God 
as Siyam and Sakti, and the higher forms of Yogam and Gnanam . 
It upholds the authority of Tiruvalluvar an exponent of 
Siddhanta truths. 


verse 


as 


In the early years of the thirteenth century , Saint Meykandar 
appeared as the rising sun in the firmament of Saiva Siddhantam , 
and his work Sivagnana Botham opened the eyes of Tamilians 
to the supreme excellence of their ancient pbilosophy . It begins 
with an involatory verse to the self- luminous Ganapthy from whom 
the poet and philosopher drew his inspiration. It also hints at the 
decent of truth from God Siva as Guru on Mount Kailas . The 
prefatory stanza strikes a note of majesty in respecting the Great 
who have known themselves and God , and in rejecting the 
imperfect creeds of others. Every one of the twelve su tras of the work 
is divided into separate parts called Adikaranams and there are 
about thirty - nine Adikaranams in all , which include the eighty - one 
venba 

of the work . The twelve su tras are divided into 
four parts . The first part deals with the existence of God , Soul , 
and Bonds ; the second part with their nature and attributes , so 
that the first six sutrams cover the field of intellectual investigation . 


verses 


268 


The third part deals with the method of pursuing the Truth and 
the fourth with the realisation of the same, so that the last six 
su trams pertain to the domain of spiritual experience. 


Out of the forty - nine disciples of Saint Meykandar, the first 
happened to be Arunandi - Sivachariar , who was originally Meykandar's 
family priest and who had to bow to the superior spirituality of 
the boy Saint . He is the author of Sivagnana Siddhiar the 
biggest of the Fourteen Sastras . It comprises of two parts , para 
paksham and su paksham , the former enunciating and criticising 
the doctrines of twelve alien systems and the latter treating 
in detail of the principles of Saiva 

Saiva Siddhanta . It follows the 
method of Sivagnana Botham in expounding Siddhanta truths. The 
greatness of the work is attested by the saying, in Siva -Boga 
Saram of Guru -Gnanasambandar , the founder of Darmapuram mutt 
““ LT thì gọi iT GIT நூலெல்லாம் பார்த்தறியச் சித்தியிலே ஒரு விருத்தப் 
LIT TGun Glid” . It is enough to master the meaning of half the 

of Sivagnana Siddhiar rather than traverse all the wide 
field of philosophy in the world . 


verse 


There are more than six classical commentaries on the work 
by ascetic disciples of diverse Saiva Mutts in the Tamil country 
and the biggest Bashyam on the grand work is by Saint Velliambala 
Thambiran of Darmapuram Adinam . It goes by 

the name 

of 
Gnanaparana Vilakkam and is yet to see the light of day. 


Saint Arunandi Sivachariar is also the author of Irupa 
Irupahthu , which, though smaller in size , raises a number of 
philisophical questions addressed 

questions addressed to Meykandar, the solving of 
which is hinted at and will give one a complete understanding of 
the intricacies of the system . 


Unnaivilakkam is one of the fourteen sastras, written by 
Manavasagankadanthar, another disciple of Meykandar who has 
briefly but clearly described the nature of the thirty -six tatwas , 
the nature of 

of soul and God , the meaning of Siva's Dance 
and the symbolic representation of Panchatcharam in the holy 
figure of the Dancer . 


269 


Arunandi Sivachariar's disciple's disciple , Umapathy Sivahariar 
of Chidambaram was himself a Dikshidar of the place . He is 
the author of the other eight sastras of the group . His first 
work Sivaprakasam clearly summarises 

clearly summarises the substance of Saiva 
Siddhanta Philosophy in one hundred stanzas. In its preface he 
describes the hierarchy of Gurus in the 

the spiritual line, starting 
from God Siva of Mount Kailas . The stanza describing the nature 
of Saiva Siddhantham is remarkably lucid and comprehensive 
and can be rendered as follows: 


essence 


“ We intend to expound herein the truths of the Saiva 
Siddhantha System , the distilled 

of the Vedantha and 
which is dark to the heathen and bright to the adherents of 
inner creeds and satisfying the reputed standards of logic, and 
which is remarkable for advocating such inseparable Adwaitic 
( two - less) union of God and the world , as will not warrant their 
substantial identity like gold and jewels 

jewels made 

made of it; or their 
opposition like light and darkness or any midway relation like 
that of word and sense . Such union will be comparable in their 
unity to the blending of body and soul and in their diversity to 
the light of the eye and the light of the 

and in their 
concomitance to the knowing power of the soul and seeing power 
of the eye , and will be realisable as the fruit of 

of 
righteous pratice ordained by great books of wisdom . " 


sun 


a 


course 


The work briefly defines Pathi , Pasu , and Pasam in its first 
part which covers the first fifty stanzas and in the second part 
of it are expounded the special nature of the Soul and God , the 
methods of approaching the Almighty and realising His bliss and 
the characteristics of great men who have realised the truth . 


Tiruvarutpayan is a work of one hundred couplets divided 
into ten equal parts forming a supplement to Tiruvalluvar's Tiru 
kural. The work is often regarded as the 'Veettupal , which is 
an addition to the muppal of Tirukural. The titles of the ten 
parts are quite significant of their subject -matter. This work has 
been translated into English by Dr. G. U. Pope, in his introduction 
to his grand edition of Tiruvasagam . 


270 


Vina - Venta is a small work treating of the subtle nature of 
knowledge, the knower , and the known , in the form of questions. 
By the way, it enlightens us as to how one can get rid of the 
bonds and attain Adwaitic Contact with God . 


Portripahrodai is a pretty long poem in Venba metre addressed 
to Siva , the Dancer , in the form of apetition , and it enunciates 
the spiritual experiences of its author. It shows how God leads 
the soul from the stage of bonds to the stage of salvation in an 
attitude of pure grace . 


Kodikkavi is a small booklet sung by the poet with a view 
to facilitate the spontaneous mounting of the flag in the temple 
of Nataraja at Chidambaram . It describes the object of the flag 
hoisting and the nature of the Saiva Mantras and indirectly relate 
the function of God's Grace . 


Nenjuviduthoothu represents the message sent to God Guru 
through the medium of the Mind . It is a fine poem narrating 
the greatness of God , the nature of Bonds , and the symbolism of 
the ten paraphernalia of God , as King. It is remarkable as quoting 
the authority of Tiruvalluvar in its description of the path of 
Wisdom . 


Unmainerivilakkam is a work on the high path of salvation 
which ascends by ten steps to the ultimate God . The steps are 
Tatwarupam (the form of tatwas ), Tatwadarsanam (the nature of 
tatwas ), Tatwasuddhi (the clearing of the tatwas ), Atmaru pam 
(the form of the soul), Atmadarsanam ( the nature of the soul), 
Atmasuddhi ( the purification of the soul ), Sivarupam ( realising 
the sight of God ), Siva Darsanam (understanding the nature of God ) 
Siva -yogam (union with God ) , and Siva -bogam ( realising Supreme 
Bliss ). 


Sankarpanirakaranam purports to give an account of the 
controversy ' that took place in the temple of Chidambaram , on 
the sixth day of Ani- festival, in the year 1235 of Salivahana era 
which corresponds to 1313 A. D. , among the adherents of diverse 
systems of philosophy , who had assembled in the temple. The 


271 


theories of eight systems are enunciated and refuted in a masterly 
manner . They are those of Mayavathi ( so called Vedantins ) ,, 
Iyikkiavathi, Pashanavathi, Bedavathi , Sivasamavadi, Siva 
sankiranthavathi, Suddha - saiva and Sivadwaita. Except Mayavatham , 
the other theories stated and refuted here have not been dealt 
with explicitly in Sivagnana Siddhiar, so that the Parapaksham 
of Sivagnana Siddhiar and Sangarpanirakaranam are complementary 
to each other and cover the whole field of alien systems which 
prevailed in this country in the fourteenth century and earlier. 


Umapathi Sivachariar perpetuated his line of Gurus by initiat 
ing Arulnamasivaya Desigаr in spiritual wisdom . 

in spiritual wisdom . His disciple's 
disciple , Namasivaya Desigаr is the founder of the Tiruvavaduthurai 
Adhinam . Another line of gurus , descending from Umpathi Sivachariar 
is represented by Guru Gnanasambandar, the first head of the 
Darmapuram Adhinam . The line before the founder of the Mutt 
consists of the following Gnanachariars. They are Arulnamasivaya 
Desigar, Gangai-meikandar, Sirrambalanadigal, Thattu vaprakasar, 
Chettitheru Gnanaprakasar, Kamalai Gnanaprakasar. The heads of 
these mutts are called Pandarasannathis and their ascetic disciples 
are named Thambirans. These two Adhinams have been great 
centres of spiritual enlightenment for more than four hundred 
years in the past and have given birth to a vast cycle of Saiva 
Siddhanta Literature . 


The works of Padarasannathis are called Pandarasastrams. 
Sri Ambalavana Desigar, disciple of Namasivaya Desigаr was the 
author of ten works, Dasakariam , Sanmarga Siddhiar, Sivasrama 
thelivu , Siddhantha Pakhrodai, Siddhanta Sikamani, Upayanittai 
venba , Upathesa Venba , Nittai -vilakkam , Athisayamalai and Nama 
sivaya - malai. In addition to these, Dasakariam and Upathesa 
Pakhrodai of Dhakshinamoorthy Desigar, Dasakariam of Isana 
Desigаr and Panchakkara Pahrodai of Pin - Velappa Desigаr consti 
tute the fourteen Pandarasastrams of Tiruvavaduthurai Adhinam . 
A number of various other works have been written by various 
Thambirans from time to time and it is needless to detail them here. 
The great intellectual luminary called Sivagnana Munivar who 
flourished as the greatest poet , philosopher, commentator, and 
critic of the eighteenth century has immortalised Sivagnana Botham 


272 


by his inimitable commentary called Sivayuuna -Bashyam which is 
also called Dravida - Maha - Bashyam . 


Coming to Dharmapuarm Adhinam , Sirrambala Nadigal who 
flourished prior to its founder at Siddharkadu , near Mayavaram , 
had sixty four disciples. He was the author of several works 
like Thukalamubotham . Tiruvarur Gnanaprakasar; the Guru of 
the founder wrote Putpavidhi, Prasatha Kattalai, Aththu vakattalai, 
Siva - puja Akaval etc. The founder is the author of Sivabhogasaram . 
Chockanatha Venba , Tiripathartharu pathi Dasakuriyam , Mukthi 
nichchayam etc. There are two commentaries one brief and he 
other elaborate for Mukthi -nichchayam by Velliambala Thambiran 
who flourished in the time of the fifth head of the Adhinam . 
The former has been published and the latter is being made ready 
for publication by the Dharmapuram Adhinam . The same Velliambala 
Thambiran was the author of the huge commentary of Sivagnana 
Siddhiar already mentioned i . e . Gnanabaranavilakkam . Among 
numerous other works and publications of this Adhinam , Gnana 
prakasar's Dasakariam , Pathi- pasu - Pasa - Thogai, Sampradaya Deepam , 
Gnanaparana Vilakka Kural, Siddhantha Nichchayam , Mrigendara 
Agama ( Tamil Translation ), Sivanu bogasaram require special mention . 
So also sanskrit commentary by Satchidananda Desikar of 
this Adhinam 

on Sivagnana Siddhiar. So much about the 
literature on the subject. 


The subject matter of this system of philosophy falls into 
two parts, one consisting of investigation of truth and the other 
of spiritual experience. We will here briefly deal with the first 
part, reserving the details for advanced exposition at a latter day . 


The truth as enunciated by spiritual' seers are canvassed in 
the light of logic. The arguments lead us from the seen to the 


unseen . 


The first su tram speaks about the existence of God as proved 
by analysis of the nature and phenomena of the seen world . The 
Siddhantic view is that the world is real. It is indicated by 
saying that the things of the world are spottable as He, She, 
and It . When & thing 

& thing can be permanently pointed out as 


$ . 3. 35 


273 


perceptible to the senses, it is counted as real though subject 
to change. When water may be identified as such for all times , 
there is no illusion about it . If a mirage looks like water, its watery 
appearance vanishes as we approach it . That it is a mirage is real, but 
its appearance as water is an illusion . 

Similarly everything whose 
identity may be fixed permanently by the senses, should be taken 
to be real and not illusory. A synthesis of real things being the 
world, the world should be real, and not an illusion , as the 
Mayavathins state it to be. Further , if the world is not real 
what is the good of discussing about the maker of it ? So the 
first thing to be borne in mind is the reality of the world in 
order that we may make an investigation about its creator. 


Then the world consists of intelligent and unintelligent beings . 
The intelligent world is again divisible into male and female which 
shows that there is an intelligent purpose for such aa division . 
The unintelligent world ministers to the needs of the intelligent 
and is controlled thereby. Hence the phenomena of the world 
should be governed by intelligence. Taking our body, for example , 
the intelligent soul governs the unintelligent body , but the soul 
dwelling in a body cannot control the processes taking place in 
the wide world . Every unintelligent thing in the world is moved 
by an intelligent being. This leads us naturally to the conclusion 
that the unintelligent world undergoing several processes should be 
moved by a supreme intelligence. 


It may be said , just as the nature of the water is to flow , 
the nature of the world is to move by itself. That conclusion 
is not warranted because the tendency of nature is not applicable 
to the processes of the world . Nature must tend in one way 
and not in a contrary direction . If growth is natural to any 
thing it must be going on permanently on its path of growth . 
If it is the nature of a thing to run , it should ever be running. 
If it is the nature of water to be cool , to be hot is not its 
nature, unless the heating element is combined with it . Inanimate 
nature exhibits only a single tendency. The contrary tendency 
connot be its nature . It may be induced by the influence of an 
alien element. It is the nature of a piece of stone to lie unmoved 
in a place where it is thrown . Moving is not its nature. 

If it 
should be moved , it must be acted upon by a 

by a separate agency 


274 


like the wind or the human hand . While this is the characteristic 
of an unintelligent entity , we should observe that the nature 
of an intelligent being is to move and stop according to its purpose . 
Bearing in mind this 

this distinction between an unintelligent and 
intelligent entity we must observe the phenomena of the world 
and then we shall be able to realise the purposive influence of 
intelligent beings on unintelligent entities and also the influence 
of superior intelligences on inferior intellectual beings . 


Everything in the world undergoes she process of birth , 
development and decay. If inanimate nature rules the world there 
will be only one process . Development may be going on but there 
will be nothing to stop it. If development is natural , its opposite 
process , called decay , cannot also be natural . It should be due 
to an alien influence. We have already seen that the world has 
an intelligent purpose at its back and the purpose is effectuated 
by supreme intelligence . Hence the processes of the world should 
be due to and controlled by an intelligent God and not induced 
or led by blind nature . 


It may be said that everything that has birth , growth and 
decay , is moved by a soul so that there are only a number of 
souls and no God . This view is short -sighted because all things 
in the world are governed by a moral and physical order , over 
which individual souls have control and which presupposes 
the supremacy of a supreme intelligence. The world has a 
systematic unity and that unity can be brought about only by 
å unique power whom we call the Almighty God . 


no 


can 


The theory of the Logayats is that everything in the world is 
due to the spontaneous action of the elements. This is refuted 
on the ground that the elements have contrary qualities which 

be brought into orderly activity only by an intelligent 
agency ; for instance , if water and fire combine , both will 
neutralise themselves . The tendency of water is 

to go down 
and that of fire is to flare up . The earth will be under water 
and cannot by itself go between water and fire . If 

want 
hot water an intelligent man should light the fire, place a pot 
over it , and pour water into the pot to make it hot. Hot 


we 


275 


water cannot be produced by the earth , water and fire 'combining 
of their own accord in a creative manner . 


It is the view of the Siddhantins that the whole world 
undergoes evolution and involution in fullness of time and hence , 
He who is the cause of involution should also be the cause of evolution . 
It is the opinion of certain schools of thought , like the jains , that the 
whole world does not suffer involution but things in the world suffer a 
change. A scientific investigation of the processes of evolution and 
involution will convince us of the truth of a thorough involution . In 
making the investigation one should use not only the ordinary instru 
ments of observation but include in it the Yogic vision or second sight . 
Those who had it , pursued the subject of involution step by 
step . Things in the world resolvable into five elements 
and the elements themselves are traceable to subtler entities called 
Thanmatrai and 
and they traceable in modern science 

to 
combination of electrons and protons . And these themselves , being 
microscopic forms of things, are resolvable into unformed prematter 
basic substratum which we call Maya and Maya is perceptible 
only to yogic vision . Great seers who had that vision have observed 
that by process of time , things reduce themselves to the Mayic 
substratum and rise again , taking forms from it . The wheel of 
time so revolves that at distant times all the things in the world 
reach the Mayic stage and are then reproduced. 


are 


are 


a 


On the synthetic side , the universe is so built up that it 
has a central source of light and heat . Our sun is one of the 
many million stars that revolve round the central 
sun of the 
Universe. Astronomers are able to calculate the time when our 
sun will lose all light and heat and then the system of worlds, 
that depend for their life upon the light and heat of the sun , 
will turn to nought. Similarly if the central Sun of the 
Universe comes to an end , all the worlds constituting the Universe 
will collapse. And then the cosmic order will be at end . 
When in our body one part is liable to suffer decay and death , 
it leads us to the inference that such decay and death 

death may 
overtake the whole frame of which one limb or organ is a part. 
Similarly if our can be reduced to a mass of carbon alone , 
it may lead us , to infer destruction of the central source of life 
for the Universe and consequential involution at a distant day of 


an 


sun 


276 


all that exist. Although the entire involution of the Universe 
cannot be seen directly, there is every reason to infer it from 
an understanding of the process of the world at large. Hence 
it cannot be affirmed that the Universe is eternal in its cosmic 
condition . 


That the Universe becomes nothing is not our view . Just 
as when mud vessels are all broken and powdered they become 
the dust of the earth from which they can be remade, the 
universe is reduced to the unformed Mayic substratum from which 
its multitudinous , forms may be re - evolved . In the stage of 
involution the Universe is said to be in its causal condition and - 
in its evolution it is said to be in its effectual cosmic condition . 
Hence the Universe never becomes nothing. It is a cardinal 
principle of Siddhantha that nothing comes out of nothing and 
something does not become nothing. It is the buddhistic view 
that everything appears and dies every moment of time and by 
contact with the preceding, the succeeding thing comes into being. 
Then the question arises whether the succeeding thing takes its 
origin from a minute portion of that which precedes and dies 
or out of nothing. It is inconceivable that something can arise 
out of nothing. If the former is the case, then the statement 
that everything dies leaving nothing is meaningless. And if 
evolution has a material basis it must have an intelligent purpose 
at its back and we have already shown that such a purpose can 
be effectuated in the case of the Universe by the one unseen 
intelligent head of it. Hence the buddhist theory that evolution 
takes place without a creator cannot stand to reason . 


The question is often asked whether as the potter making 
vessels has a place to stand upon , the Creator has a place for 
Himself to reside . To that the answer is that one should observe 
how the soul energises the body without standing outside it and 
how the great course of Time controls the processes of the Universe . 
There is a theory that time is the cause of evolution and 
involution . But this is untenable in the face of the Teleological 
unity of the world . However great time may be, it is not an 
intelligent force and it 

it can only be a tool in the hand of the 
Supreme Intelligence. 


277 


are 


God , the cause of the involution of the Universe , reduces it 
to its Mayic substratum which is under His control . So if the 
Universe should again be evolved , such evolution should be brought 
about by Him who is the agent of its involution . The processes of the 
world spoken of in religious books in terms of creation , 
preservation , and destruction entrusted to deities called Creator , 
Preserver, and Destroyer . If we regard destruction as involution , 
the God who causes involution should be viewed as superior to 
the other two who are viewed in the Saivite religion as its agents 
through whom His power works. The reason is that if the Creator 
and the Protector can do their functions in spite of the destroyer , 
there will be no involution at all . Only when the activity of the 
two deities is set at nought , the Destroyer can successfully cause 
involution . Since involution is a fact according to the Siddhantic 
view , the Creator and the Protector should become powerless to 
do their function when wholesale involution takes place. Hence at 
the end of the involution the God that remains unaffected by it 
should be its author . For every system of worlds, the Sastras 
speak of a set of the three deities . When all the systems undergo 
involution , the grand agent of the process can be the one over - ruling 
Providence who controls the whole Universe . It is the Saivite 
view that the one Supreme God causes the process of involution 
and evolution through His Sakti which plays its parts by taking 
manifold forms. The inferior agents of creation , preservation , and 
destruction are all animated by Siva Sakti in diverse degrees of 
potency and the so called dieties are all highly - evolved souls subject 
to the sway of God's Sakti . 


ai 


The purpose of evolution is matter to be investigated . 
Evolution is said to be the leela or playful activity of God . 

. 
Mere play cannot be an 

attribute of Providence. The purpose 
for which God creates the world cannot be selfish . Unless God 
is above the influence of desire , His actions cannot be fair and 
just . God is really independent of Maya . He is self - effulgent . 
He cannot have 

have any personal gain by evolution . Therefore he 
should cause it for the benefit of souls . As the result of evolution 
souls take their bodies , dwell in them , and leave them , and under - go the 
cycle of births and deaths . Every body is microcosm within the 
microcosm of the world . What is called creation is providing the soul 
with body, mind, place, and enjoyable things, all of which are made of 


278 


tatwas evolved from the Mayic substratum by the agency of Siva - Sakti 
or God's power . These are instruments for calling into play the 
knowing, feeling, and doing powers of the soul . Without body and 
mind , the soul will be immersed in ignorance which is called 
spiritual darkness. From the state of thraldom in darkness, the 
soul is led step by step , through the cycle of births and deaths 
to the ultimate goal of contact with God and realising His bliss . 
If evolution is needed for providing the soul with energising 
implements, involution is needed to provide the soul with required 
rest after the period of its activity , just as day is required for 
labour and night for rest . So it is for the benefit of souls that 
evolution and involution caused by Providence. Just as after 
night's rest , one wakes up afresh for finishing labours remaining 
incomplete , the soul after remaining in rest during involution , 
rises up with renewed energy at the time of re - evolution for 
again pursuing its upward course towards God , remaining to be 
completed at the time of involution . Hence evolution , involution , 
and re - evolution have the purpose of the spiritual advance of the 
souls at their root and these take place not for any personal 
good of God , but out of his unselfish mercy for souls. 


are 


According to the Siddhantic view , souls are as eternal as God 
and they are not created out of nothing by God . They are not 
parts of God , because they do not possess qualities of God and 
are 

not above the cycle of births and deaths. They cannot be 
viewed as a group of the five senses , because the five senses 
have not the passion and activity of the soul , and Piranan is 
not the soul because it does not experience pain and pleasure. 
The soul undergoes different stages of consciousness during 
wakefull hours , dreams , sleep , deep sleep and suppression of 
breath . The mind is not the soul , because its several faculties 
have separate functions which require unification by the soul . 
A combination of mind , body , and such like implements cannot 
be soul by itself , because it cannot act without being moved by 
an intelligent entity . The soul being an intelligent entity , has 
not a material form inseparable from it . The soul is 
neither an atom nor a force filling the body . It identifies itself 
with anything that comes in contact and uses it as an instrument. 
Since the senses and the mind help to energise the intelligence 
of the soul and the organs of activity, make the soul active, 


279 


All these we spoken of as the instruments of the soul without 
which the soul cannot know and act. But since the instruments 
are themselves unintelligent , they do not supply intelligence to 
the soul . The soul's intelligence is rendered dormant by some 
thing which these Mayic instruments remove in part . 

That some 
thing is called Anavam or bond of ingnorance or darkness. Such 
ignorance cannot be an inherent quality of the soul which is 
by itself an intelligent entity. The element of darkness has 
rendered the soul's intelligence dormant and futile. When the 
soul takes up its body and mind , only a portion of the element 
of darkness is removed . The soul's intelligence is progressively 
developing with the aid of the said instruments . When it acts 
in the embodied condition , the good and bad results of its actions 

termed Karma . Maya , as providing instruments for the 
development of the soul , is an element of brightness and not 
darkness to the soul , but as Maya does not help the soul to 
realise the Almighty above its level , it is viewed as a bond , 
limiting the vision of the soul . Since the activity of the soul , 
when it is in combination with Anavam and Maya , is not fully 
directed in the right way , Karma is also said to be one of the 
bonds which entangle the soul in the 

the results of its actions .. 
Hence Anava , Maya , and Karmà are said to be the three bonds 
of the soul which should be got rid of , if the soul should rise 
to the level of God . 


are 


The question may arise how the soul can know God. The 
soul's vision is limited to things evolved from Maya . Whatever 
is seen in the world changes and disappears. 

and disappears . God cannot be 
any part of the phenomenon which is evanascent . And if God 
is never knowable, what is the good of God to the soul ? God 
cannot be realised with the aid of mind or senses or any such 
Mayic instrument. God's perception is infinite and things of the 
world are finite . If 

If God knows the world it must be through 
his infinite wisdom . His intelligence is all -pervading and the soul 

know Him if its vision be connected therewith . The " soul 
has the nature to identify itself with anything that is duly put 
to it . When the soul turns away from the world towards God , 
it reaches a stage where God's Sakti 

stage where God's Sakti or Wisdom contacts the 
soul . In such a stage God lifts up the soul , to His level of 
wisdom and the soul is then able to realise the Almighty. This 


can 


280 


lifting up by God is , in ordinary parlance , said to be the advent 
of God as Guru to the soul and giving it spiritual enlightenment . 
The soul blessed with infinite wisdom is the one emancipated from 
the bonds and able to be the medium of divine communication 
to others . The saintly leaders of the Saivite Religion were such 
advanced souls who poured forth their spiritual experience in 
beautiful verses of hymns. Saint Meykandar and other exponents 
of Siddhanta Philosophy were advanced souls who had got realisation . 
They initiated their disciples to the ways of wisdom under the 
sway of the divine guru . Their methods of initiation were handed 
down to posterity through the heads of Dharmapuram and other 
Adhinams in the Tamil country. 


There are various grades of initiation leading to different 
steps on the spiritual ladder . In the bound stage, the soul 
worships God indirectly through symbols and in the freed stage, 
the soul directly perceives the Almighty . The worship of the 
all -pervading, eternal , intelligent , blissful , 

blissful, supreme-being through 
external forms is called Sariyai to which the initiation called 
Samaya Dikshai 

befits a person . The worship of the cosmic form 
of the eternal Ruler of the Universe externally and internally is 
called Kriyai. The internal worship of Him as formless is called 
Yogam . For Kiriyai and Yogam the requisite initiation is called 
Visesha Diksha. 

The direct perception of the Infinite in the 
light of the Infinite Wisdom vouchsafed by God through Gnana 
Gurus is called Granam and the initiation leading to it is called 
Nirvana Dikshai . What is called Acharya - Abishekam is investing 
the advanced soul with power to initiate others. The heads of 
Adhinams receive Acharya - Abishekam before their installation ,. 


In the freed state of wisdom there are four steps . called 
Sariyai, Kiriyai, Yogam , and Gnanam forming part of the domain 
of Gnanam . Directly listening to the word of God is called 
Sariyai in Gnanam , and indicated by the technical term Kettal 
( கேட்டல் ) . 

The contemplation of the received upathesam is 
Kiriyai in Gnanam , which is technically called Sindithal ( Ais @ $ 500 ). 
The attainment of firmness in truth and concentration thereof 
is called Yogam in Gnanam , and is technically called called Thelithal 


$ . 2. 36 


281 


a lens 


an 


( gofigo ) . The realisation of God and His bliss is called Gnanam 
in Gnanam , and technically known as Nittaikudal ( LLFLO ), 
which represents the final stage of evolution for the human soul 
on earth . Just as by the concentration of the sun's rays through 
causes the cotton within its focus 

to 

catch fire, the 
concentration of God's 

grace through Acharya awakens 
the perception of Inifinite Wisdom in the mind of the fit disciple 
who will thereby attain the capacity to look at the soul, the 
world , and God in the 

the true perspective . Such a soul , will 
realise the fleeting character and futility of the world, and its 
own dependence upon God and the infinite power and grace of 
the Providence , and will take refuge under the feet of the Almighty 
from the evils of the world . The feet of God represent 

the 
over -ruling wisdom and activity of His to which the soul submits 
its knowledge and action . Such submission is spoken of as 
taking shelter under the feet of God . In the state of such 
submission the soul remains safe and happy . In order that the 
soul may be steady in that attitude , the contemplation of the 
meaning of Panchatcharam or five letters 

five letters is essential. 


In that five -lettered mantram Sivayanama ( GouTW5L ) the term 
A is the symbol for Sivam (God ); stands for His Grace that 
leads the fit soul to God ; w stands for the Soul; 15 represents the 
screening power of God that helps the Soul to move in the world , 
and to represents the bond that entangles the soul in the turmoil 
of the world . If the soul turns towards 15 and 0 , it will fall 
a victim to the evils of life . If it associates itself with வ , it 
will rise towards God . Hence the mantram reminds the soul of 
the need for giving up the world and adhering 

to God's grace 
and moving Godward , when the thoughts of the 

of the world tempt 
the soul away from its attitude of wisdom . Standing in the 
light of wisdom is the result of Kettal CELLW , and contemplating 
the meaning of Panchatcharam is Sindithal ( 4160396 ). Giving 
oneself up wholly to the control of divine grace by remaining in 
Adwaitic contact with God and having nothing to know 
save unäer the guidance of God's grace is called Thelithal ( @gofigo ) 
or in other words Gnana yogam . To go higher from that step by 
cultivating eternal love for Providence and becoming immersed in 
divine bliss is called Nittai -kudal ( L.60L FLO ) . Whoever reaches 
that stage in this life, remains unassailed by any troubles of the 


or do 


282 


world and is called Jivan Muktha . It is that stage of which 
Saint Appar spoke, when he said , " Happiness and no sorrow for 
all times ” ( இன்பமே எந்நாளும் துன்பமில்லை ). 


Space forbids a more detailed treatment of the subject and 
we may conclude with the discussion about the nature of adwaitam 
as expounded in Siddhanta Philosophy. Adwaitam is a term applied 
to God in the Upanishads. It is associated with the diverse important 
systems of philosophy in this country and is often the main 
mark for distinguishing the philosophical religions now prevalent. 
Sankara is the exponent of the Kevaladwaita school of thought. 
Ramanuja is the founder of the Visishtadwaita system . Srikanta 
is the exponent of Sivadwaita system which is allied to Ramanuja's 
view . The Madhwa school of thought represents Dwaitam , and Saiva 
Siddhantam is called Suddhadwaitam . An investigation of the 
meaning of the term Adwaitam will help us to under - stand the 
difference between the various systems. 


The word Dwaitam means dval and the prefix ' a ' ( 21) is 
really ' n ' ( 75 ) which has three shades of meaning among others. 
One is negation indicated by the Tamil term 2.0TD. Second is 
difference in nature indicated by the term 2T L0 ; and opposition , 
which is the third, is indicated by the term dig ... Nastigam 
is an 

illustration for the negative meaning of ' 15 ' or ' JA '. 
JULIJ IT LOBOT really means one who is not a Brahmin and is an 
illustration of the second shade of meaning. The term 989 or 
அதர்மம் is an illustration of the third shade of meaning. Of 
these the negative meaning was adopted by Ekathmavathins who 
say there is only one Brahmam in existence and nothing else is 
real. As they posit the existence of only one Being, their doctrine 
is called Kevaladwaita (Monism ). Although Ramanuja and 
Srikanta also adopted the negative meaning, they gave countenanace 
to the Upanishads which spoke of souls and bonds; and therefore 
they stated that the one Brahmam was qualified by these as 
attributes and hence their theory was said to be qualified monism . 
The dualists adopted the third shade of meaning and said that 
one is in opposition to two and implied opposition to one as well, 
and hence there are two entities, God and Soul . 


283 


as 


as 


Now the question is , why should God be spoken of as Adwaita , 
while the word one will more clearly and directly specify Him . 
Even granting that the term Adwaita indirectly points to one , 
who is it that speaks of God as one ? If it is the soul , then 
apart from the one God , existence of the soul is necessarily implied. 
The real reason for the use of the term Adwaita has not been 
investigated by other systems save in Saiva -Siddhantam . The term 
was really used to indicate the relation between God and the 
souls . God is of a different nature from the souls , though both 
are intelligent beings. Unless God is related to the soul in some way , it 
cannot do anything good for the soul . So God must be related 
in 

some way to the soul. There are various modes of relation 
between 

any 

two entities; Iyikkiam ( ஐக்கியம் )) as? in the 
combination of the river and the sea ; Thathatmianı (51grğun) as 
in the combination of quality and its possessor ; Saiyogam ( CWL) 

in the combination of one finger and another finger , and 
Adwaitam in the combination of the light of the sun with 
the power of the eye to see things . The relation between the 
God and the soul cannot be Iyikkiam , because it implies substantial 
identity which does not exist between them . The soul cannot be 
viewed 

the quality of God , because it is a separate entity 
possessing its own qualities. Qualities alone can be attributes of 
God . A possessor of qualities cannot be an attribute like a quality . 
The term Saiyogam cannot be applied to a union of a pervading 
thing and a pervaded thing like God and the world . Because the 
intelligence of God is , in contact with the intelligence of the soul 
and energises the same, 

the union of God and the soul is 
spoken of in Siddhanta as Adwaitic. Like the sunlight enabling 
the eye to see , which has its own power to see as well , 

the 
supreme intelligence enables the soul to perceive things with 
its 

own intelligence. The inseparable union of God and the 
soul is best expressed by the term Adwaita . As the Siddhanta 
system speaks of this true relation , its Adwaitam is said to be 
pure and simple, and hence it is called Suddhadwaitam . While 
Sankara's Adwaitam 

is qualified with the adjunct Kevala and 
Ramanuja's by the term Visishta , Meykandar's Adwaitam is unqualified . 
The term Suddha means unqualified . While Sankara and Ramanuja 
applied the term Adwaita to God alone , Meykandar applied the 
term the relation between God and the soul of the world . 
Meykandar adopted the second shade of meaning, the 360T WLD , 


as 


to 


284 


9 


or 


which is the right meaning when '15 ' 31 ' is prefixed to 
a word denoting a number. When we say 3161656, the term does 
not negate the existence of one . It means many as different from 
one , thereby showing that ' B'prefixed to a number has the 
second shade of meaning and not the first or third . This discussion 
will help to enlighten us , that taking Adwaita in its true sensible 
meaning, the Siddhanta system of philosophy is the only Adwaitic 
system of thought which deserves the name. 


Before the use of the term Adwaita , the relation of God 
to the soul was indicated as '' ஒன்றாய் , வேறாய் , உடனாய் . ' ' God is 
intimately connected with the soul and the world , and hence He 
was described as ' ஊனாய் , உயிராய் , உலகாய் " . Since God has a 
different nature from the souls , just the sun's light is different 
from the light of the eye , He is described as “ Corru ” . Although 
God is connected with the soul as the soul is connected with 
the body , the shortcomings of the soul , do not attach to God 
while God is the guide of the soul and witness to its actions ; 
He is said to be " IL " i . e . , always with the soul , unaffected 
by its defects . So the Tamil expression " ஒன்றாய் , வேறாய் , உடனாய் " 
more clearly expresses the meaning of the term Adwaita in our 
system . 


Here we have briefly sketched the salient points of the 
Saiva Siddhantha Philosophy , the expansion of which 

will cover 
a big volume . A simple statement of the nature of Pasu , 
Pasam , and Pathi has been given in Sivaprakasam and may be 
of value for understanding 

for understanding the essential data of the system , 
and passages relating to them are given below : 


Pasu : The seers of truth say that souls are countless, eternal 
and sunk in spiritual darkness . By the grace God , they take up 
bodies suited to work out their two - fold ( Good and evil) karmic 
tendencies, and are born as lower and higher beings . In the 
course of experiencing the endless fruits of their karma, they commit 
acts of merit and sin , and have births and deaths . When the 
season arrives for the dissolution of the dark bond affecting the 
soul , the light of grace dawns on the inmost soul and darkness 
is " dispelled. 

Then the good freed souls reach the feet of 
Providence " , 


285 


one 


Pasam : Bonds " The original Bond of darkness ( Anavam ) 
is eternal entity with 

countless powers 

which lose their 
efficacy at the end of their respective time- limits. Compared with 
the stupefying force of this bond , external darkness may be said 
to be light . 

It is like green rust ( verdigris ) on copper and fully 
hides the knowing faculty of the soul . The screening power of 
God which operates behind this bond to loosen and finally dissolve , 
it is also formally styled one kind of bond . When the original 
bond is dissolved , this divine power shines forth in great grace 
and quickens the progress of the freed soul towards the feet of 
the Supreme Being , whose will , love , and power are symbolised by 
the Serpent , the Moon , and the Ganga on His Braids . 


" Experts well - versed in 

rare Agamic sciences 

say that by 
the loving will of the Supreme Sivam beyond thought , the real 
nadam ( the root of sound ) is evolved from pure Maya ; and from 
nadam the real 

the real bhindu emanates . From it the brightening real 
Sadasivam takes its rise and gives birth to ' Iswaram ', from which 
is developed Suddhaviddai. All these five reals are respectively ruled 
by five agents of divine power who stay in and take their names 
from them . Bhindu stated to be already evolved from Nadam 
first unfailingly gives rise to the world which develops into forms 
beginning with the subtlest.” 


" The Impure Maya is a formless , motionless, unintelligent , 
eternal entity from which are evolved reals of diverse qualities and 
functions, and from combinations of which spring up the four 
categories ( Thanu - Karana - Buvana - Bhogam ) beginning with the bodies. 
It permeates all its developments and causes perversion to carmic 
souls . During final dissolution for all tatwas, it is the basic 
resort of all souls and is itself a bond of the souls . All these 
processes in it are due to the energising of it by the gracious 
might of the Supreme being. 


Karma: “ Karma is the cause of bodies , and multifold bodily 
experiences , and causes births and deaths, and is beginning - less. It 
affects each soul differently and is many - sided . It is committed 
through thought, word , and deed , and it takes shelter in the real 


286 


of the intellect . It takes the form of merit and sin , producing 
its two - fold result . At the time of the dissolution of reals , Karma 
sinks down to the substratum . of impure Maya . This is the 
nature of Karma." 


Pathy: ( God - head ) It is the object of all the Vedas and the 
Agamas dealing with multifold sciences to expound the concepts of 
God , bound souls , and bonds (Pathi Pasu , and Pasam ) . Of these 
God-head is the highest. It is beyond the material distinction 
of form and no form ; It has no finite quality or mark ; It is 
one and eternal. It is the energiser of the intellegence of 
countless souls . It is changeless and infinite; Its form is bliss . 
It is above the ken (reach ) of the perverted; but It is the final 
goal of the right-minded ; It manifests itself in the smallest of the 
small and is the biggest of the big ; It 

It is self - effulgent; It is 
named Sivam by men of clear vision . " 


On a deep study of the system , the Saiva Siddhanta will be 
found to be invaluable for ascertaining the eternal verities of life 
and for solving the problems of God , Humanity, Evil , and Good . 


287 


The First Ⓡecennial Rule 


1933-1943 


தருமபுர ஆதீன மடாலயம் 


1 


TODON 


1. புதுமண்டபம் 


2. சண்முக விலாசம் 


GURUPADAM 


The First Decennial Rule 


of 


His Holiness 
Sri-la - Sri Shanmuka Desika Gnanasambanda Paramacharya 

Swamigal of Dharmapuram Adhinam . 


1933-1943 . 


are ever 


Situation and Appearance:- The Adhinam Mutt is located 
three miles east of Mayavaram on the south bank of the sacred 
river Cauvery , which fertilises the Chola Territory dividing itself 
into several branches which distribute Divine Grace throughout 
its course . 

The road leading to Dharmapuram takes off from the 
gravel road to Tranquebar. All round the place , there 
green gardens , fertile fields, reservoirs and channels . It is in such 
picturesque surroundings, we see the Adhinam Mutt Shrine and 
two ancient temples attached thereto . Around these run the four 
streets with several beautiful houses . The combined view of all the 
above is comparable only to the fresh blown lotus flower shining 
with its innumerable rosy petals. 


To the north of the Matalayam is situate the Holy temple 
of the original founder of the Adhinam and the Lord thereof 
is Sri Gnanapuriswarar, and in the said temple sacred idols of 
Samayachariar and Sandanachariar as also those of Sri Murugan , 
Vinayagar and other deities are found installed in their appropriate 
places . To the north- east of the above temple is the temple of 
Sri Dharmapuriswarar, which has hoary traditions referred in the 
Mayavaram Sthalapuranam . It is in this shrine that Yama, the 
God of death, worshipped and attained Divine Bliss . To those that 
enter Dharmapuram , God Siddhivinayakar gives darsan . Next in 


291 


os and Sishyas as the holy 
order the Adinam Mutt and within it the sanctum of Lord Sri 
Chokkalingam and further on stand the aforesaid two sacred shrines. 
Close to the river cauvery, is situate the temple of Sri Sachithanandha 
Vinayagar and behind it are the sacred samadhies ( sepulchers ) of 
the deceased predecessors who graced the Gurupeetam . Further west 
of the west street is the shrine of Sri Anandaparavasamurthi Avergal. 
It is thus that this urban city shines in its prestine glory as the 
abode of sivagnanam . 
This Adhinam 

founded some five centuries ago by 
Sri Guru Gnanasambandar . At the beginning it was but an ascetic's 
humble Asram (abode ). 

). The learning of His Holiness attracted 
several pious persons who got themselves initiated into the mystic 
cult of the Adhinam and many became his disciples . As the holy 
crowd expanded in number , the humble Asram was gradually 
Gurusthanam . Profound thinkers graced the peetam . The management 
of several temples was therefore vested with them by the State. The 
Sishyas who had received initiation went to various places and 
rendered yeoman service in spreading the saivite cult. Mutts were 
established in several places , which as of right became the properties 
of this Adhinam . 


was 


... 


Under the benign grace of successive heads of the Adhinam 
and as a result of the selfless work of the order, the greatness 
of the Adhinam was considerably enhanced. The finance increased 
and books of philosophic learning were compiled in plenty. 
Twenty - seven Devasthanams are under administrative control of this 
Adhinam . It is worthy of appreciation that these twenty - seven 
Devasthanams represent as it were the twenty - seven stars in the 
heavens, whose vitality and splendour grows by reason of the 
beneficient effective guidance and control of the Adhinam which 
represents the moon which lend lustre to the stars . His Holiness 
Sri- la - Sri Shanmuka Desika Gnanasambandha Paramacharia Swamigal 
who now presides and rules this Adhinam assumed its 
headship on the auspicious day of 26th June, 1933. 


Over 


It is a matter of world wide repute , that, after the assumption 
of office of His Holiness , the Adhinam has considerably advanced 


292 


ஆதீன மடாலயத்தில் மோட்டார் வாகனங்கள் . 


DHARMAPURAM AUTHINAM 


1 . 


சாமான் வண்டி ( இப்பொழுது யுத்த சேவைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது . ) 


| 


16-3-1936 


- 


2 . 


ஆலயங்களைப் பார்வையிட ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானமவர்கள் எழுந்தருளும் சலூன் . 

( Special Inspection Saloon . ) 


under his effective supervision and control, that the increase in 
its wealth of learning is a matter of pride and 

and that the 
administration and management have attained an exalted pre - eminence . 
A few of the many distinctive improvements are however well 
worthy of being pointed out . 


Administration : - The endowments of this Adhinam are in several 
Districts and some are in French India . They are being creditably 
managed like Government Departments, through competent local agents 
specially chosen for their ability and experience and the methods 
of administrative control are specially designed to suit the require 
ments of each endowment and the official routine prescribed is 
being carried out by the local agents and servants in strict con 
formity with the instructions from Central - Headquarters - Office 
established in the Adhinam Mutt. Each day's business is being 
attended to as per routine by the agents on the spot. 


Even when His Holiness took up the administration, he 
started with the ardent wish , that the 

the conduct of affairs must 
leave nothing to be desired , that religion must flourish, that Saivite 
learning should expand , and that the proper upkeep and orderly 
maintenance of the saivite - temples was the most effective method 
of promoting the prosperity of the land. These reforms which 
have linked the various local officers in different places with 
the Central Office are but the fruits of the aforesaid wish and 
efforts of His Holiness . The duties and responsibilities of the 
establishments at the said local offices and 

offices and those of controling 
office - staff at Dharmapuram are clearly defined . Though annual 
budgets are settled and orders obtained to carry on the routine in 
accordance therewith , rules and regulations are made providing for the 
submission and approval of monthly budgets and for sending 
estimates and obtaining sanction for expenses 

in the coming 
month , which are capable of being ascertained in advance . Items 
of expenditure in anticipation of sanction have 

have been curtailed .. 
All accounts have been ordered to be written up and closed cach 
day, and the system of correspondence in vogue in the Government 
Departments has been introduced . The Registers, Accounts, Abstracts, 
etc., which have got to be maintained under the Madras Hindu 


293 


! 


Religious Endowments Act have been ordered 

have been ordered to be completed 
and kept ready within the time limited therefor . The pay of the 
establishment is being disbursed as per monthly pay bills submitted 
and got sanctioned in proper times . 


To verify if the routine fixed is being strictly adhered to , 
His Holiness has provided for the requisite facilities for making 
surprise visits to the various Devasthanams, without any manner of 
previous notice to the staff on the spot . 


Safeguarding properties:- For each Devasthanam , detailed 
property statements are being maintained and the landed properties 
are leased out for limited periods, fixed as per mamool. Leases 
are granted in open auction and from the successful bidders adequate 
securities got and the leases confirmed . Lease deeds are got executed , 
and registered. The rents are being realised without being allowed 
fall into arrears . 


Audit : - The accounts are got audited by certified 
at the expiry of each fasli and verified statements are 
and kept on record . 


auditors 
obtained 


The Endowment Board and the Adhinam :- The Adhinam 
Mutt and the institutions belonging thereto have been exempted 
from the operation of certain Sections of the Madras Hindu Religious 
Endowments Act . Every year , Budget Estimates for Receipts and 
Disbursements are being sent up . The President and the Commissioners 
of the Board and its Officers who have often been visiting the 
institutions attached to the Adhinam have recorded and expressed 
their high appreciation of the administration . 


1 . New Constructions and Renovations : The front entrance 
of the Mutt has been designed and constructed so as to exhibit 
in full the sculptural skill consistent with strength and charming 
beauty. The terraced mantapam in front is of granite, supported 
by artistic pillars in which life - like models in relief of the Dragon 
and stallion have been chiselled out with exquisite workmanship 


294 


தருமபுர ஆதீன மடாலயத்தில் 


தரும்பாம் 
வர்முகவிலா பாங்கர் 


A 


*ERIALS 

SK 


2 


*** 


RRIEWFRIRAI 


- 


பொ 


புதிதாகக் கட்டப்படும் ஷண்முக விலாச விருந்தினர் 


மாளிகை 


பூசைமடம் 


தருமபுர ஆதீன மடாலயத்தில் 


SITE 


ஷண்முக விலாச விருந்தினர் மாளிகைக்குப் போகும் நடப்பு 


and beauty . The new Library, which constitutes the store house of 
wisdom , is located in the left wing in specially constructed buildings. 
The front block of the mutt building is constructed with elevated 
platforms on either side. 


2. Dining Hall:- This has been rebuilt in conformity with 
hygienic principles and provided with plenty of light and fresh air 
in fashion of the Kalyanakudam . The flooring here has been 
renovated by paving with special bricks. 


3. Audience Hall: - The paving of the floor is done in mosaic 
tiles and pillars and walls are done in mosaic plastering. This 
prominently brings out the inseparable affinity between beauty and 
brilliance. 


4. Oddukkam : - It was in a bad state of repair. It has been 
completely demolished and constructed in up -to -date fashion with 
adequate facilities for light and air. 


5. Office:- This was quite old - fashioned and incommodious. 
It has been removed and constructed afresh with all up - to - date 
requirments. 


6 . 


Store - Room : - This has likewise been suitably built. 


7. The two entrances : Both the north and south entrances 
have been constructed in relief and 

and brilliantly painted . 

The 
southern portico is named ' Sambandar Nilayam ' and the north portico 
is named 'Appar Nilayam '; The block next to the north portico is 
styled ' Santa Nilayam ', and the block next to, east of it, is 
styled ' Meikandan Nilayam '. This symbolises the benign wish of 
His Holiness that people visiting the Adhinam should by the grace 
of Sri Meikandar attain peace of mind and become the recipients 
of Sivagnanam through the blessings of the Lord Chokkalinga by 
rendering service to Lord Siva like Appar Swamigal. 


295 


8. The four main streets :- There were very few houses . 
Houses make the streets, beautiful and the streets make the village 
attractive. The mutt staff were living outside the village. Now 
several houses were built in rows in the streets. All the staff 
are asked to live in the village. This has served two purposes. 
It has made the village attractive. It has satisfied a long felt 
want. 


9. Reverence to the Guru : - In memory of His Holiness 
Sri -la - Sri Subramania Desika Paramachariyar, the previous head 
of the Adhinam , a beautiful arch has been constructed enroute 
to Cauvery in Thirumanjana Street, close to the North 

, Main 
Street. 


10 . Siddhi Vinayagar Temple :- This temple has been rebuilt 
with decorated artistic images brightly painted ; Kumbabishekam has 
also been performed . 


11. Temples:- The two temples attached to the Mutt have 
been completely renovated . 


12. Tanks: - The tank in front of the Mutt and all the other 
tanks in the village have been cleaned and silt clearance has been 
done. 

Flights of steps have been constructed wherever necessary. 
Requisite safe - guards to preserve the water clean ' have also been 
provided . 


A straight road from the gravel (Mayavaram - Tranquebar ) road 
has been newly put up and on either side beautiful walls 
have been erected . The Car - stands have been renovated . The mutts 
attached to the Adhinam situate outside Dharmapuram have been 
renovated with all requisite improvements. At Thirunanriyur a 
substantial store -house for paddy has been constructed . 


1. Sri Dharmapuriswarar Temple, Dharmapuram :- The 
income of the temple is slender to meet even its day - to -day expenses 
of worship and upkeep. Therefore, all requisite improvements 


296 


ஸ்ரீ சக்திபுரீஸ்வரராலயம் 
கருங்குயில் நாதன்பேட்டை 


திருப்பணி செய்யப்படுவது ) 
( ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா சந்நிதானமவர்களால் 
மாயவரம் ஸ்ரீ காசிவிஸ்வநாத ஸ்வாமி கோவில் 


- 


- 


PMID 


* 


INANAMMARS10AAAAexshows">i- காம்- Fi'rurstsintimisticHAIRIns;: VANNAVAks |AMeets 

WEAPWHAI:35; 

ARANI INI MINAATTHINA IAMAVARKHIANIAS,IHon. 

I பா','IrHYHAIWAHAMAA 

AMMANAMAE N/AprkolumMNONMANWARA WA 

MNAMANI 

MARAN MAN 

WINMENT SAN 


- 


| VAINA 
NANANANANARASI 


NIRAN 


AVAN 


"TNNAN 


AVULai 


AARARAN 


5 . 


es 


MINIMARYrniMarWN 


H பாத்து 
பத்த 

யாத 


2 ' 


Hap 


Wales கா 


நலக் 


AN 


MAHA 


போ 


are 


AA 


இருக்கும் 
M ங்க் 


TN 


கதி AINA MANN MAN.it 


AWMV 


அதே 


| Arity 


பாதக 


MERSEg 

MyHot 


தேவதா 


'MMAeVM4tute 
SEEMAN HAgeare 
ச TTN 


திருவாபரணங்கள் , பூஜாபாத்திரங்கள் . 


UC 


THUL 


தருமபுர ஆதீன மடம் 


arrest 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான மாயவரம் வள்ளலார் கோயில் 


கடமுக ஸ்நானம் 


வெள்ளிக் டை லாச வாகனத்தில் 
ஸ்ரீ மேதா தக்ஷிணாமூர்த்தி 


are being made from out of the resources of the Adhinam mutt 
itself. The temple premises have been considerably improved , 
and the Gopuram in front is renovated . 


2. Sri Sundareswarar Temple, Manakkudi : The main 
Gopuram , Thirumalappathi Mantapam , etc., were all in a dilapidated 
condition . They have all been demolished and removed and in 
the place of the old gopuram , a substantial short turret without 
domes has been constructed . Other improvements have been made 
and the worn out plastering of the outer walls has been scraped 
off and plastered throughout afresh. 


3. Karunguilnathanpet Sri Sakthipuriswarar Temple : - The 
outer walls have been cement plastered , the front gopuram 
built and the prakarams newly floored. All the mantapams were 
fully scraped and white plastered afresh . For the inner sanctum 
two windows have been provided for ventilation . The Karikuru vi 
Theertham to the south of the temple was silt - cleared and renovated . 
Improvements have been made in the kitchen and in the gopuram 
entrance and in the interior sacred hymns have been written on 
the walis. 


4 Sri Vathanyeswaraswami Temple, Vallalarkoil, Mayavaram 
Here the mantapams in the front were dark owing to their juxta position . 
These have been dismantled suitably and cleaned . The west 
Tirumalappathi mantapam was built afresh . The other mantapams 
have all been scraped and replastered with white. For the store 
room and the Devasthanam Office, a new terraced building has been 
constructed . The outer wall for the flower garden is built afresh . 
For want of light in the Swami's Arthamantapam , bats were 
hanging in plenty . After the provision of the windows, the 
bats have ceased to congregate there. 


5. Sri Veeratteswaraswami Temple, Korukkai :- The inner 
mantapam surface flooring has been removed and floored afresh 
with new bricks and white plastered. The Swami sannadhi dome, 
mantapam has been raised on either side and sky lights put up; and 


297 


$ . . 38 


windows for ventilation have also been fixed up . The temple kitchen in 
the south - east corner has been reconstructed with modern convenience 
and all essential facilities . The second Gopuram entrance 
short and narrow and the same is being heightened and widened . 
On the south - west corner , a building has been constructed for Office 


was 


and granary. 


6. Sri Kutramporutheeswarar Temple , Thalanayar : -- The 
outer compound wall has been newly built and cement plastered. 
In the shrine of the Goddess a large window has been provided . 
In the south - east corner , a kitchen with up - to - date requirments 
has been constructed 
constructed afresh . The 

and ill - conditioned 
mantapam in the Swami Sannadhi has also been raised in height 
and completed; and windows have also been fixed up . 

The 
flooring has been paved and the kitchen repaired . 

The pillars 
and mantapams have all been white plastered a new . 


marrow 


. 


7. Velur Sri Vaithinathaswami Temple known as Vaithiswaran 
koil : - This is a shrine of ancient traditions where offerings are 
made in fulfilment of vows. The Lord here represents the healer 
of all ills due to karma, and the Amman Thayyanayaki dispels 
all mundane desires . Princely Murugan shines in His exalted 
prominence , as the leader of the Gods , who fulfils the desires of 
all devotees . People who resort to this shrine to fulfil vows of 
tonsure were sorely in need of a convenient place for performing it . 
A new building has been constructed to supply this want , and 
the Kothanda Theertham by its side has been improved to afford 
bathing facilities . An elephant is being maintained by this Devas 
thanam and a tiled building has been put - up for housing the 

The Swami Sannadhi and the Thattanchuthi mantapam had 
very much gone down in level . They have been raised and the 
platforms have been strengthened with concrete and paved over 
with bricks. Places where natural decay had set in 

set in have been 
set righi with granite paving stones and strengthened with ferro 
concrete work and facilities for proper ventilation have been 
provided by means of new windows on either side . The entire 
mantapam has been repaired and plastered . It is this mantapam 
where worshippers who come in thousand are congregating. This 


same , 


298 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 


5 : 8 


FRANARAJ 


NAHAL 


'> 


seera 


1 


F : 

' S 


பன் 
' ries 


தன் 


DRAVIN 


* 


W ன் படம் 


திருநின்றவூர் ஸ்ரீ லக்ஷ்மிபுரீசுவரர் ஆலயம் 


குறுக்கை ஸ்ரீவீரட்டேசுவரர் ஆலயம் 


* 


M 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான வைத்தீஸ்வரன் கோயில் . 
சோமாஸ்கந்தர் சந்நிதி வெள்ளி அலங்காராசனம் . ( பார்வைத் தகடு . ) 


டுனீஷியா வெற்றிக்கொண்டாட்டம் . ஏழைகளுக்கு அன்னமளிப்பு . 


mantapam has been named 'Shanmuka Vilasa Prachara Sabha 
Mantapam '. On the walls around this mantapam , which shines 
as the abode of Tamil, are found written with Thevarams sung in 
praise of this shrine and other sacred stanzas of antiquity , which 
teem with Divine love . It is here that all religious discourses 
are conducted . The outer wall on the southern side had fallen 
down and the same has been reconstructed in granite below and 
further up in brick to a great height. Further, portions of the 
temple premises which were narrow and ill -ventilated are all being 
properly improved . In the mantapam behind the Asthanam adequate 
provision has been 

been made for the full flow of light and air . 
The brick flooring of the Adippura Amman Sannadhi, the eastern 
section of Thayyanayaki Temple and Sri Selva Muthukumaraswami 
Sannadhi has been removed and paved with granite and beautified . 

The Siddhamirtha Theertham in the Amman Sannadhi has 
been pumped out , silt cleared and the flights of steps repaired 
and improved. The bottom portion has been laid in concrete 
and paved over , with bricks . A portion of the flight of steps has 
been improved by paving with wider granite stones . The Kattalai 
Matam in utter ruins has been demolished and the foundation for 
erecting it afresh has been completely laid. The whole temple is 
provided with electric lights. An electric motor has been installed 
for pumping water to the flower gardens. Some of the temple shops 
which were in & dilapidated condition have been dismantled and 
removed and new ones erected in their stead with adequate 
facilities. Places set apart for housing the Utsavamurthies, the places 
used for drying cloths used for deities and the hundial platform 
have for purposes of safety and cleanliness been enclosed with 
strong iron - bar - fencing. The inter -spaces in the walls have been 
cleaned , cement pointed and plastered 

plastered in white or cement 
plastered and other improvements have been effected. For the con 
venience of the pilgrims the tank on the Shiyali - Vaithiswarankoil 
Road has been silt - cleared and its sanitation improved . 


Further, a crown set with precious gems and a silver pedestal 
for Thirumanjanam have been made for Sri Vallinayagi Amman , and 
Sri Selvamuthukumara Swami respectively ; silver frontal plate for 
Somaskandar and a kavacham ( armour) for God Arumuga have 
been made. 


299 


At Maruvathur, a well and platform , etc. , have been constructed 
especially for the use of Adi - Dravidas . 


8. Sri Sattanathaswami Temple , Shiyali :- The Thirumalappathi 
Mantapam which was in ruins has been demolished and removed 
and constructed afresh . 

afresh . The Dragons in the frescoes have been 
touched up and improved . The sacrificial altar of Sri Sattanatha 
swami has been fenced ; so also Sri Somaskandar Sannadhi. The terrace 
over the Tirumalappathi mantapam has been scraped off and 
plastered white . The Swami Temple north rampart wall which was 
quite dilapidated has been dismantled and built afresh . The place 
reserved for keeping Uthsava idol of Sri Tirugnanasambandar has 
been arranged to be constructed as a separate temple and the 
work is in 

progress . Windows of up - to - date fashion have 
been built up at the sides of the Garbagraham of Sri Nataraja . 
In the Brahmapuriswarar sannadhi the old flooring has 
been removed and paved newly in good granite stone. The 
sannathi of the 63 holy saints has also been provided with 
solid granite stone pavement. The northern half of the 
west main wall and the western half of the northern main wall 
are being raised up and constructed with granite fencing through 
out and the work is nearing completion . The Bairavar Temple in 
the west street has been repaired and renovated and kumbabishekam 
performed recently . So also the temple of Agnipuriswarar. The 
Sannadi Vinayakar Temple in Pidari East street has been renovated 
and flooring of the 

the Pidari Temple has been paved afresh . For 
locating the Devasthanain office an attarctive building of moderate 
dimensions has been constructed within the temple itself. In the 
southern street, a small rest house for the pilgrims to halt, has 
been built. The east Rajagopuram was in ruins. For building it 
up again , the foundation has been laid . Silt clearence has been 
made for the Brahma Theertham in the Amman Sannadhi and to 
ensure perennial supply of water , provision has been made. For 
seating the Uthsava Idols , a platform has been constructed in the 
Mahamantapam and made secure with iron -bar-fencing. Inside the 
Temple and in the mount, Thevarami, Tiruvachagam and other holy 
hymns have been inscribed . Electric lights have been put up . For 
the garden to the west of the temple , an outer wall has been 
raised . Here and in the Singara Thottam about a thousand cocoanut 


300 


பதரதந்த 


பா 


-- 

''' 

கர் 


PARAM 


தர்ப்பம் 


பெ 

MAN 


எது 

- 


தவசம் 

. 


பார்வே 


-வது 


கக் 


த 


தா 


பார்ட் 


கந்து 


" 


T;PAULRA 


AVANAN , 


பதி 


M 


3.போகர 

ஆ 

* 


தாகை 


அ 


10. 

ப 


பொது 


F 


'+ e . 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 
சீகாழி ஸ்ரீ சட்டைநாத சுவாமி கோயிலைச் சேர்ந்த 


தாகத் 
தேகத்த 


போக 
ஆத்தும் 


த 


பத்துக் 


Terlepaghu 

வரம் 
சங்க 


பா 


MA 


ச 


காயா 


M 

நத 


T 


M 


MA 


o 


கடக 
சக் 

இது 
தடாசகள் 


ராதா 


இந்து 


M 


M 


"கத்தக்க 


அது 


பொய்த் 


மக்காக 


காக 


கன் 
மாந்து 

KA 


பாக 


- தோ * 


TAMMA 


M 


வாரன்பகவான் 


- 


இ 


S 


A 


பார் 


அவன் 


N 


RAH 
கே 

M 


பொது 


ப 


* 


* 


* 


அதா 

வாழாத 


- 


- 


R 


பா 


கன் 


வாங்க 


M 


நகர 


வாத 


நாகப்பா 


* 
p 

- 
க 
NA 

* 
May 
aer * - * 
- 

--- காகம் 
தர்மா 
N 

- 
காது 
க . நகர்த்தி 

ப 
தாக து 
தக்கதகதக தக 
த 

பத்து 


5. 


* 


PAN 


"நா 


M 


பாகம்என்பவர் 


வெங்காக 


இத 


அத 
பதுஅத்தியது 


கா 


pe 
* கடன் 

தென்கோ 
T 

பபப 
MANNAR 

துாதர் 
பகன் Nal 

கந்தாதரா sen / 
ராக 

பக்தயே 
தாக 
MOVIAM ANNAMAHAANாகக்து 

கர் 

காதரரம்பதிகம் 
SAN ங்கரா 
ததததத ததததத 

பது 
கற்ப MN 

கே 

சொந்தத்தில் அக்கம் 
பல NAANAM 
தாக 

தடிப் 
காத 

காக 

P 
பெட் 

M 
3. 
Mon 

த Y 
ப் 
பசக்கத்தகம் / 
பதற்காக 

அதிக 
செப்பாதம் 

VAN 

e EPA 
Num காந்தா 

MINANT - - - 
NAAAAA 
Sr டத்தார் 

கயததி / 
-YYWARANாத 

AN . --தக 

ததகதாதா 
நாத 
1 AM 

பாதிக்ககம் 
Pare 

பா . 
பக்கம்TRAVE ENN 
ப WARNINNU NINR 

கேட்பர் தகர்தது 

த .வந்த புதிய 

போது 1 உ 
NAMALAR 
GENாத பறிக 

சிதம் 
ANNA 

உத்தே y 
தந்தப் 

மது 
ஆதிதது 
கே 

தக தத்து 
* 
* தாயா 

* 
மகன் 

- 
PETH 

rareaser 
க 
பகததரிகர் 

பதன், 
- 
காலENANாதக்க 

க்க 

போக ... 51 . 
KANNAMMAN 
பத்தடி 

பக்த 
பபசதி 

pal நகரப் 

பதாரத் 

--- 

TN 
கா 

தேன் 

பாதர் 
பாகதோல் 

பதக் 

- 
WGA கருப்பாக 
--- 

. 

NAAH பார் 
SNEHA 
இதன் 

--- 
தாபம் 
a 

பக்க 
--- 
கம் 

கல் " 
காய சாத்த 

வாங்க " 
- praise 
காப்பகம்கோபத்தாம் 

பாத்து 

மாதி 
பட்டுக்கோ 
பதக்கம் 

கதிரே tes 
சதுபதாக 

MANI 

கற்பகம் 
மதி 
டோன் 

A. காக்வா 

SY ாபோக்காக 

பார்ப்பான் 
ந ps 

செங்க 
து 

பாதாசாக 

* 
பதார்த்த MANO 

பக் . 
M 

தர் ' 

கா ,அரபாதம் 
தரப்பா 

* தாப் ' , 1 , ' ' 
சபை , 

- 
P 

பாக 
வே 

* 
- 

M 

T 
MONW 

RA தன் 
MANI 

கைது 
கே 

₹ 4 இந்து 

- 

சச 
அ 
- 

பகப் 
NI 

பல் 
P பன் * காக MA 

து 
சர் 
NAND 

- 
M 
AN 
தன் 
N 

- 
M 
2 

பா 
AW 

கன் 
-NAN 

தக 
கம் 
N 

தியான 


M 


காக 


*.கா 


EVAN 


வே 


. - காண்க*பாலத் 'கந்தகம் -- க 

MA * 


--- 

** 
அந்த 


க . 


காமாயா 


- 


கா 


*'( -05 


T 


MANI 


பார்க்க இயலாம் 

தென்வெப்பதும் 


பா . 


ரோ க 
படிதம் + க 
பத்கர்கதிர் 
பாடி ,, 


ம் 


PAN 


( 


* * , 


- 


MANNA 


தென் மா 


மதத 

தங்க 
சொ 


*'* 


-தன் 


து 


GI 


HT 


- 


- 


பொது NAMANI 


- 


பது அந்த 


ta 


* - 


- 


கர் 


பாம் 


** 


T 


பாக 

என 
* 

கோ தே 

தர் 

பாக்தாத் 
* 

பாதுகாக்க 
ச 

கோக்கால் 
இம் 

காக 
என 

கோ 
பொது 
* 

பாதா 
நாகக் சோதி * 

வயான 
a அதற்க 

பா 

- 
கம் 

செகண்டம் இப் 

காக 
சங்க 

காது 
நாகசாகன் 

இது 
பங் 

s 
பேடி 

சே 
தான் 
T 

பதி 

கொதது 

தாக 
வ NAN 

இந்த 
SR. - 

தும் 

M 
தான் 

- 
அது 

தப்பா 
- ப 

இன 
பாடு 

பவதாக 
காப் 

இது 
* 

பார்சங் 
பத்தால்மங்கலபதிகாரன், 

பொத்தகம் 
பாதாம் பாகம் 
M 
NAME 
இந்த 

போர் 

பதில் 
கதைதால் 

P 

பாத 
T 

பா 
பாக 

AN L 

தாக 
கோகா த 

நன்தன் 
- 

வேதா 
நம் 

பாக 

இதயப்பா 
அபராதது 
எனது 

தசம் 

தக்காலம் 

ததத 

கர 
- தே இ - 

பத்தும் 

பப்பா 
பரம் 
இது பந்த 

இதம் 

வா 
பார்த்து 
கை 

பழத் 
கல 

கனகா voad ஒல்கள் 

தொக 
PMMEN:MMS 

நாம் 

பரத் தய 
இலக க க 

இ 
NEEN 

பதார்த்தத்துக்காது 
P 

பொது கம் 

App 

நட்பதாக 
பதம் 

TN - 
ஆழம் வாட்கா பாரே 

- 

MESH 
கொக்க 

வெட்கதுத்தான் திக் 
போன் 
போ 

AleHERE 
கா நாரை பாது 

காக 
ப 

கர்பபட்டார் 

பக 

பக 
கார் 

கோபம்தாகம் 
து 

பன்காக நாங்க 


კლებობადა ப 


* 


கயை 


. 

. 


ரே 


மா 


காத 


- 


பக்கலை 


பா 


நர் 


கன் 


கே 


மரபா 


ON 


காபம் 


இத 


100 


- 


தான் 


தங்கம் 


காக 


*pana amaiya 


பதி 


ச" 


- 


கங்கா விசர்ஜனர் 


- 


இ 


- 


- 


" " 


வைத் 

தே 
மா 


தவா, 


கொக்க 


als 
கை முக 


மர்பாதான் 


- 


தாது 


கே . 

கா 


Sai 


STAN 


ste 


M 


படிக்கப்பட்ட 


கல 
வன் 
தகவல் 


இருக்க 


கா 


அதிக பால் 


aan 


பரும் 


2 


தான் 


காகங்கள் 


என் மார்பக 
நான்கா 


கன் 
இந்த ப 


நந்தி 


பாக கோர்ப்பது 


P 


5 


பகர் ' 


"இந்த 


A 


காகம் 


பகைக்காக 


எதார்த்தமாக 
காக 

கர்த 
சமை 

பாதர் 
பாகத் 

கராதகன் 
பக்கத்து 
மனதி தோ : 

பாக 
அதே - 

சத்தது - 


RE 


பா 


* PARE 
IMAI 

" 


நாம் 


- 


வை 


கா 


PANEE பாகம் 

தாங்க, 


* 


N 


கடி 


போக 


ச 


புதிதாகக் கட்டப்பட்ட திருமதில் 

( இதன் உயரம் 22 அடி ) 


பைரவர் கோயில் 


tenanting ; at the cost of the temple a house has been constructed 
for the residence of the temple Gurakkal ; 

and 

arrangements 
for building another house for the temple cook are in progress . 


13. Sri Amirthagateswaraswami Temple , Tirukadayur: 
In the Swami Sannathi, infront of and contiguous with the west 
gopuram, a zinc sheet shed has been erected for the convenience . 
of the worshippers. The flooring has been cement plastered and 
pointed in brick fashion . There were bats in plenty in the hundred 
pillared mantapam . On the four sides of that mantapam the arched 
roofing were in decay. The whole mantapan was leaky " and full 
of repairs . The said arched roofing has been demolished and flat 
granite stones have . been laid instead and terraced . Above the 
Asthana Mantapam platform , the high terrace has been renovated 
and constructed in ‘Kalyanakudam ' fashion . This is shown in prominent 
relief and made to serve as a charming pedestal for decorating 
the Deity. 

Brick flooring has been done ; terrace has been entirely 
scraped off and white plastered . The interior is being plastered . 
A number of windows have been opened out and they are iron - barred . 
The flower garden to the east of this mantapam was full of rank 
bushy vegetation and the ground was rough and uneven . This 
has been cleared, levelled and various flower plants spreading sweet 
fragrance have been planted and developed into a beautiful flower 
garden . The east Rajagopuram which goes by the name of the 
Muniswarar's Gopuram was decay ; the same has been well 
repaired , painted, and kumbabishekam performed after installing 
copper plate cupolas. For this Rajagopuram and the third gopuram 
of the swami sannadhi, substantial wooden doors have been provided . 
For the 

the second gopuram , iron - barred gates have been fixed up. 
The north Wall , northern half of the west wall in the second prakaram 
had fallen down to a considerable extent ; the same have been 
rebuilt and cement plastered . The Devasthanam Office, granary , 
and store -room have been remodelled and completely renovated. 
and they now present a fresh charming breezy appearance . The. 
top flooring has been scraped and white plastered and parapet 
walls raised all - round . In the several shrines and the Devasthanam 
Office appropriate sacred stanzas have been inscribed . Beginning 
from the Second gopuram entrance and ending with the third 
gopuram entrance the flooring has been raised and paved with 


in 


302 


கதை 


* * 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 
திருக்குவளை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயில் 


பஞ்சபாண்டவர்கள் பூஜை செய்தல் (கல்வெட்டு ) 


போக 


நந்தவன அபிவிருத்தி 


அர்த்த நாரீசுவரர் திருஉருவம் 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான பேரளம் 


R'SE 


TA 


தம் 


SEAE 


HIS 


ஸ்ரீ சுயம்பு நாத சுவாமி கோயில் உள்தோற்றம் 


இராஜகோபுரம் 
( திருப்பணி செய்யப்பட்டு வருகிறது ) 


granite. The Ardhanantapain where 

Sri Kalasannharamoorthi 
is installed has completely been painted and beautified . 
In front of the Deity's sanctum , iron railings are erected 
on 

either side to afford full facility for all worshippers 
to have darsan . The pedestal where Lord Yamadharma is installed 
has been built up as a separate temple . For the residence of the 
temple establishment, new houses have been constructed in the 
Sannadhi and West Streets . Along the Sannadhi Street, silk cotton 
trees are being planted and grown. Various other sundry renovations 
are being made. The temple is decorated with electric lights. In 
the sandy tracts of land belonging to the temple over 10,000 
palmyra nuts have been planted . House buildings have been 
newly purchased . 


14 . Sri 

Yazhmurinathaswami Témple; Dharmapuram 
(Karaikkal): - The Thirumalapathi Mantapams have been renovated 
inside and outside . The flooring has been paved and the walls. 
cement plastered. In the Amman Sannadhi, ashed has been 
erected . 


15. Sri Swayambunathaswami Temple , Peralam :- The top 
floors of the * Asthana Mantapam and the Swami's 

the Swami's inner shrine 
have been scraped , repaired, and chunam pointed. The mantapam 
in the Swami Sannadhi, Amman prakaram , etc., have been repaired 
in elegant fashion. Pillars fashioned all round the dome and the walls 
have been plastered . The bell tower has been constructed. For 
locating the Devasthanam Office, & portion of the front mantapam 
has been cleaned and converted into a room secured with iron 
barred doors. As the old mantapam in the Swami Sannadhi was 
dilapidated , it has been demolished and Kalyanamantapam 
fitted with windows has been constructed and its front Gopuram 
entrance has been enlarged . The grand appearance 

of the 
well ventilated sannadhi is highly appreciated by all. All the 
Swami Temple walls have been plastered. 

For want of 
adequate light, the Swami's shrine was infested with bats . This 
has been remedied by constructing a doorway on the northern side 
which has put an end to the bats' trouble. In the minor shrines 
also, planks have been fixed to cross beams , above the swami's , 
pedestals. In the Swami's north prakaram , the ring walls of the 


303 


well has been built higher and parapet walls, and platforms have 
been constructed . Throughout the temple, the flooring has been 
paved afresh . Now . the Rajagopuram gateway is being widened and 
its height also increased . Requisite preparatory work for painting 
is in progress. 

The northern compound wall has been raised and : 
cement plastered . The sacred tank in front of the sannadhi has 
been deepened and cleaned . 

Throughout the temple electric 
lights have been provided . Wherever convenient tender cocoanut 
palms have been planted , and are being nurtured. 


16. Rajan Kattalai ( Sri Thiagarajaswami Temple ), Tiruvarur: 
The Kattalai mutt was old and incommodious and the construction 
of a suitable building is in progress. 


17. Sri Thiagarajaswami Temple, Tirukkuvalai :- The swami 
sannadhi has been paved with granite and neatly pointed 
with cement. The brick mantapam was crumbling and damaged ; 
and the same has been repaired and cement plastered . The kitchen 
has been improved by fixing smoke outlets . Both sides of the 
Thirumalapathy Mantapam have been cement plastered . The Kattalai 
Mutt. was 

in aà dilapidated condition and 

condition and the same has been 
demolished and a new storied building in up -to- date fashion bas 
been erected . 


IS 


18. Sri Kasivisvanathaswami Temple , Mayavaram :- This 
is & very old temple. Its income is very poor and insufficient 
for the upkeep of the routine daily worship. In this state of 
affairs, the level of the streets around the temple rose higher up than 
the basement level of the temple and it was in danger of being 
flooded with the storm water of the streets . For this, whole 
of the temple has been pulled 

been pulled down and basement raised and 
it is being constructed with granite by His Holiness by way 
of his exclusive service to the Lord . 


19. Sri Uktha Vedeeswaraswami Temple , Kuttalam- The 
level of the inner prakaram of the Swami's temple was very low 
and water had been stagnating. The level has been raised with 


304 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 

திருக்குவளை 


K டு 


ఎదు 


- 


ALS 


ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கோவில் மேல்தளம் 


* 
தே 


புதிதாகக் கட்டப்பட்ட கட்டளை மடம் 


* 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 


கட் 


சைவ 
P1 


தலைஞாயறு ஸ்ரீ குற்றம்பொருத்தீசுவரசுவாமி கோயில் 


திருவிடைமருதூர் பிச்சக்கட்டளை ஆபீஸ் . 


temple has been rebuilt , and as 
concrete and paved with granite. A new well has been constructed 
in the prakaram . The outer and inner sides of the western portion 
of the Thirumalappathi Mantapam and both sides of the surrounding 
walls have completely been cement plastered and improved . In 
the south easternly corner of the Swami Temple a 

new kitchen 
has been built . To the north of the sannadhi, a house has been 
constructed and compound walls have been raised . The temple clerk 
is now tenanting that house . Electric lights have been provided . 
The vahanams have been beautifully repainted . A portion of the 
north main wall which had fallen down has been re - constructed 
and set right. The outer south rampart wall has been renovated 
upto the Rajagopuram and the Tirumalappathi and entrance in 
the south has been completely rebuilt or renovated. 
20. Sri 

Subramaniaswami Temple , Kumarakattalai , 
Mayavaram : The Meenakshisundareswarar Shrine attached to this 
performed . The Devasthanam office and walls , 

have 
been cement plastered and sacred 

and sacred stanzas have been inscribed . 
The northern section of the terraced mantapam erected close to 
the second gopuram of the temple was in a damaged condition . 
The same has been demolished and removed , and a new terraced 
mantapam has been constructed . Electric lights have been fixed 
up . The vahanams have been repaired. The car - stand has been 
elegantly repaired. Silver kayachams have been made for the 
Swami and silver vahanams have been made . A gem - set fore -head 
ornament has been purchased and a room for keeping the clothes 
for the deities and decorations has been constructed . 


etc., 


21. The Pichai Kattalai, Tiruvidamaruthur:- For the 
Kattalai stores and granary , suitable buildings have been constructed 
and for the office a house in the Sannadhi Street has been 
purchased. 


22 . Sri Kampahareswaraswami Temple, Thirubuvanam : 
Sections of the Kattai Gopuram which had become dilapidated 
have been built afresh and tastefully painted. The terrace top 
flooring of the Swami and Amman Temples have been scraped 


5. B 39 


305 


off and white painted. The outer surface of the Thirumalappathi 
Mantapam has also been renovated. There was rank vegetation 
on dome of the Swami's Garbagraha Vimanam and there was no 
cupola at the top . The vegetation was completely cleared , painting 
was done. A beautiful cupola made of copper was installed and 
Kumbabishekam performed . As the Arthamantapam of the Swami 
Temple was quite dark , the bats ' trouble was enormous. 

To 
remove the said defect, windows were fixed and full ventilation 
secured thereby. As the height of the Arthamantapam and Maha 
mantapam was raised and reconstructed as Kalyanamantapams so 
as to admit plenty of light and air, their beauty is considerably 
enhanced . The inner mantapam around the sanctum was raised 
and terraced with concrete and granite pavement. The Several 
cramped structures in diverse sections of the Swami and Amman 
temples were removed and the flooring was completely paved 
with granite. The drainage has been reconstructed on & 

a higher 
level. The flights of steps of the Somaskandar's Mantapam have 
been properly rebuilt . The west tower was cracked and in a 
dangerous condition . This has been dismantled and reconstructed 
as a Mottai Gopuram . The kitchen has been repaired with all 
the requisite amenities. For the garden in front of the Kattalai 
Mutt, compound walls have been raised on all sides . The tank 
by the side of the gravel road from Thiruvidamaruthur to Thiru 
buvanam has been cleaned and maintained in good condition . A 
tank on the way to Kumbakonam has been deepened and provided 
with an inlet. Manchams for 

for the temple and a silver padi 
chattam for outside processions have been made. A Sovereign 
gold franc - piece - necklace has been purchased. From the east 
gopuram to the kattai gopuram the ground level has been raised 
and paved with granite. For the outer prakaram and the south 
and west flower gardens, walls allround have been raised and 
plastered completely. This flower garden has been made highly 
productive and enchanting. The jewels safe room has been repaired 
and strengthened . The Sarabesar Temple drain has been rebuilt on 
a higher level and the portable idols ' room has been renovated . 


23. Sri , Arunajateswaraswami Temple , Tiruppanandal : 
The sacred Naga Kannikai Tank here has been renovated and the 
flights of steps repaired . The walls all - round have been scraped 


306 


s 


- - -****aR K .. 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான திருப்பனந்தாள் அருணஜடேசுவர சுவாமி கோயில் 


| என் 


AKASR 


--- 


-- 


***-sons 


என் 


-44 as 


சே *** 


**** 
*** 


க y . 


-- --- க ... 

3 , 


- - - - * - * - 4 , 
------- 


1 . 


இராஜ கோபுரம் 


2 .. 


நாககன்னிகை தீர்த்தம் 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான திருவையாறு ஸ்ரீ பஞ்சநதீஸ்வர சுவாமி கோயில் 


1. ஸ்ரீ பஞ்சநதீஸ்வரர் கர்ப்பக் கிரகம் 


2. திருமாளிகைப்பத்தி அடுக்கு 


| 


பகன் 


* 


- 


3 . 


புதிதாகச் செய்திருக்கும் வெள்ளிப் படிச்சட்டம் 


திருமாளிகைப் பத்தி ( மற்றொரு பார்வை ) 


off and cement plastered. All the Thirumalappathi Mantapams 
have been renovated and plastering, etc., are being done. In the 
inner asthana mantapam the floor has been paved with the large 
size granite slabs. For the Sannathi iron -barred doors have been 
provided. The Devasthanam Office, and granary were very old 
and dilapidated. These 

These have been demolished and new ones are 
under construction . In the hind wall of the place where the 
sixty -three saints are installed their life - like pictures have been 
painted with the respective names inscribed under each . The 
flower garden has been enclosed with walls; fresh plants and cuttings 
have been planted and nurtured with care . The car - stands have been 
renovated and repaired. A gold franc- pieces -neck - lace and gem -set 
pendants etc. , have been purchased. The kattalai mutt has been 
beautifully constructed and two houses purchased . 


24 . Sri Panchanathiswarar Temple, Tiruvadi:- The walls 
round the sacred Surya Pushkarani have been repaired and cement 
plastered. The roots have been removed from the mantapams and 
the thirumalapathi mantapams around the Sanctum which have 
been built afresh and the crevises in the granite have been scraped 
and chunam pointed. Wherever necessary chunam plastering has 
been done . Granite flooring has been laid in the west tower and 
in the North Kailas, walls around have been raised and cleaned . 
The Kattai Gopurain entrance of the Swami sannathi has also been 
paved with granite. On either side of the Gopuram , room for keeping 
implements and varais ( ADTEC ) have been constructed . Things 
which were unnecessarily occupying space in the south section of 
the Asthana mantapam have been removed and 2 platform for 
holding Saivite religious discourses has been constructed . 
Worn - out olden days puranic paintings on the walls were re - painted . 
sublime revelations are inscribed . The temple inner prakaram 
tirumapalapathi mantapams have been repaired. Dragons have been 
carved beautifully 

at the top balcony and parapet walls 
constructed . A flight of steps to the top of the said mantapam has 
been constructed . The prakaram has been paved. On the western 
side of the sacred tank, marginal pavements have been constructed 
on either side as far as the Alkondar Sannadhi. The South Kailas 
garden wall has been plastered . Electric lights have been fixed 
throughout the temple. 


307 


are 


To the south of the North Kailas a wall has been raised and 
plastered , the drains there have been repaired and the mantapam 
has been renovated and plastered white . In the outer prakaram 
of the Swami temple a building is under construction for locating 
the Devasthanam Office. Tin - sheds with big doors have been 
put up for keeping the chariot safe. The doors 

made of 
corrugated sheets. The walls of the Pushya Mantapam bathing 
ghat in the Cauveri , which were dilapidated , have been rebuilt and 
the kitchen there has been reconditioned . It will be given to The 
Thiyaga Brahmam Sabha for use in the annual celebration days . 
A silver padichattam has been made for the temple. 

A water pump 
has been fixed up at the eastern bend of the outer - wall . The car - stands 
have been completely cement plastered . For the convenience of the 
pilgrimas sign posts have been provided . About three thousand tender 
cocoanut palms have been planted and are being nurtured . Houses 
have been purchased . The Kattalai Mutt has been repaired and 
improved. Shops have been renovated . 


on 


24. Sri Ujjivanathaswami Temple, Uyyakondan : — The outer 
walls have been constructed like ramparts . A ferro concrete wall 
has been raised the eastern bank of the tank and 
the southern bank has been pulled down and rebuilt . About 
250 cocoanut palms have been planted and nurtured . Throughout 
the temple the top terrace has been completely cleaned and chunam 
plastered . The Kitchen has been renovated and the inner shrines 
reconditioned . Cracks , pillars, and walls etc. , have been repaired 
and plastered . The eastern mantapam top was plastered and the 
flooring and the adjoining wall have been removed and re arranged. 


25 . The Rock Fort Mowna -mutt Kattalai, Trichinopoly: 
Thorn fencing has been put up for the Samadhi garden in the 
river bank . In the Mowna mutt and the choultry attached 
thereto, the chiselled out sections have been cement plastered . 
The temple of Sri Subramaniaswami in the mutt has been repaired 
and painted and Kumbabishekam performed. The temple with 
Thousand - lingams has been renovated . 


Service for promoting religion 
As religious discourses and lectures the indispensable 
requisites for impressing the quint essence of religion and faitb ;' 


are 


308 


lectures by eminent Luminaries are being delivered in the mut 
and all Devasthanams on occcasions when worshippers and devotees 
and the public congregate in large numbers. In the Adhinam itself 
& propagandist of the Saivite System of thought has been 
appointed. His daily routine duty is reading the Puranam in the 
shrine of Sri Chockalingaswamy and his special duty is to make 
occasional visits to the Adhinam Temples. He is also granted 
permission when necessary to visit Devasthanams not attached to 
the Adhinam . Permission has also been given to him to take 
part in the Saiva Siddhantha Samajam conferences, the Thirupugazh 
Conference at Palni, and the Thirumurai Conference at Thirunarayur. 


Aid to conferences 


1. Meikanda Sastra conference, Tinnevelly : Funds have 
been endowed for giving a prize to the writer of the best thesis 
for the conference, and arrangements have been made for printing and 
distributing the same. 


Saiva Siddhantha Maha Samajam , Madras :- Every year 
representatives are being deputed and sent to take part in the 
events . A donation has been subscribed in aid of the conference 
held at Trichinopoly in the year 1941 . For the conference 
held at Shiyali in 1942 similar aid has been rendered . The organisers 
desired that His Holiness should grace the conference by declaring 
it open and wind up 

up the proceedings at the end with his 
blessings. Sri Arunandhi Thambiran Swamigal in charge of the 
Thirukadayur and Thirunallar Devasthanams had been sent 
as the deputy , who declared the conference open 

and wound up 
the same by conveying the blessings and good wishes of His Holiness . 
The above proceedings 

were printed and distributed to all. 
Sri Mowna Somasundra Thambiran Swamigal of Rock Fort Mouna Mutt 
was also sent to attend and do the needful in aid of the conference . 
The Odhuvars of the Adhinam and the students of the Adhinam 
Patasala were also sent to chant the sacred Thirumurai Stanzas 
with appropriate musical accompaniments . 


* 


3. Thiruppugazh Conference, Palni :- Sri Mowna Somasundara 
Thambiran swamigal had been sent, with instructions from His 
Holiness to make all necessary arrangements, in advance , in aid of the 


309 


Thiruppugazh Conference held under the auspices of the Palni 
Devasthanam . Adhinam Odhavars, and the Saiva Sidhantha Propa 
gandist were also sent . 


Thirumurai Conference, Thirunrayur: -- For the Thiru 
murai Conference held on the occasion of the Thiru narayur Maha 
Kumbabishekam , Sri Mowna Somasundara Thambiran Swamigal , 
the Adhinam patasala students and the Odhuvars, the propagandist 
were sent to take part in the preceedings . 


Conduct of the Grand Conference at the Adhinam 


The Meikandan Confernce was held in the year 1941 ending 
with the Avanimoolam celebrations and lasted for three days. 
Suitable arrangements had been made in advance for eminent 
persons of culture, to attend after a critical study of each Su tram 
of the Sivagnanabodham , hold discourses, and deliver lectures. Over 
the deliberations of the conference on each , of the 3 days three 
different gentlemen presided . A short summary of these events has 
been printed . In continuation of this conference Tirumurai 
celebrations were conducted on one day . Eminent persons of culture 
well versed in the twelve Thirumurais delivered lectures and 
in the night of the third day , the Thirumurais 

taken 
in procession in the well decorated Silver Chariot ' around the 
streets singing sacred Thirumurai songs. 


were 


On the Avanimoolam ' day in 1942 also Thirumurai festival 
was celebrated. 


Benevolent service in aid of Kumbabishekam 


1. Financial help was given for the Kumbabishekam of 
Sri Sendhilandavar Temple, Thiruchendur. 


2. Thirunarayur Kumbabishekam : - As the Thirumurais are 
responsible for the glory of Tamilnad and the spiritual advance 
ment of the saivite world , as they were brought to light through 


310 


தருமபுர ஆதீன மடாலயத்தில் நிகழ்ந்த 

திருமுறைத் திருநாள் 


arra 


31--8-41 

தலைவர் : - கோவை வழக்கறிஞர் , 
சிவக்கவிமணி திரு . C. K. சுப்பிரமணிய முதலியார் , B. A. , 


T 


பக 


SAHARMA 


L 


திருமுறை ஊர்வலம் . 


at Thirunarayur 
Nambiandar Nambigal, à saint of this place , the primordial impor 
tance and the indispensable necessity for installing the idols of 
keenly felt , by His Holiness and their life - like idols , arranged to 
be made . A granite mantapam for installing them was constructed 
and Kumbabishekaın performed. 


3. Other Services : In the year 1940 , the grand car of 
Tiruvarur Sri Thiyagarajaswami Temple and the other minor 
cars had to be dragged with the Deities in procession and His 
Holiness sent about 4000 men under the control of the agents of 
the mutt. In spite of the heavy rains and cyclonic weather which 
caused wide spread devastation and distress , the cars were safely 
brought to their stands. In appreciation of the indomitable energy 
and sincere services rendered by them every one of them was 
given Sandal and Thambulam ; and cloths were also presented to all. 


Men were sent in large numbers for dragging the car of 
Sri Kumbeswaraswami at Kumbakonam . For the Kumbabishekam of 
Sri Durga Parameswari Amman temple , Senthangudi ashtabhandana 
requisites were supplied. Donations were also subscribed for the 
renovation of this temple. 


Special class for teaching Sivagnana Siddhiar. 


In continuation of the ' Gurupaja ' celebrations of 1943, a 
special class for imparting instruction on Sivagnana Siddhiar, 
was arranged to be conducted for six days by engaging the services 
of Siva Sri Easana Sivachariar Avergal, Principal in the Siva Agama 
School at Palni. Over twenty selected Vidwans took part in the 
successful conduct of the class . Students of both 

were in 
regular attendance obtained the benefit of the lectures,. Their 
travelling expenses ; to and fro , were borne by the Adhinam and 
adeguate arrangements were made for affording all requisite facilities 
in the matter of lodging, boarding, etc. 


sexes 


After His Holiness took up his benign administration, 40 spiritual 
treatises have so far been compiled , printed, and published under 
the auspices of this Adbinam . Their names and description are to be 
found in the catalogue. 


311 


Literary Treatises published with the aid of the Adhinam . 


& 


Yajur Vedam :- This is translation of the original in 
Sanskrit . The translating work has been done by Sri .. Jambunadhan , 
Translator of Vedas and Upanishads , Bombay . 


2 . Tamil Shorthand -self- Instructor :- Until recently the 
absence of systematised method of rapid recording and publication 
of detailed expositions in Tamil was a serious handicap ' for the 
publisher. To remedy this defect, Sri . P. G. Subramania Iyer 
B. A. , of Tanjore has compiled a Tamil Shorthand Self - Instructor 
following the Pitman's system . 


3. Sthala puranam of Tiruvathigai shrines:- The traditions 
in poetic verses relating to this shrine which is one of the eight 
Veerateswara Kshetrams have been transcribed in prose. This is 
the work of Sri. Balasundara Nainar , of Nellikuppam published 
on the occasion of the kumbabishekam . 


4. Light and Sound : - For the Tamil Literature, works 
on Physics are quite essential . Hence this want has been supplied 
by having this work done by Sri R. K. Viswanathan of the 
Annamalai University . 


Works for which the Adhinam has obtained the 

exclusive copy - right 


1 . Prose version of Meikandar's works: The above which 
are 14 in number have been got written in easy prose style 
by Sri. K. Subramania Pillai 

M. A. , M. L. , published by the 
Meikandan Association , Conjeevaram , for which à contribution 
was given by the Adhinam and now the Copy -right has been 
obtained and arrangements are made for a reprinting the same . 


2. Works on Saiva Siddhantham : - The copy - right for 
editing and publishing all the works of Late , J. M. Nallasamy 


312 


Pillai , B. A. , B. L. , President of the Tamil Literary Association , has 
been acquired by the Adhinam . Arrangements are in progress for 
printing and publishing all the said works . 


3. Sivaprakasam : - One of the fourteen Saiva Siddhantha 
sastras . This has been rendered in English by Sri K. Subramania 
Pillai, M. A. , M. L. The copyright for its publication has been obtained 
recently and it will be published . 


Appar Puranam of Sekkilar - Commentary 


Sri. C. K. Subramania Mudaliar of Coimbatore has written 
elaborate commentary for the above Puranam and the same is being 
published at the cost of the Adhinam . The work is nearly 
finished . 


Dissemination of the 'Agamas ' 


Poushkara Vrithi, Kria Deepikai , Sivagnana Bashyam , Agora 
Sivachariar's Paddhathi , Nirmalamani Desikar's annotations etc. , have 
been purchased from Sri Ilakkanam Muthukumara Thambiran 
Swamigal of Suriyanarkoil Adhinam and are being distributed gratis 
to deserving persons. 


Gnanasambandam 


This is a monthly Journal and is published on 

the 10th 
day of every English Calender month . The yearly subscription 
for it is very moderate i . e . , Rs . 1-8-0 inclusive of postage. 
The Editor is Odukam Sri Sivagurunatha Thambiran Swamigal. 
Persons of literary ability in English and Tamil are contributing 
articles which all relate to Sastras and Thirumurais . 


Printing Press 
To ensure quick and elegant printing of matter 

as desired 
and in proper time, a Printing Press fitted with all requisite 


த . 


40 


: 313 


machinery became absolutely essential , and accordingly a Press 
named " Gnanasambandam " 

was installed in which all works 
relating to the Adhinam are being 

being printed, as also what all 
required for the administrative departments . 


Patasalas 


Thevara Patasala : This School was established to impart 
instruction in the divine Thirumurais to Saivite boys . The pupils 
are given free boarding, clothing, and lodging. The boys are 
tought Tamil, English, Sanskrit, elementary lessons in Saiva 
Siddhantham , and instruction is also imparted in such other 
subjects as are prescribed for the public elementary schools . Separate 
teachers have been entertained for the different subjects . Monthly and 
annual examinations are held . In the celebrations conducted in 
connection with the Avanimoolam festival, the yearly examinations 
are held and to the successful pupils , prizes in the order of merit 
are distributed . 


During the festivals celebrated in the Adhinam Temples the 
pupils chant Thevarams. They 

They are also sent to several places 
where conferences are held . 


Veda - Sivagama Patasala :- This institution has been 
established with the object of giving proper instruction to youths 
of the ' Adi - saiva ' sect who do pooja in the Adhinam and outside 
temples and they are also provided with all the necessaries aforesaid . 


Courses of study in Vedas, Sivagamas, Thirumurai, Tamil, 
English and other higher scholastic subjects have been prescribed 
for them . The periodical examinations aforesaid are held and prizes 
and 

certificates given to the successful candidates. Distinguished 
visitors of the Adhinam have inspected the above two patasalas 
and recorded their appreciation. 


Elementary School : An Aided Elementary School is 
maintained for the benefit of all children of school - going - age in 


314 


a 


the village and two teachers are in charge of it . Five standards 
have been opened . Especially for this school , separate building 
has been constructed on the northern side of the local Darma 
puriswaraswami Temple with all the necessary and suitable school 
amenities . 


are 


Free Scholarships: - Free scholarships have been granted 
to poor students in 

the high schools , and colleges, and books 
also 

are purchased and given free. Such facilities also 
accorded to students undergoing vocational courses of training. Help 
is also given for giving prizes to the students who stand first 
in the examinations held by the high schools and the colleges . 
Students of both sexes of the neighbourhood often used to 
on excursion and visit the Matalayam , Library , Printing Press , 
and garden , and such occasions sweets and other edibles are 
distributed to encourage them . 


come 


on 


was 


was 


A doration of Rs . 1,000 / 

made for the Oriental 
Conference held by the 

the Thirupathi 

Oriental Institute which 
utilised mainly for the benefit of the Tamil Section 
To the Sangam established for the advancement of Tamil music 
Rs . 10,000 / - has been endowed . A sum of Rs . 1,000 / - has been 
donated to the Madras Tamil Sangam and His Holiness has also 
become the Patron thereof. In the School to be conducted under 
the auspices of this Sangam the entire cost of running the 
Saiva - siddhanta section has been promised to be borne by the 
Adhinam exclusively. 


are 


The Adhinam Library : Libraries the repositories of 
knowledge. They serve as the fountain head from which the later 
generation draw inspiration and realise the glorious intellectual 
legacy left by their forbears. With the conviction that libraries 
conserve religion , serve as a fortress for the sastras, contain the 
wealth of wisdom , and function as the cradle of civilisation, His 
Holiness has established at the Adhinam mutt , a large library 
wherein all Religious literature and Sastraic works are collected 
and preserved . There are also treatises on Grammar and syntax. 
Seven thousand volumes in English , Tamil, Sanskrit , Telugu etc., 


315 


adorn this Library . The grandeur of the front entrance of the 
mutt is considerably enhanced by the juxta position of the Library , 
A catalogue is under preparation . The library attracts the attention 
of all distinguished visitors of the mutt who have recorded their 
appreciation that this is one of the great libraries in South India , 
that the arrangement is superb and that all the essential religious 
treatises available therein . Beneficient improvements in such 
directions have been considerably expanded only after His Holiness 
took charge of the administration . 


are 


Other Libraries 


Libraries have been established in the several Devasthanams 
attached to the Adhinam . Next in the order of magnitude come 
the library at Velur Devasthanam which contains many important 
treatises on Vedam , Agamam , Sastram and the like, and further 
expansion is going on . 


In the Shiyali, Tiruvadi , Thiruppanandal , Thirubu vanam , 
Kuttalam , Achalpuram , Korukkai, Thirukkadayur, Peralam , and 
Thirukuvalai temples also Thirumurai and other essential spiritual 
books have been acquired and kept in the libraries . In addition to 
the purchase of new publications , rare books , cadjans , and manuscripts 
are being searched for and secured . 


For the improvement of the Tanjore Sarboji Saraswathi Mahal 
Library , His Holiness has endowed a fund of Rs. 1,000 /- and has 
also agreed to be on Board of Patrons. 


Aid to Public institutions 


For the winners in the schools ' sports and others, medals and 
shields are given as prizes . Financial aid has been given to the 
Kumbakonam Leprosy Relief Association . Besides granting financial 
aid to the Tanjore District Agricultural Association , His Holiness 
has agreed to be a patron . For the Kumbakonam Agricultural 
Exhibition aid has been given . Funds have been granted for 
constructing suitable structures for the Exhibitions held during 


316 


festivals at Thirukkadayur, Shiyali and other places . As the road 
to Dharmapuram branching off from the Mayavaram - Tranquebar 
gravel road was zig -zag ,' a new straight road has been laid and a 
bridge constructed for the channel . Electric lights have been 
provided along the four streets of Dharmapuram . The streets 
are periodically sectioned and kept clean . For digging a public 
tank at Mudikondan labourers were sent under the control of the 
Adhinam Agents . Poor itinerants are fed and given clothing etc. 
Financial aid is being given for Sri Thyagier's annual festival 
celebrated at Tiruvadi and for that occasion , the Pushyamantapam 
ghat with the kitchen therein is allowed to be used . The Devasthanam 
tanks on the road side are dug and cleaned . By reason of the 
rise in the prices of food - stuff due to the war , Rs . 2,500 has 
been placed at the disposal of the District Collector , Tanjore for 
meeting the deficit caused by the distribution of food - stuffs at 
inoderate prices to the poor . Funds are contributed to relieve the 
distress caused by calamities like the Quetta earth - quake , floods , 
famine etc. , whenever necessary . Prizes and certificates of merits 
have been awarded to the youngsters who partook in the Elementary 
school pupils ' - music - association celebrations. 


In the important Devasthanams, charts indicating the routes 
to different Pilgrims' -center are hung up for the convenience of 
pilgrims . 


On the occasions when the poor are fed , the Adi- dravidas 
keep away. 

They are accordingly given special feast and on that 
occasion they were given oil bath . At places frequented by the 
public, wells are dug , and bore well pumps installed. 


To the deserving poor who are made home- less by floods or 
fire accidents, building materials are supplied gratis. Musk is 
bought and kept ready , and the same is given gratis to ladies at child 
births. For the Scout Rally at Mannampandal, all requisites were 
arranged for and afforded . In the Adi- dravida cheries, wells for 
drinking water have been constructed and platforms built therefor. 


317 


War efforts 


In aid of His Excellency the Madras Governor's War Fund , 
a sum of Rs . 50,000 /- and odd as donation , and Rs . 50,000 / - has 
been Invested in Interest - free Defence of India War Bonds . 
Large funds have also been contributed for the lotteries, Dramas 
and other entertainments organised on various occasions in aid of 
War Effort. Donations have been paid for the Red Cross Fund . For 
the amenities to the fighting forces also , substantial contributions 
have been made. The Mutt Lorry has been given free of cost 
to the Government to be used for war - purposes. 

The members of 
the establishments at the Adhinam Mutt and Devasthanams have 
been trained to render first - aid . In all institutions, public refuge 
shelters and cellars for safeguarding articles have been constructed. 
Sand bags and other safety requisites are kept in readiness. The 
air - conditioner kept in the mutt was also given to the Government 
for hospital use . 


Prayers:- Special poojas and Archanas, etc. , are being 
performed from time to time in the Adhinam Mutt , and 
all Devasthanams whenever necessary for securing victory in the 
War to the Allied Nations . In the Velur Devasthanam , Durga 
Thrisathi and Sahasranama Archanais were performed continuously 
for 100 days . On such occasions poor feeding is being done. 


Victory Celebrations : - In commemoration of the victory 
achieved by our Allied Nations in North Africa grand celebrations 
were made at all places. On that day 

that day special Abishekam and 
Aradhana were performed at all places, and poor feeding was also 
done. 


At the Adhinam Mutt . sweets and other edibles were distributed 
to about 3000 boys and girls who took part in the victory celebrations 
held at Rajan Thottam in Mayavaram Town and the poor were fed. 


Special Events 


1934 Ashtabandana kumbabishekam was arranged to be performed 
for Arunajateswarar Temple, Tiruppanandal. 


318 


தருமபுர ஆதீன மடத்துக்குச் சொந்தமான திருப்பனந்தாள் ஸ்ரீ அருணஜடேசுவரர் 


E 


1. புஷ்பப் பல்லக்கில் எழுந்தருளும் காட்சி 


5 


உல 


| 


கா 


| 


ENALபட்ட 


S. 


2. தேர் நிலைகள் 


திருக்கயிலாய பரம்பரைத் தருமபுர ஆதீன 
மடாலயத்திற்கு விஜயம் செய்த பெரியமனிதர்கள் 


N 


சென்னை மந்திரி கனம் , சர் P. T '. இராஜன் அவர்கள் 


சென்னை சுகாதார மந்திரி கனம் , Dr. T. S. S. இராஜன் அவர்கள் 


Sri Siddhivinayagar Temple at Dharmapuram West Street was 
renovated and Kumbabishekam performed . 


Sri . Panchanatheeswaraswami Temple , Tiruvadi :- Reconstruction 
was commenced by U. RM . M. SP . SV . Sevukan Chettiar Avergal of 
Devakottah and it was completed by his son Sri . Meyyappa Chettiar . 
On 2-5-1937 , the Kumbabishekam was performed on a grand scale . 
His Holiness with his pooja Sri Chokkalingam , and accompanied by a 
large concourse of sishyas and disciples camped at Tiruvadi and had 
all arrangements carried out to perfection. Pooja and worship wag 
performed to Sri Chockalingam on a grand scale and Maheswara 
Pooja was done by the above gentle -man . His Holiness was also 
taken out in procession (UL LOUNG , BRUFL ) in splendour . 


In March 1940 , East Rajagopuram of Thirukkadayur Temple 
Was renovated and Maha -kumbabishekam performed . 


On 28--8--1940, the Garbagraham , second gopuram . etc. , were 
completely renovated and Ashtabandana Maha - Kumbabishekam was 
performed in the Kampahareswaraswarni temple, Tirubuvanam . 


done in 


In 1942 , Ashtabhandana Maha -kumbabishekam was 
Velur Sri Vaithinathaswami Temple. 


In 1943 , Sannadhi Vinayagar Temple, Bairavar Temple, Gana 
nathar Temple and Agnipuriswarar Temple attached to Sri Sattanatha 
swami Devasthanam , Shiyali were renovated and Kumbabishekar 
performed . 


At the request of the rich Nagarathars of Chettinad , who 
had renovated the Tiru vengada Temple, His Holiness attended 
the Kumbabishekam . Kis Holiness was taken in procession and 
other celebrations were made on grand scale . 


Distinguished visitors to the Mutt 


His Excellency Mon. Bonyin visited the mutt with his 
family and expressed his high appreciation and pleasure . Mon 


319 


Thomas Aroul , President of the French India Legislative Assembly, 
the Administrator of Karikkal Territory and other high officials have 
also paid visits to the mutt. 


Ministers of the Madras Province . Sir P. T. Rajan , T. S. S. Rajan , 
S. Ramanathan and others, Raja Sir Annamalai Chettiar of Chettinad, 
Kumararaja Sir Muthia Chettiar, Sir R. K. Shanmukam Chettiar , 
Sir R.S. Sarma, and other distinguished gentlemen used to visit His 
Holiness. On all important occasions, the District Official heads , 
the President of the Hindu Religious Endowments Board and 
Commissioners used to visit. His Holiness Sri Kanchi Kamakoti 
Sankaracharya Swamigal has visited Dharmapuram and worshipped 
at the local temples. 


Rural reconstruction 


The landed properties belonging to the several institutions 
connected with the Adhinam have been improved, reclaimed 
wherever 

necessary and brought under cultivation . Enormous 
improvements have been effected and the fertility of the land 
enriched . Fruit bearing trees like Cocoanut , mango, tamarind , 
bamboo, cashewnut, palmyra etc. , are being extensively planted and 
reared in the several villages . All possible measures for steady 
increase in production have been adopted and they are bearing 
fruit successfully. 


General Progress 


After His Holiness assumed the administration the cash balance 
has increased from 23 % of the annual income in fasli 1342. to 
80 % in 1352 after spending about 14 % on ( tiruppani) renovation of 
the buildings exclusive of other improvements made. 


320 


arease 


' தருமபுர ஆதீன மடாலயத்தில் 


பாம்.. 

M 
SPN 

VAO 
1 


கசகசா 
படிவம்- பாகம் 


1941 - ல் நடத்தப்பட்ட மெய்கண்டான் சித்தாந்த 

மகா நாட்டு நுழைவு 


2. 23 - வது மகாசந்நிதானம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக 
ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகளின் 

ஞாபகார்த்த வளைவு 


ANJORE 


தருமபுரத்தில் தோட்ட அபிவிருத்தி 


4 . பூராவும் ஒரே கருங்கல்லால் செய்யப்பட்ட 

உட்காரும் பலகை ( Bench ) 
நீளம் 3 ' 9 " 

அகலம் 3 ' உயாம் 1 ' 9 " 


APPENDICES 


APPRECIATIONS 


APPRECIATIONS 


งานบน 


MAHARAJA 


Dharmapuram Adhinam Mutt 


EXTRACT FROM AUDIT REPORTS . 


Fasli 1346 : - கணக்குகள் யாவும் செம்மையாக வைத்திருப்பதுடன் 
கூடியவரையில் QJU GOTH : 6 

சாதனங்கள் இடங்கள் 
குறிப்பிட்டிருப்பதால் ஆடிட் சீக்கிரம் நடைபெற ஏதுவாக யிருந்தது . 

). 


CIT 14.00 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant & Auditor, 

14-12-37 . 


Fasli 1347 : - In conclusion I am glad to report that the 
accounts of the Adhinam are maintained satisfactorily and the 
records are arranged in such an order as to facilitate easy 
reference . 

( Sd .) G. Natesan , G. D. A., R. A. , 
Registered Accountant & Auditor, 

16-10-38 . 


Fasli 1348 : - The records are arranged in order and the numbers 
given for all the documents make 

documents make the verification easy . The 
accounts are maintained satisfactorily. 


( Sd .) G. Natesan , G. D. A., R. A. , 
Registered Accountant & Auditor, 

9–8–39. 


Fasli 1349 : - The records of the Mutt are arranged in order. 
Index register is maintained for records which makes the verifica 
tion easy. The accounts of the Mutt are well maintained and 
the transactions in the day book have been verified daily by the 
responsible officers of the Mutt and signed as to its correctness. 


323 


The work of the Mutt is allocated to different clerks and each 
clerk is made responsible for that particular work entrusted to him . 
In this connection I am glad to report that the clerks of different 
branches have executed their portion of work very satisfactorily 
and are able to give satisfactory explanations to questions raised 
by me in the course of audit . 


(Sd.) G. Natesan , G. D. A. , R. A. , 
Registered Accountant & Auditor , 

25-8-40 . 


Fasli 1350 : - I have pleasure to report that the accounts of 
the Mutt are well maintained and carefully written under proper 
supervision and check . More than usual attention has been paid 
for the proper , correct, and prompt verification of the accounts by 
experienced persons of the mutt . It is the pleasant part of my 
duty to report further that Sri- La -Sri Mahasannidhanam has been 
giving personal attention to even minute details of the income 
and expenditure of the mutt and all the items of expenditure 
have been brought down to such economic limits without any 
sacrifice to efficiency and to proper return . The manager and the 
staff have also been evincing the same kind of devoted interestedness 
in carrying out instructions of the Adhinam and 

and their 
record in accounts . The result is , the mutt is in a state of 
excellent efficiency and management. It is a pleasure and prestige 
for me to be the auditor of such good and elevating mutt and 
to be associated with the Adhinakarthar . 


their proper 


( Sd . ) T. S. Kunjithapatham , 
Registered Accountant, 

28--2-1942. 


Fasli 1351 . 


General: 


It is a pleasure for me to report the observations made in 
my last year's report. The same kind of vigilant supervision is 
excercised by Sri - La - Sri Mahasannidhanam over the work of the 
staff under him . Every department is kept functioning in a 
perfect state of efficiency. Not one item of income or expenditure 
escapes his attention . His control is visible all sides . The 


on 


324 


system of internal check and supervision employed is excellent. 
It looks as though that even the minute details of work of the 
mutt and in all other devasthanams under his control, are being 
attended to by him with care, and zeal. The administration and 
management of the mutt and of all other devasthanams under his 
jurisdiction is strict and systematic. Under the present Sri -La - Sri 
Mahasannidhanam , Tirupani works of all devasthanams and the 
mutt - are undertaken not only as responsible duty cast upon him , 
but it looks as though he is attending to this part of his primary 
duty as a hobby. He attends to the devasthanam uthsavams with a 
certain amount of zealous interest, and they are 

are all 

all being 
appreciated by the public in large. Useful charitable works are 
all also under - taken . This successful and most efficient adminis 
tration of the present Adhinam is due to 

extent to the 
high sense of responsibility felt by the Head Clerks, the Managers 
and the staff . I will be failing in my duty if I fail to say that 
the Head Clerks, Managers and the staff of the mutt have been 
attending to their duties very well realising their responsibilities 
and duties . Their honesty and devotion to duty and interest in 
the Mutt's work are simply praise -worthy, and they have been 
giving all facilities for the thorough checking of the accounts 
by me and my staff. 


It is a pleasure and privilege to be the auditor of such 
well managed devasthanams and Mutt . I take this opportunity 
of expressing my thanks and gratitude to Sri - La - Sri Mahasannidhanam 
for appointing me as one of the auditors of the Mutt. He really 
feels that an efficient system of checking and audit is indispensable 
and helpful for finding out mistakes if any and for making 
improvements, where -ever possible. He gives full facilities to the 
auditors and insists upon all 

upon all the details 

details also being checked 
thoroughly, and this kind of help 

kind of help gives enthusiasm to the 
auditing staff and encourages them in the discharge of their 
duties. I thank him again for the importance he attaches to the 
audit and the encouragement he gives to all auditors for discharging 
their duties without fear or favour. 

( Sd .) T. S. Kunjithapatham , 
Registered Accountant, 

18-12-1942 . 


325 


EXTRACT FROM 


INSPEOTION NOTES 


The condition of the Math is quite satisfactory and extensive 
repairs and improvements have been effected . 


* 


Cash book , ledger, paddy day book , acquittance roll , suit 
register and all other subsidiary accounts are maintained up - to - date . 
Various receipts and expenditure are supported by proper vouchers . 


During the fasli 1348 a sum of Rs . 11,296-12-7 was spent for 
improving and repairing the math premises . 


A sum of Rs . 18,000 / - was realised from war bonds of the 
year 1916 and the same is invested in banks . 


The accounts 

accounts of the math have been audited up - to - end of 
fasli 1348 . 

( Sd . ) A. Kondappa . 
President , H. R. E. Board. 

9--9-39 . 


Camp:- Dharmapuram . 
D./20-1-41 & 21-1-41 . 


The entire village of Dharmapuram belongs to the math and 
all the buildings are under the management of the math . Most 
of the officials and the servants of the math reside in the 
buildings and nominal rents are charged . Considerable improvements 
have been made with reference to surrounding lands by planting 
cocoanuts etc; several buildings have been recently constructed . 
A fine guest room has been completed . Two other houses are 
about to be built. Another guest house for non - hindus and officials 
is almost completed. The Pandarasannithi proposes 

proposes to build a 
library in front of his quarters and an office room to locate the 
office. He has also set apart one site for the location of agama 
patasala and another for elementary school . The buildings contain 
all modern amenities of like electric lighting, pumping, 

pumping, radio , 


326 


motors etc. There are three men trained in Thevaram recital . 
New publications of religious works are proposed to be made . 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar, 

Commissioner . 


I visited the Dharmapuram Math . I could not spend as much 
time as I desire ; but my impressions of the math are good . The 
math itself is said to be improving in every direction . It is 
adding more buildings, having systematic accounts and exercising 
greater control. I could not go into the details of the system of 
the accounts he has introduced which prevents any misappropria 
tion and malversation . He also told me that he loses no time in 
directly looking into any affair whenever he smells anything wrong. 
The reports that I hear about the math also go to show that 
this math is improving. 


Inspected Sri Gnanasambandar and Dharmapuriswarar temples. 
This is being renovated . The work is in progress, 


( Sd . ) T. M. Narayanaswami Pillai , 

President . 
10--2 - '41 . 


This is the first time that a South Indian Math arranged for 
à religious conference and invited all the leading religious men 
from South India for the conference . 

the conference. The math had arranged 
everything necessary for the reception of the delegates and learned 
people . A huge pandal has been erected for holding the conference, 
It was decorated elegantly and a large number of placards contain 
ing religious and moral sayings were hung on the walls as well 

on pillars . Arrangements has been made for meals for the 
delegates and for other persons who attended the conference . 
The conference was held for 4 days . The subject for the conference 
was a study of Sivagnana Botham a treatise on Saiva Siddhantha 
and on Tirumurais . On the 28th pooja took place . On the 29th 
the first half portion of Sivagnana Botham was discussed . A number 
of eminent scholars took part 

took part in the discussion . Sri Easana 
Sivachariąr presided... On the 30th the latter half of the work was 


as 


327 


discussed . On that day also a large number of scholars took part 
in the discussion ; I presided . On the 31st Mr. C. K. Subramania 
Mudaliar presided and a good number of scholars spoke on the 12 
Tirumurais. There was a Thevara Goshti who sang the divine 
songs during intervals . The conference was a successful one. It 
attracted most of the important people in the district of Tanjore and 
neighbourhood who were immensely benefitted by it. The proceedings 
and the speeches were printed and circulated . A new Library has been 
started . A Thevara Patasala is working . Representatives from other 
maths also were present. The General impression is that the impluse 
now given by the Dharmapuram math will be continued by other 
maths in due course . 

The othuvars also could be easily 
trained in the Thevara patasala . 


( Sd .) - C. M. Ramachandran Chettiar , 

Commissioner 
29, 30 , 31–8–41. 


Visited the math and had a talk with the Pandarasannathi 
about the various works made by him after my last visit . The 
Library had been improved to a considerable extent. Various rare 
books on philosophy and religion have been added . Important works 
in Tamil, Sanskrit, and English have been purchased. In fact this 
library can boast to be one of the best libraries in South India 
regarding religion and philosophy. One wishes that similar libraries 
are located in the other religious institutions. There after I visited 
the Press which has been installed in the math . 


Among the books published by the math , I have to mention 
specially one phamphlet issued by the press giving selections of 
devotional songs to be written on the walls of temples. The math 
is doing eminent service to the religious institutions of South 
India by the publications of this book at the directions of the 
H. R. E. Board . Lectures are being arranged periodically under the 
auspices of this math . I wish success to the various activities of 
the math . 


( Sd .) C. M. Ramachandran Chettiar 

Commissioner 

25-10 - '42. 


328 


குருபூசை தினத்தில் 

ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் 
காவிரித் திருமஞ்சனத்திற்கு எழுந்தருளல் . 


8 . 


பட்டணப்பிரவேசம் . 


Visited the math and had a talk with the Pandarasannathi 
about the various works made by him after my last visit. The 
library had been improved to a considerable extent. Very rare 
works in philosophy and religion have been added . Important 
works in Tamil , Sanskrit , and English have been purchased . In 
fact this library can boast to be one of the best libraries in 
South India regarding religion and philosophy . One wishes that 
similar libraries are located in the other religious institutions. 
There after. I visited the press which has been installed in the math . 
Among the books 

books published by the math, I have to mention 
specifically one pamphlet issued by the press giving selections 
of devotional songs to be written on the walls of temples. The 
math is doing eminent service to the religious institutions of 
South India by the publication of this book at the directions of the 
H. R. E. Board . Lectures are being arranged periodically under the 
auspices of this math . I wish success to the various activities 
of the math . 

( Sd . ) C. M. Ramachandran Chettiar 

Commissioner . 

25-10 -'42 . 


While I was at Karthiyaniruppu for the purpose of inspect 
ing the temple , the Madathipathi of Dharmapuram sent an invitation 
to me to go to Dharmapuram since Gurupooja was 

Gurupooja was going on 
there . Since the train service had been completely dislocated and 
as I could not get convenient train to go to Madras soon , I took 
the opportunity of accepting the invitation of the Pandarasannathi 
and paying a visit to the math which was about 12 miles from 
Shiyali. When I visited the math , I found that festivities were in 
full swing and that there was a huge concourse of people. I saw 
the Pandarasannathi and I had a talk with him regarding the 
improvements which he had made recently, Mr. Ahilandam Pillai 
the District Munsif accompanied me during this visit. The Pandara 
sannathi gave me the recent publication which has been issued 
by the math . They are annotated editions of Neethi-neri - vilakkam 
and Tiruvarur Nan -mani Malai. The get up and the annotation 
are very fine and would be useful for student population . Siddhanta 
classes and thevaram instructions have been introduced in right 
earnest. 

There was a large gathering of learned people who had 
been invited to take part in the religious discourses. The expenses 


$ . %. 42 


329 


of the learned pandits are met by the math . A group photo was 
taken of the pandits and the students of the institution . Later on 
presents were given to the brahmins who attended the function , 
Feeding arrangements have been made to all the persons invited . 
Most of the prominent tamil pandits were present , so also a number 
of officials including the Administrator of the French Territory 
in which there are a few math institutions . Religious lectures 
were held in front of the math . Vajravel Mudaliar and a few 
others spoke under the presidency of Esana Sivachariar . I spoke a few 
words of encouragement about the work done by the math . There after 
the procession in regular royal style commenced . It is known as Pattana 
pravesam here. The gathering was huge and the decoration and 
other paraphernalia was superb . Eminent musicians like Rajaratnam , 
Veeruswami and others took part in the procession and vied with 
eath other in their 

their accompaniments. I stayed at the procession 
till midnight and returned to Mayavaram . It was said that the 
procession would go almost till day - break . The arrangements 
were excellent and the function was grand . One wishes that similar 
example is followed by other maths , especially in patronising 
religious work and learned art . I understand that a series of 
classes would be held for the study of Sivagnana Siddhiar by Easana 
Sivachariar. Madathipathis should copy the example of this math 
atleast in propaganda of religion to the public . 


on 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar 

Commissioner 
26--5 - '43. 


Visitors ' Remarks - Adhinam Patasalas 


We had the pleasure of visiting the Thevaram School and 
and we enjoyed the recitation given by two of the pupils . We 
wish the institution all success . 


92-43. 


( Sir R. K. Shanmukam Chettiar , Kt . , K. C. I. E. , ) 
( Dr. Rajah Sir Annamalai Chettiar, Kt . , LL . D. , 

of Chettinad . ) 


தருமை ஆதீனப் பாடசாலையில் தேவார மாணவர்களில் இருவர் 
தமிழ் மறையாம் திருமுறையை . இசையுடன் இசைத்ததைக் கேட்டு 


330 


இன்புற்றேன் . இதனால் தமிழ்த் தாய்க்கும் , தமிழிசைக்கும் . பெருந் 
தொண்டைச் செய்த பெரும்பயனை ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா சந்நிதானம் அவர்கள் 
பெற்றவர்களாவார்கள் . 


( Sd . ) , எம் . எம் . தண்டபாணி தேசிகர் 

24-5-1943 . 


சமய 


ஸ்ரீ - ல - ஸ்ரீ ஆதிகுரு மகாசந்நிதானங்களின் குருபூஜை சமயத்தில் வந் 
திருந்த சமயத்தில் ஆதீன வேதசிவாகமபாடசாலை மாணவர்களும் , தேவார 
பாடசாலை மாணவர்களும் அவரவர்கள் தேர்ச்சியைக் காண் நேர்ந்த 
தானது மிக்க மகழ்ச்சியைத் தந்தது . இம் மாணவர்கள் வருங்காலத்தில் 

உணர்ச்சியை எங்கும் பெருக்க பேருதவியாவார்கள் . இவ்விரு 
பாடசாலைகளும் தினம் தினம் விருத்தியடைந்தும் , இவைகளுக்கு புத் 
துயிர் கொடுத்துள்ள ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா சந்நிதானங்களுக்கு தமிழுலகம் 
கடமைப் பட்டுள்ளதாகும் . ஸ்ரீ சொக்கநாதரின் பேரருளால் ஸ்ரீ -ல - ஸ்ரீ 
மகா சந்நிதானங்களும் , அவர்களுடைய நல்லறங்களும் என்றும் நின்று 
நிலவ அவனருளைச் சிந்திக்கின்றேன் . 


(( Sd . ) J. M. சோமசுந்தரம் 

27-5-43 . 


தருமபுர ஆதீனத்தில் நடைபெறும் தேவார பாடசாலையைப் 
பார்த்துப் பெரு மகிழ்வடைந்தேன் . தேவாரம் , திருவாசகம் . திருப்புகழ் 
முதலிய அருணூற் பாடல்களை இன்னிசையோடு மாணவர்கள் பாடு 
வதைக் கேட்டு மனக் களிப்படைந்தேன் . தேவார பாடசாலை மாணவர் 
களுக்குத் தமிழ் இலக்கியம் , கணக்கு , அறிவியனூல் , ஆங்கிலம் , 
வடமொழி முதலிய பல கலைப்பகுதிகளும் நன்கு கற்பிக்கப்படுகின்றன . 
திங்கள் தோறும் ஆண்டு தோறும் தேர்வு நடைபெறுகின்றது . இதனால் 
மாணவர்கள் இளமையிற் கற்கக்கூடிய இன்றியமையாதன யாவும் 
கற்றுத் தேர்ச்சி பெற்று உரிய கல்வி பயிலத் தகுதியுடையவர்களா 
கின்றார்கள் . இத்தனை சிறந்த தொடக்கக் கல்லூரி இவ்வாதீனத்தில் 
தான் நடத்தப்பெறுகின்றதெனத் தெரிகிறது . இதற்குத் தமிழுலகம் 
ஆதீனத் தலைவர்களாகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முக தேசிக பரமாசாரிய சுவாமி 
களுக்கு என்றும் கடமைப் பட்டுள்ளது . இக்கல்லூரி எதிர்காலத்தில் 


331 


சிறந்த பெருங்கல்வி நிலையமாக உருவெடுத்து விளங்கும் வண்ணம் 
இறைவன் திருவருளை வழுத்துகின்றேன் . 


( Sd . ) கா . சுப்பிரமணியப் பிள்ளை , 

தமிழ்ப் பேராசிரியர் , 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் . 

18-7--43 . 


களால் 


திருக்கயிலாய பரம்பரைத் திருத்தருமையாதீனத்து 24 - வது மகா 
சந்நிதானம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமி 

நடத்தப்பெறும் அரும் பெரும் செயல்களில் முன்னணியில் 
உள்ள தேவாரப் பாடசாலையில் மாணவர்களுக்குப் பாடங்கள் வகுக்கப் 
பெற்றும் , சாத்திரமுறைப்படி போதிக்கப்பெற்றும் வருவது 

போற்றத் 
தகுந்தது ஆகும் . இப்பாடசாலையில் பயிலும் மாணவர் எல்லாரும் 
எதிர்காலத்தில் பல சில நுண்ணறிவாளர்களாய் வருவதற்கு ஏதுவா 
யிருக்கும் என்று ஊகிப்பதற்குப் பல சான்றுகள் தோன்றுகின்றன . 
இது என்றும் வாழவேண்டும் என்றும் , இதை அழகுபெற நடத்து 
விக்கும் ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா சந்நிதானம் அவர்கள் திருவடி போற்றப்படு 
வதாகும் என்றும் கூறி அப்பெரியாரின் திருவடிகளை வாயாரப் போற்று 
கின்றேன் . 


P.T. S. குமரசாமிசெட்டியார் ,, 

கும்பகோணம் , 
August '43 . 


I had found very great pleasure in visiting the Dharmapuram 
School, its various buildings and extensive gardens. I have also 
been privileged to pay my namaskarams to His Holiness . 


SO 


The whole Dharmapuram Mutt is well managed and 
organised that I have found it easy to visit all the places . My 
thanks to the management. 


. 


( Sd . ) C. K. Kamukutty 
Professor , Indraprastha College, Delhi . 

28-8 - '43 . 


332 


தருமபுரம் தமிழ்மறைக் கல்லூரி மாணவர்களில் , சிலர் ஆசிரிய 
ரோடு கலந்து மறையின் அமுதைப் பண்களிக்கப் பாடினர் . கல்லூரித் 
தமிழ்ப்புலவர் வித்துவான் மு . ஆறுமுக தேசிகரோடும் அளவளாவினோம் . 
தமிழ்மறை இசையமுதம் , இன்பம் பெருக்கி உளங் 

கனிவித்தது . 
புலவரது அளவளாவலால் கல்லூரியில் பயிற்றுவிக்கும் இயல் தமிழ்ப் 
பகுதிகளை யறிந்து உவந்தோம் . விரைவில் , இஃது ஒரு பெருந்தமிழ்க் 
கல்லூரியாக , கடவுட் கொள்கைச் சுடர் பரப்பும் அருள்ஞான நிலையமாக 
விளங்குக என ஆதீன பரமாசாரிய அடிகளாரின் திருத்தாண்மலர் 
போற்றுகின்றோம் . 


ஆ . கஜபதி , 
டிஸ்ட்ரிக்ட் முன்சீப் , 

சிதம்பரம் : 


இரத்தினம் , 
டிஸ்ட்ரிக்ட் முன்சீப் , 

மன்னார்குடி . 


கீ . இராமலிங்கன் , 
நகராட்சி ஆணையாளன் 
( முனிசிபல் கமிஷனர் ) 

12--9-43 . 


Sri Gnanapuriswarar temple , Dharmapuram . 


EXTRACT FROM INSPECTION NOTES 


The temple has been recently repaired . It is now well kept. 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar 
H. R. E. Board , Commissioner , 

20-1-1941 . 


Sri Thyagabrahma Mahotsaya Sabha , Mylapore. 


an 


I 

directed by the governing body of the Sabha to 
convey to Your Holiness its sincere thanks for the great help 
Your Holiness have done to the Sabha during the recent Aradhana 
Celebration at Tiruvadi. 


The Governing body feels it cannot be sufficiently grateful 
to Your Holiness for the improvements done to the Pushyamantapam 
but for which feeding such a large gathering would have been 
a great problem . 


* 


333 


The Governing body feels that the success of the Celebration 
is to a large measure due to Your Holiness . 


( Sd . ) Musiri Subramaniam 
Secretary & Treasurer 

3-3-41 . 


சேக்கிழார் திருக்கூட்டம் , கோயமுத்தூர் , 24-3-41 . 


தீர்மானம் : - சிவாநுபூதிச் செல்வர் ' 'சிவக்கவிமணி " திரு ' 
C. K. சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் உரையுடன் பிரசுரிக் 
கும் திருத்தொண்டர் புராண உரை வெளியீட்டில் திருநாவுக் 
கரசு நாயனார் புராணப்பகுதி முழுவதும் தம் சொந்தச்செலவில் 
அச்சிட்டு உதவி அருள் 

உதவி அருள் புரிவதாக ஏற்றுக் கொண்டருளி 
அதற்காகும் காகிதம் முழுதும் இப்பொழுதே உபகரித்துள்ள 
திருக்கைலாய பரம்பரை திருத் தருமபுர ஆதீனம் 24 -வது 
பட்டம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக பரமாசாரிய மகாசந்நி 
தானம் அவர்களின் பெருங்கருணைமிக்க பேருதவிக்கு இத் 
திருக்கூட்டம் தனது மனமார்ந்த நன்றியறிதலை மிக்க வணக்கத் 
துடன் தெரிவித்துக் கொள்வதுடன் இத்தகைய வள்ளற்றன்மை 
சைவ உலகிற்கே பெரும் பயன் தருவதாம் 

தருவதாம் எனவும் சிறந்த 
வழிகாட்டியாயிருக்குமெனவும் தெரிவித்துக்கொள்ளுகிறது . 


Dharmapuriswaraswami temple , Dharmapuram . 


EXTRACT FROM AUDIT REPORTS 


Fasli 1346 : -- 


கணக்குகள் யாவும் செவ்வனே வைக்கப்பட்டிருக் 


கின்றன . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai 
Registered Accountant , 

7-9 - '37 . 


Fasli 1347 : - Proper books of accounts are maintained . 


(Sd .) K. M. Kunjithapatham Pillai 
Registered Accountant , 

11-10 - '38 . 


11 


334 


Fasli 1348 : - The accounts have been kept properly. 


( Sd. ) C. R. Krishnaswamy 
Registered Accountant & Auditor, 

28-8-1939 . 


Fasli 1349 : - The accounts have been kept properly. 


( Sd . ) C. R. Krishnaswamy 
Registered Accountant & Auditor, 

5-941940 . 


Fasli 1350 : - I am glad to report that the account books 
are well maintained and that the temple premises are kept neatly . 
It gives me pleasure to add that poojas were regularly performed . 


( Sd . ) T. S. Kunjithapatham 
Registered Accountant & Auditor, 

10-1--1941. 


Fasli 1351 : - The accounts are kept neatly and correctly . 
It is a pleasure to report that the poojas are conducted regularly 
and systematically and it will be delight to visit such neatly 
kept and excellently managed temples . It is difficult to find very 
many such well managed temples with small resources; and the 
Adhinam have every reason to be proud of such Devasthanams. 


( Sd . ) T. S. Kunjithapatham 
Registered Accountant & Auditor. 

21-12-1942 . 


EXTRACT FROM INSPECTION NOTES . 


The temple has been recently repaired. The compound walls 
have been given a colouring and they look like granite slabs. In 
front of the temple eleva 

eleva trees have been planted which give 
nice appearance . 

The temple is kept neat and clean . 


335 


This is the temple about which there is a tradition of the first 
Guru having settled here from which the math arose . 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar 
H. R. E. Board , Commissioner . 

20--1-41 . 


Sri Sundareswarar Temple , Manakkudi . 


EXTRACT FROM AUDIT REPORT 


Fasli 1351 : - The temple is kept quite clean and neat . 


( Sd . ) P. M. V. Naidu & Co. , 
Registered Accountants , 

21-9-42 . 


Sri Saktipuriswarar Temple, Karunquilnathanpettai 

EXTRACT FROM AUDIT REPORTS 


Tasli 1346 : 


கணக்குகள் யாவும் செவ்வனே வைக்கப்பட்டிருக் 


GOT I GOT . 


Sd . K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant . 

27–8—37 


Fasli 1351 : 


The temple is kept very neat and clean . 


Sd . P. M. V. Naidu & Co , 
Registered Accountants 

21—9—42 . 


Sri Vadhanyeswaraswami Temple , Vallalarkoil . 


EXTRACT FROM AUDIT REPORT 


Fasli 1343 : - கோவில் கணக்குகள் ஒழுங்காக வைக்கப்பட்டிருக் 


கின் றன . 


Sd . K. M. Kunjithapatham Pillai 
Registered Accountant, 

18--9-43 . 


336 


EXTRACT FROM INSPECTION NOTES . 


** 


Repairs have been effected recently . The store room compound 
walls to nandavanam , the entrance , and the southern verandah 
have been restored . The front mantapam has been pulled down . 
So renovation work is still in progress. 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar, 

Commissioner, 
21-1-41 . 


Sri Veeratteswaraswami Temple , Korukkai. 


EXTRACT FROM AUDIT REPORTS 


Fasli 1346 : - # 20 #GET யாவும் திருப்திகரமாக வைக்கப் 
பட்டிருக்கின்றன .. 

( Sd . ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant , 

27-8 --- 37 . 


Fasli 1347 : - Books of accounts are properly maintained. 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant, 

11-10-38 . 


Fasli 1348 : - The accounts are well maintained . 


( sd . ) C. R. Krishnaswami, 
Registered Accountant & Auditor, 

28-8-39 . 


Fasli 1349 : - The accounts have been kept properly. 


( Sd . ) C. R. Krishnaswami, 
Registered Accountant & Auditor, 

5-9-40 . 


5.2 . 43 


337 


Fasli 1350 : - The bills are sanctioned then and there, and payments 
made regularly. During the fasli under audit the Devasthanam 
has effected Tiruppani works to the extent of Rs . 387-8--0 . The 
Mahasannidhanam takes very great interest in the administration 
of the temple , in the execution of Tiruppani works , pays frequent 
surprise visits to the temple , and also exercises strict control over 
all the temple staff. The affairs of the Devasthanam are quite 
satisfactory. We are glad to state that the tone of accounting 
is beyond any remarks and can even say , from our experience 
of Temple Audits in the district for 

over a decade , that the 
system is a model one fit to be copied by the Devasthanams 
under the control of the Committees and the H. R. E. Board . 


( Sd . ) Rajamany & Sankaran , 
Registered Accountants & Auditors , 

22--1-42. 


Fasli 1351: The affairs of the Devasthanam are being ably 
administered by His Holiness. There is external evidence to show 
that His Holiness pays surprise and sudden visits to the 
Devasthanam and checks the accounts which are written up -to 
date . All the requisite registers are maintained . The bills are 
sanctioned then and there , and payments made regularly. There 
is effective and adequate check over the staff. 


On the whole , in our opinion , the affairs of the Devasthanam 
are quite satisfactory. Finally we have to state that the tone 
of the accounting is very good and commendable . 


( Sd . ) Rajamany & Sankaran , 
Registered Accountants & Auditors, 

17-8--42. 


EXTRACT FROM INSPECTION NOTES 


About Rs. 2000 was spent in repairing the mantapam. 

The 
trustee is advancing funds without interest for effecting the 
further improvements. Budget for fasli 1349 has been sanctioned . 


338 


Accounts are maintained up - to - date supported by vouchers. The 
accounts have been audited up - to fasli 1348 . 

( Sd. ) A. Kondappa, 

President. 
8--9 -- ' 39 . 


Sri Kutramporuthiswarar Temple , Thalanayar. 

EXTRACT FROM AUDIT REPORTS 


Fasli 1346 : - கணக்குகள் யாவும் சரிவர வைக்கப்பட்டிருக்கின்றன . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant, 

7-9-37 . 


Fasli 1348 : - The accounts : have been kept properly. 

( Sd . ) C. R. Krishnaswami , 
Registered Accountant & Auditor , 

27--8--38 . 


Fasli 1350 : - The temple premises are kept neat and clean , 
and the services are properly conducted . All the prescribed 
accounts are maintained and written up - to - date . Tiruppani work 
i . e . , the renewal of all the outer prakaram walls has been done 
with the amount advanced to the Devasthanam by the Adhinam . 
The above amount is being refunded in yearly instalments . This 
is a clear proof of the interest evinced by 

evinced by the Adhinam in 
effecting Tiruppani works. The Devasthanam submits copies of all 
the monthly accounts to the Adhinam . All bills are sent to the 
Adhinam for sanction in time . The temple servants are regularly 
paid their monthly salaries . The affairs of the Devasthanam 
very satisfactory. We are glad to state that the tone of accounting 
is beyond any remarks and can even say , from our experience 
of temple audits in the 

the District for over a decade, that the 
system is a model fit to be copied by the Devasthanams 
under the control of Committees and the H. R. E. Board . 


are 


one 


(Sd .) Rajamany & Sankaran , 
Registered Accountants & Auditors, 

22-1-42 . 


339 


are 


Fasli 1351 : - The temple premises are kept neat and clean 
and the services are properly maintained . All the prescribed 
registers and accounts properly maintained and brought 
up -to - date. The Devasthanam submits copies of all accounts to the 
Adhinam . All bills 

are sent to Him in time for sanction . In 
short everything is done only after His approval . The temple 
servants are regularly paid their salaries . On the whole, we are 
glad to say that the affairs of the Devasthanam are 

are quite 
satisfactory. The 

The tone of the accounting is very good and 
commendable. There is much external evidence we wish to point out , 
to prove that His 

that His Holiness pays sudden and surprise visit to 
the Devasthanan . He exercises strict control over the members 
of the staff and watches their work systematically. 


( Sd . ) Rajamany & Sankaran , 
Registered Accountants & Auditors , 

17-8-43 . 


EXTRACT FROM INSPECTION NOTES 


The outer compound wall has been repaired . Budget, register 
of properties and other returns have been submitted . The accounts 
of the temple have been audited up - to end of fasli 1348 . 


* 


( Sd . ) A. Kondappa , 

President, 
7-9--39 . 


Velur Devasthanam . 


EXTRACT FROM AUDIT REPORTS 


Fasli 1345 : - The accounts are well maintained . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant & Auditor , 

29-10-35 . 


340 


Fasli 1348 : - I am glad to report that the maintenance of 
accounts are satisfactory and records are kept in such an order as 
to facilitate easy verification 


( Sd . ) G. Natesan , G. D. A. , R. A. , 
Registered Accountant & Auditor , 

9-11-39 . 


Fasli 1349 : - TARAFF - Cash . 


The present Trustee , it seems , is trying his level 
best to get at the names of the real enjoyers of these lands by 
getting certified copies of the Rojwar payments of kist by the 
tenants on behalf of the temple, the registered owner of these 
lands , and getting copies of the transactions entered into between 
parties , regarding each survey number comprised in these villages from 
the Registration Department. In the matter of other villages it is 
one for congratulation that individualwar D. C. B. is prepared in 
the year under my audit for the first time in the annals of the 
history of this temple , for the past six years from fasli 1344-49 
leaving off the arrears of previous faslis as barred by limitation . 


* 


( Sd . ) M. R. Balasubramania Iyer, 

Auditor , 
7-3-41 , 


Fasli 1350 : - Besides the very few remarks noted above we are 
glad to submit that His Holiness the Pandarasannathi of Dharmapuram 
Adhinam is personally taking a very keen interest in the adminis 
tration of the Devasthanam in the proper way and that the poojas 
are performed regularly at the appointed hours with particular reference 
to Tiruppani works . During our audit the Sannidhanam visited four 
times to inspect the outer wall Tiruppani works. 


( Sd . ) Rajamany & Sankaran 
Registered Accountant & Auditor, 

22-1-1942 . 


341 


Fasli 1351 : - It is a source of pleasure to me to audit the 
accounts of this Devasthanam for Fasli 1351. The Devasthanam has 
been under the supervision of Sri - la - Sri Mahasannidhanam of 
Dharmapuram Adhinam who is the Trustee visiting the temple off 
and on , and evinces much interest in looking after the affairs of the 
temple , and as such the staff is working excellently well . Moreover the 
staff takes much personal interest in the management of the affairs. 
Each and every department is functioning efficiently . The system of 
cross check is an excellent one and helps the correct maintenance of 
accounts . The administration and the management of the Devasthanam 
under the control of Dharmapuram Adhinam has been systematic and 
strict. During the audit period the Tiruppani works to the extent of 
Rs . 27,200-15—7 

carried out . Tiruppani of Mathils and 
Tiruppani concrete works were done during the year . Dharmapuram 
Adhinam Pandarasannadhi pays surprise visit to the Devasthanam and 
as such the entire establishment is always on the alert . The accounts 
are maintained very fairly and are highly exemplary in such a big 
Devasthanam where there are extensive lands and income from general 


were 


sources . 


( Sd . ) T. S. Kunchithapatham , 
Registered Accountant , 

16-1-43 . 


EXTRACT FROM INSPECTION NOTES 


a 


The temple is very huge one and recently , the huge 
mantapam towards the west of the temple has been completely 
renovated . It can hold thousands of people and is fit for huge 
audiences. Sacred texts have been extensively written on the walls. 
The tank is also kept in good condition . 


A.R.P. arrangements have been made at the advice 

advice of the 
authorities. The safe room is a very strong one and I inspected 
it . The temple is under the management of a Kattalai Thambiran 
under the control of Dharmapuram . 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar , 

Commissioner , 

23-10-42 , 


342 


Sri Sattanathaswami Temple, Shiyali. 


EXTRACT FROM AUDIT REPORTS 


Fasli 1345 : 

கணக்குகள் யாவும் ஒழுங்காக எழுதப்பட்டும் , 
செம்மையாக வரவு செலவு செய்யப்பட்டும் , ஒழுங்காக நடத்தப்பட்டும் 
வருவது மிகவும் திருப்திகரமாயிருக்கிறது . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant and Auditor , 

18-11-36 . 


கணக்குகள் 


யாவும் 


செவ்வனே வைக்கப்பட்டு 


Fasli 1346: 
வருகின்றன . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 

Registered A.ccountant , 

7-9-37 . 


Fasli 1349 : - The books of account are well maintained . 


( Sd . ) K. M. Kanjithapatham Pillai, 
Registered Accountant, 

9-8-40 . 


are 


Fasli 1350 : - , The Devasthanam accounts 

very 

well 
maintained . The affairs appear to be very ably and promptly 
supervised by the Adhinam Office and evidences of such keen 
supervision were not wanting on the many records produced 


before us . 


a 


Noteworthy progress has been made in the matter of Tiruppani. 
The temple compound walls are being gradually renovated and 
the office is situate within the temple precincts in pacca 
building . 

( Sd . ) Raman & Sarma , 
Registered Accountant, 

31-12-41 . 


343 


a 


Fasli 1351 : - The Devasthanam accounts are well maintained . 
There are ample evidences of prompt and able supervision by the 
Dharmapuram Adhinam over the affairs of the Devasthanam . 
The accounts for the fasli under report reveals substantial 
surplus of Rs . 14,241--6-7. 

( Sd . ) Raman & Sarma, 
Registered Accountants , 

28--9-42. 


EXTRACT FROM INSPECTION NOTES 


Camp. Shiyali . Dated 14th March 1938 . 


condition of 


The temple has been renovated . The financial 
the temple is on the whole satisfactory . 


( Sd . ) E. Padmagirisa Iyer , 
H. R. E. Board Commissioner . 


а 


The general condition of the temple is satisfactory. The 
trustee has effected several repairs recently . The trustee has 
constructed decent little office building at a fair cost of 
Rs . 2,300 / - The budget for the fasli year was submitted . Register 
of properties is maintained and the same was submitted 

to 

the 
Board . The accounts are posted up - to - date and the vouchers are 
counter - signed by karbar . 

( Sd . ) A. Kondappa, 

President , 
6-9-39 . 


Repairs have been done to certain portions . The Office room 
of the temple has been recently built and nice . A plan of 
the temple is kept in the office room . One garden has been 
planted with young cocoanuts . The store room is also neatly 
kept . I find that considerable improvements made in this temple. 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar, 

Commissioner , 

21-1-41 . 


344 


* 


The management of the temple is under Dharmapuram math . 
Considerable interest has been taken by the math to improve the 
temple . My suggestion to put up a railing to the steps leading 
up 

' to Thoniappar has been adopted . The temple office kept 
very neat with a Library and maps. The surrounding portions of 
the temple are being cleaned and 

being cleaned and one long wall has been com 
pletely repaired . 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar , 

Commissioner, 

27-10-42 . 


I took the opportunity of visiting this temple during my stay 
at Shiyali where I had gone for Saiya Siddhantha Conferance 
Representatives of Madathipathis were also present . 


* 


On the 

the 24th I visited the temple and noted the improve 
ments made. A rest house has been constructed near the South 
Gopuram and it is intended for visitors and pilgrims to stay 
during their visits to the temple . The Devasthanam has published 
a neat guide book for the temple . They have also published a 
cheap edition of Meikanda Sastram at cost of 8 as . This 
publication is really merit worthy . 


ai 


On the 25th the usual pooja took place at 5 & . m . and a 
group of worshippers attended the function . 


The conference was a successful one and the help rendered 
by important citizens of Shiyali and the Madathipathis especially 
Dharmapuram math was considerable . 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar, 

Commissioner , 
25-12-42 . 


$ . 44 


345 


Sri Sivalogathiagarajaswami Temple, Achalpuram . 

EXTRACT FROM AUDIT REPORTS 


Fasli 1346 : - கணக்குகள் சரிவர வைக்கப்பட்டிருக்கின்றன . 


( Sd .) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountants, 

7-9--37 . 


Fasli 1350 :- I have to state that the account books are 
well maintained . The temple has been very much improved by 
doing proper and timely Tiruppani works. I have to state that 
the temple premises are neatly maintained ; the Poojas are being 
regularly performed . 

( Sd .) T. S. Kunchithapatham , 
Registered Accountants, 

10-1-42 . 


Fasli 1351 : - The Prakaram of Swami Sannathi has been 
newly floored . Tiruppani works are being performed regularly. 
I may be permitted to mention that under the supervision of 
the Adhinam , the temple premises yearly grows in its beauty and 
neatness and the poojas are also performed regularly and with 
great devotion , The account books are also maintained . 


( Sd .) T. S. Kunchithapatham , 
Registered Accountants, 

21-11-42. 


EXTRACT FROM INSPECTION NOTES 


The temple is being repaired . The accounts of the temple 
are kept up -to -date with vouchers. Budget for fasli 1349 was 
submitted and sanctioned by the Board . Register of properties 
was submitted to the Board and the same is pending verification . 
The servants are paid regularly . The accounts of the temple have 
been audited up - to fasii 1348 . 

( Sd .) A. Kondappa, 
H. R. E. Board President, 

6-9-39 . 


346 


Sri Thuraikattumvallalarswamy Devasthanam , Vilanagår. 

EXTRACT FROM AUDIT REPORTS 


Fasli 1343 : --- 


கணக்குகள் யாவும் செவ்வனே வைக்கப்பட்டிருக் 


இன்றன . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 

Registered Accountant, 

18-9-1934 . 


கணக்குகள் வைக்கப்பட்டிருப்பது திருப்திகரமாக 


Fasli 1344: 
இருக்கிறது . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant, 

10-9-35 . 


Fasli 1345 : --- கணக்குகள் செம்மையாக எழுதப்பட்டிருக்கிறது . 
திருப்திகரமாக இருக்கிறது . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant , 

10-9-36 . 


Fasli 1346 : 


கணக்குகள் யாவும் செவ்வனே வைக்கப்பட்டிருக் 


கின்றன . 


(( Sd . ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant, 

27-8-37 . 


Fasli 1347 : - Proper books are maintained . 


( Sd . ) K. M. Kanjithapatham Pillai, 
Registered Accountant & Auditor, 

11-10-38 . 


347 


Fasli 1348 : - Books of account are well maintained . 


( Sd .) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant & Auditor , 

1948-1939. 


Fasli 1349 : - The books of account have been well maintained . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant, 

948-1940 . 


Fasli 1350 :- Para No. 27 The temple affairs are managed 
well. Temple precincts are neatly kept up . The Nandavanam yields 
plenty of flowers for the temple services. 


( Sd .) Raman and Sarma, 
Registered Accountants, 

31-12-1941. 


Fasli 1351 : - We are glad to remark that temple precincts are 
neatly kept. The main entrance to Sri Thozhiammansannadhi is 
beautifully adorned on one side by an attractive Nandavanam and 
on the other side by a garden filled with a variety of plants. 


( Sd .) Raman and Sarma, 
Registered . Accountant, 

28-9--42. 


EXTRACT FROM INSPECTION NOTES 


Camp - Vilanagar. 23--1-38 . 


A new 

entrance has been opened and an archway is being 
put up at the entrance. The building has been renovated and 
the precincts are kept clean . On either side of the new entrance, 
there are flower gardens. 

( Sd .) E. Padmagirisa Iyer, 
H. R. E. Board Commissioner. 


348 


The temple has been completely repaired ; it is now in an 
excellent condition . The trustee's agent has taken pains to put 
up a garden. The accounts are posted up -to -date. 

The temple 
lands are leased out in puplic auction . Budget for the fasli year 
was 

submitted. The temple staff is paid regularly. The temple 
accounts have been audited up to fasli 1348 . 

( Sd . ) A. Kondappa, 

President, 
9-9-39 . 


Camp - Mayavaram . 
Dated 20-1--1941. 


The lane leading to the temple from the main road is neatly 
paved with flowers on both sides . The approach is very beautiful. 
Repairs have been done recently . 


( Sd . ) O. M. Ramachandran Chettiar, 

Commissioner. 


on 


The lane leading to the temple from the main road is neatly 
paved with flowers both sides . The approach is beautiful. 
Amman's name is Thozhi Amman . Names are inscribed over every 
shrine. Repairs have been done recently. 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar, 

Commissioner , 

20-1-41 . 


The temple is on the main road itself and faces east. A 
small but tell kept lane leads to the temple from the road . 
lane faces the Amman shrine. The entire temple has been 
recently renovated . There is a fine Nandavanam on the southern 
side of the temple. 

There is enough ventilation . 
(Sd .) C. M. Ramachandran Chettiar, 

Commissioner, 

25-10-41, 


349 


À small but well kept lane leads to the temple from the 
road . The entire temple has been recently renovated . There is a 
fine nandayanam on the southern side of the temple . 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar , 

Commissioner ,, 
25-10-42 . 


Sri Amirthagadeswaraswamy Devasthanam , Tirukadaiyur . 


EXTRACT FROM AUDIT REPORTS 


Fesli 1343 : - The accounts and the books of the devasthanam 
have been examined by me and I find them to be correctly stated. 


( Sd . ) N. S. Pattabhirama Iyer , 

Certified Auditor, 

7-9-33 . 


Fasli 1344 :- கணக்குகள் சரிவர எழுதப்பட்டிருக்கிற படியால் 
யாதொரு ஸ்பெஷல் ரிமார்க்குகள் இல்லாமல் இருப்பது திருப்தி 
கரமாயிருக்கிறது . 

( Sd . ) T. Krishnamachariar , 
Certified Auditor, 

22-10-35 . 


Fasli 1345 : - கணக்குகள் சரிவர எழுதப்பட்டிருக்கிற படியால் 
யாதொரு ஸ்பெஷல் ரிமார்க்குகள் இல்மாமலிருப்பது ரொம்பவும் திருப்தி 
கரமாக விருக்கிறது . 

( Sd . ) . T. Krishnamachariar, 

Certified Auditor, 

15--10-36 . 


Fasli 1346 : 


கணக்குகள் யாவும் சரிவர வைக்கப்பட்டிருக்கின்றன . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 

Registered Accountant , 

7-9-37 . 


350 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 
திருக்கடவூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வர சுவாமி 

கோயில் 


ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் சங்காபிஷேகத்தன்று எழுந்தருளியபோது எடுத்த படம் . 


ம 


தருமபுர ஆதீன மடத்துக்குச் சொந்தமான 
திருநெல்வேலி கடைக்கட்டிடங்கள் 


Fasli 1348 :- The temple premises are kept clean while I 
stayed in the village I noticed that pooja and festivals were done 
regularly . The accounts have been kept properly. 


( Sd .) C. R. Krishnaswamy, 
Registered Accountant & Auditor, 

5-9-39 . 


Fasli 1349 : - Para No. 11. The temple premises were kept 
clean ; while I stayed in the village I noticed that Pooja and other 
festivals were done regularly. The accounts have been kept properly. 


( Sd .) C. R. Krishnaswamy, 
Registered Accountant & Auditor, 

5-9–1940 . 


Fasli 1350 : - The maintenace of accounts are satisfactory. 


( Sd .) P. M. V. Naidu & Co., 
Registered Accountants & Auditors, 

21–1–42 . 


Fasli 1351 : The temple is kept quite neat and clean . 
Religious lectures are being conducted by the management during 
important festival occasions. 


39 -We are happy to find , how the trustee is keeping a close 
watch over the administration of each temple under his management 
and that nothing is done without his own knowledge or consent. 
He is ably assessed by efficient staff. 


( Sd .) P. M. V. Naidu & Co., 
Registered Accountants & Auditors , 

2049-1932 , 


351 


EXTRACT FROM INSPECTION NOTES 


* 


One of the gopurams is under repair and the work is nearing 
completion . 

( Sd . ) E. Padmagirisa Ayyar, 
H. R. E. Board Commissioner , 

19-6-38 . 


Repairs are now going on . 


The accounts are -maintained up -to -date. 


The register of properties and budget for the fasli year have 
been submitted . 


The accounts of the temple have been audited up to end of 
fasli 1348 and the audit report is awaited . 


( Sd . ) A. Kondappa, 

President, 
15--8--39. 


have 


Recently one long wall as well as one big gopuram 
been repaired. The entire building was swept and watered . 


( Sa ) C. M. Ramachandran Chettiar, 

Commissioner , 

20 + 1441 


Sri Swayambunathaswamy Temple, Peralam . 


EXTRACT FROM AUDIT REPORT 


Fasli 1343: 


கணக்குகள் செவ்வனே வைக்கப்பட்டிருக்கிறது . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant & Auditor, 

14-10–34 . 


352 


தாரோ 


மடத்து ஆசாரம் 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 

திருக்கடையூர் கீழக்கோபுரம் 


Fasli 1344 : 


கணக்குகள் யாவும் செவ்வனே வைக்கப்பட்டிருக் 


கின்றன . 


( Sd.) K. M. Kunjithapatham Pillai 
Registered Accountant & Auditor , 

, 
24-8-35 . 


Fasli 1345 :- கணக்குகள் யாவும் செவ்வனே வைக்கப்பட் 
டிருக்கிறது திருப்திகரமாக இருக்கிறது . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai 
Registered Accountant & Auditor , 

24--8-36 . 


Fasli 1346 :- கணக்குகள் யாவும் செவ்வனே வைக்கப்பட்டிருக் 
கிறது . திருப்திகரமாக இருக்கிறது . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai 
Registered Accountant & Auditor , 

27--8-37 . 


Fasli 1347 ; - The books of account have been properly main 
tained. 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai 
Registered Accountant & Auditor, 

11--10-- 38. 


Fasli 1348 : - The books of accounts are well maintained , 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai 
Registered Accountant & Auditor', 

19--8-39 . 


Fasli 1349 : - I am glad to report that the management of 
the affairs of the Devasthanam has resulted in 

in a surplus of 


த . ஆ . 45 


353 


Rs . 1,760 . The accounts, I am glad to report , have been properly 
maintained . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai 
Registered Accountant & Auditor, 

9-8-40 . 


Fasli 1350 : - I am glad to report that tiruppani works for 
Rs . 1002-12–9 were done during the period under audit. I may 
also add that the whole of the temple buildings are quite neatly 
maintained . 

( Sd . ) T. S. Kunchithapatham 
Registered Accountant & Auditor, 

10-1-42 . 


a 


Fasli 1351 : - Tiruppani work done during the fasli amounts 
to Rs . 296—5-9 and it is great pleasure to note the neatness 
of the temple. A tank was dug for public 

public use at cost of 
Rs . 880 --- 9-6. Poojas are regularly performed and the temple is 
also kept clean . I have pleasure to add that the Adhinam manage 
ment is strict and excellent . 


( Sd . ) T. S. Kunchithapatham 
Registered Accountant & Auditor , 

1-1-43 . 


EXTRACT FROM INSPECTION NOTES 


Camp -Peralam . 


The renovation of the temple is in progress . 
is clean and tidy, 


The temple 


( Sd . ) E. Padmagirisa Iyer 

Commissioner, 

18--6--38 . 


354 


The temple has recently been completely renovated and 
electrified . The budget for the current fasli year was submitted 
to the Board and the same approved . Register of properties was 
submitted to the Board . The accounts have been audited up to 
end of fasli 1348 . All the accounts are posted up - to - date . 


( Sd . ) A. Kondappa, 

President, 
15-9-39 .. 


was 


The entire buildings renewed . 

Electric lighting has 
been introduced . The opening ceremoney done by the 
Ex - President on 15-9–39 . The Central Hall has been replaced 
with girders and cement flooring . 

For the tiruppani 
work Rs . 6,000 has been spent . 


* 


* 


( Sd ) C. M. Ramachandran Chettiar, 

Commissioner 

22-1-41 . 


Sri Thyagarajaswami Temple , Tirukuvalai 


EXTRACT FROM AUDIT REPORTS 


. 


Fasli 1343 : - தேவஸ்தானத்தின் கணக்குகள் செவ்வனே வைக்கப் 
பட்டிருக்கின்றன . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 

Registered Accountant , 

15-1134 . 


Fasli : - 1346 : 


கணக்குகள் யாவும் சரிவர வைக்கப்பட்டு வரு 


கின் றன .. 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant, 

12--9-37 . 


355 


Fasli 1348 : - The books of account are well maintained . 

(Sd .) C. R. Krishnaswami, 
Registered Accountant & Auditor, 

1948-39. 


Fasli: - 1349 : - It is gratifying to note that the result of the 
management of the devasthanam during the fasli 1349 has resulted 
in a surplus 5,074--1-3. It may be said that the whole of 
the amount has been utilised in the aquisition of an asset, 
construction of buildings. 

( Sd. ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant & Auditor, 

948–40 . 


EXTRACT FROM INSPECTION NOTES 


Tirukolili is the proper name for this temple . The temple 
is under the control of the Dharmapuram Adhinam which manages 
it through a local agent. There is a well furnished rest house 
constructed by the Adhinam . Foundation has been laid for the 
extension of the rest house by the addition of a few more rooms. 
The present rest house contains rooms in the upstairs. It is just 
on the northern side of the temple. From the upstairs the entire 
temple is visible. 

Inside the main temple the entire 
compound has been kept in good condition . 

Considerable 
repairs have been done recently. 

( Sd .) C. M. Ramachandran Chettiar, 

Commissioner , 

27-10-41. 


Sri Kasi Viswanathaswami Koil, Mayavaram . 


EXTRACT FROM AUDIT REPORTS 


Fasli 1344 : -- கணக்குகள் சரிவர வைக்கப்பட்டிருக்கின்றன . 

( Sd . ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant & Auditor, 

24-8-35 . 


356 


Fasli 1347 : - Accounts are well maintained . 


( Sd.2 K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant & Auditor , 

11-10-38 . 


Fasli 1348 : - The books are well maintained 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant & Auditor, 

19-8--39. 


Fasli 1349 : - I am glad to report that the accounts are well 
maintained . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant & Auditor, 

9-8-40 . 


Fasli 1351 : - Tiruppani work is under progress and the expenses 
are met from the personal funds of the Trustee. Swami Temple is half 
finished and Amman temple is to be constructed . 


( Sd . ) P. M. V. Naida & Co., 
Registered Accountant, 

20-9-42 . 


EXTRACT FROM INSPECTION NOTES 


The Pandarasannathi is renovating this temple. The total 
estimate being 75 thousand rupees. The Swami's shrine has been 
raised by 44 feet. The whole work is of cut stone and is very 
substantial The Pandarasannathi said with pride that he would 
prove to the world that even a Pandarasannathi could build 
substantial temple like that a 

Nattukottai Chetti, The Swami's 
temple is in Balalayam . The Ambal temple is in a low building, 
Ambel is a small figure, 

The Hindu merchants 


857 


neighbourhood are said to have lost their trade because the level 
of the temple was lower than that of their shops . The construction 
has proceeded upto 4 feet above the basement . 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar , 

Commissioner , 
21-1-41 . 


Sri Uktavedeeswaraswami Temple , Kuttalam . 


EXTRACT FROM AUDIT REPORTS . 


. 


Fabli 1343 : 


கணக்குகள் செவ்வனே வைக்கப்பட்டிருக்கிறது . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant & Auditor, 

18-10--34 . 


Fasli 1346 : - கணக்குகள் செவ்வனே வைக்கப்பட்டிருக்கிற விபரம் 
தெரிவித்துக் கொண்டேன் . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant & Auditor, 

29_11_ - 37 . 


EXTRACT FROM INSPECTION NOTES 


In the main temple the flooring has been raised. 
The Puranam has been printed . 


* 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar, 

Commissioner , 
22-1-41 . 


The front gopuram is a very big one and recently 
an ornamental shed with a platform has been constructed . The 
level of the gate is three feet below the ground level. Hence 
a sloping floor has been constructed . On either side of the gopuram 


358 


there are two pieces of vacant sites belonging to the temple . 
Now these sites have been enclosed with compound walls . This 
remodelling gives an improvement to the frontage of the temple. 

( sd ) C. M. Ramachandran Chettiar , 

Commissioner , 
27-10-42 . 


Kumarakattalai Sri Subramaniaswami Devasthanam , 

Mayavaram 


EXTRACT FROM AUDIT REPORTS ,. 


Fasli 1343 : - கணக்குகள் யாவும் செவ்வனே வைக்கப்பட்டிருக் 


கிறது . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant & Auditor, 

18-9-34 . 


Fasli 1346 : - 600T 56561 W 

கணக்குகள் யாவும் திருப்திகரமாக வைக்கப்பட் 
டிருக்கிறது . 

( Sa. ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant & Auditor, 

27-8-37 . 


The books of accounts have been properly 


Fasli 1947: 
maintained . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant & Auditor, 

11--13--38 . 


Para No. 10 The accounts have been main-. 


Fasli 1348 : 
tained properly. 


( Sd . ) C. R. Krishnaswamy, 
Registered Accountant & Auditor, 

23-8-39 . 


359 


Fasli 1349 : - Para No. 9 The 

Para No. 9 The accounts have been well 
maintained. 


( Sd .) C. R. Krishnaswamy, 
Registered Accountant & Auditor 

549–40 . 


Fasli 1350 : - Para No. 30 It is gratifying to note that the 
temple services are performed on befitting scale. The accounts 
are well maintained and the affairs are well supervised by 
Adhinam Office. 


( Sd .) Raman and Sarma, 
Registered Accountants, 

31-12-41. 


Fasli 1351 :- Para No. 30. Note -worthy features during the 
fasli under report were the tiruppani and Kumbabishekam of 
Sri Ayyanar Temple, & sub - shrine attached to the temple , and 
improvements to the Car by the addition of paraphernalia and 
vadams. The temple services including the festival appear to be 
conducted on befitting scale . 


( Sd .) Raman and Sarma, 
Registered Accountants, 

28—9—42 , 


EXTRACT FROM INSPECTION NOTES 


Camp: Mayavaram , 

20-1-1941. 


The building have been recently repaired and colouring has 
been given. 


( Sd .) C. Ramachandran Chettiar, 

Commissioner. 


360 


( Sri Mahalingaswami Temple ) Pichakattali, Tiruvidaimaruthoor. 


EXTRACT FROM AUDIT REPORTS 


Fasli 1344 : - The. accounts are all satisfactorily maintained . 


( Sd . ) T. Krishnamachariar, 
Certified auditor, & Permanent 

Certificate Holder , approved 
by the H. R. E. Board , Madras , 

16--10 --- 35 . 


Fasli 1346 : 


கணக்குகள் யாவும் 

wroj 0800CT US TLILIL 19-CU US 


கின்றன . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant , 

21-937 . 


Fasli 1347 : - The accounts have been kept properly . 


( Sd . ) C. R. Krishnaswami, 
Registered Accountant & Auditor, 

25-10-38 . 


Fasli 1348 : - The accounts have been kept properly. 


( Sd . ) C. R. Krishnaswami , 
Registered Accountant & Auditor , 

23-839. 


$ 


Fasli 1349 : - The accounts have been kept properly. 


( Sd . ) C. R. Krishnaswami, 
Registered Accountant & Auditor, 

5-9-40 . 


Fasli 1350 : - The kattalai Services 

services are properly maintained 
under the expert supervision of the Mahasannidhanam . All the 


3.3 46 


361 


required registers and accounts are properly kept and written 
up - to - date . The working of the kattalai is satisfactory . 


( Sd . ) Rajamany & Sankaran , 
Registered Accountants & Auditors, 

13-1--42 . 


Fasli 1351 : - The kattalai services 

are properly maintained 
under the expert supervision of His Holiness . All the required 
registers and accounts are maintained and brought up - to - date . 
The working of the Kattalai is satisfactory . 


( Sd . ) Rajamani & Sankaran , 
Registered Accountants & Auditors, 

3-9-42 . 


Sri Kampahareswarar Temple , Tirubuvanam . 


EXTRACT FROM AUDIT REPORTS 


Fasli 1343 :- கணக்குகள் யாவும் செவ்வனே வைக்கப்பட்டிருப்பது 
திருப்திகரமாயிருக்கிறது . 

( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant & Auditor, 

31-10--34 . 


Fasli 134:6 :- கணக்குகள் யாவும் செவ்வனே வைக்கப்பட்டிருக் 
கின்றன . திருப்பணி வேலை லாபகரமாயும் திருப்திகரமாயும் செய்யப் 
பட்டிருப்பதைப் பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது . 

( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant , 

29 --- 11-37 . 


Fasli 1347 : - While I stayed in the village I noted that pooja 
and other festivals were performed regularly. The temple premises 
were kept clean . The accounts have been kept properly, 

( Sd . ) C. R. Krishnaswami, 
Registered Accountant & Auditor, 

25-10-38 . 


362 


Fasli 1348 : - The temple premises were kept clean . I noticed 
while I stayed in the village, that pooja and other festivals were 
done regularly. The accounts have been kept properly. 


( Sd . ) C. R. Krishnaswami, 
Registered Accountant & Auditor, 

23-8-39 . 


work up 


Fasli 1350 : - A sum of Rs . 20,000 / - was spent in Tiruppani 

to fasli 1349 and a sum of Rs . 2718-9-11 has been 
incurred during the period under audit . During the fasli under audit 
Kumbabishekam was celebrated . His Holiness the Mahasannidhanam 
takes keen interest in Tiruppani work . The premises are kept neat 
and clean and the services are properly maintained . 

All the 
prescribed registers 

registers are kept and written up - to - date . The bills 
sactioned by the Mahasannithanam then and there, and the 
salaries are paid to the staff regularly . The Mahasannithanam pays 
surprise visits to the Devasthanam . The affairs of the Devasthanam 
are quite satisfactory . We are very glad to state that the tone 
of accounting is beyond remarks and even say , from our 
experience of temple audits in the district for over a decade, 
that the system is model one fit to be copied by all the 
temples under the Temple Committees and H. R. E. Board . 


are 


can 


( Sd . ) Rajamany & Sankaran, 
Registered Accountant and Auditor, 

13--1-42. 


Fasli 1351 : - The premises are kept clean and the services 
are properly maintained . The affairs of the Devasthanam are 
ably managed by His Holiness . The accounts are written up - to 
date . The required registers are maintained aud brought up -to 
date . Monthly accounts are being submitted to His Holiness . 
We 

are glad to observe that there is external evidence to the 
effect that His Holiness pays sudden and frequent visits to the 
Devasthanam and exercises strict control over the staff, whose 
salaries are paid regularly . The Devasthanam has also arranged 
for religious discourses and lectures during the festival season .. 
During the period under audit the Devasthanam has incurred a 


363 


. 


as 


in 


Our 


sum of Rs . 5624-7-10 towards Tiruppani pertaining to the temple . 
His Holiness stated 

last audit report evinces great 
interest in Tiruppani work . Under the directions of His Holiness , 
Thevara verses have been inscribed in the walls of the temple . 
During the period under audit silver Padi 

silver Padi Chattams 

Chattams ( Vahanam ) 
" to the value of Rs . 2516-3-5 have been made. On the whole 
the affairs of the Devasthanam are quite satisfactory . 


( Sd . ) Rajamany & Sankaran , 
Registered Accountant & Auditor , 

17-8--42. 


EXTRACT FROM INSPECTION NOTES 


Paid a surprise visit . The temple is under the management 
of the Dharmapuram Math . There have been some repairs recently 
made . 

( Sd . ) E. Padmagirisa Ayyar, 

Commissioner , 

25-1-38 . 


The trustee has taken steps to effect complete repairs. The 
repair works are progressing. 

Sd. A. Kondappa, 

President 
13-8-39 . 


* 


Tiruppani work has been done and the temple is 
undoubtedly much improved . 

Work for about 
Rs . 20,000 has been carried out steadily during the 

during the last three 
years . In fasli 1349 itself Rs . 10,000 and odd has been 

been spent 
for Tiruppani . 


Just to the west of this is a huge rectangular piece of open 
ground which is quite breezy 

is quite breezy and nice . As you ascend you 
go to the Nataraja Mantapam . 

Some ventilators bave 
been provided and it is more exposed to light as stated by the 


364 


* 


trustee . 

Then you get into the Ardhamantapam and 
Garbagrabam . Ardhamantapam has good ventilators and flooring . 
The lingam had a grandeour of its own . 


I went round the prakaram . 

There is a fine piece 
of prakaram just beginning from the south and running round 
in the middle to the west of the temple . 


The ainman shrine is quite neat and clean . 


( Sd . ) T. M. Narayanaswami Pillai , 

President, 
14-1-41 . 


* 


Renovation work has been carried on to a considerable 
extent. Plastering has been effected to a large extent . In the 
central hall there is good light and ventilation . 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar , 

Commissioner , 
22-1-41 . 


Sri Arunajateswaraswamy Devasthanam , Tiruppanandal. 


EXTRACT FROM AUDIT REPORTS 


Tasli 1346 : - கணக்குகள் யாவும் செவ்வனே வைக்கப்பட்டிருப்பது 
மிகவும் திருப்திகரமாக யிருக்கிறது ,, 


( Sd . ) K. M. Kunjithapathain Pillai , 

Registered Accountant , 

29-11-37 . 


Fasli 1350 : - I am glad to state that the Tiruppani works are 
being carried out for the improvement of the temple and under the 
vigilent directions of the present Karbar and the strict and able 


365 


supervision and management of the Adhinam , the temple poojas are 
being regularly and correctly performed and the Temple premises are 
neatly kept . 

( Sd . ) T. S. Kunchithapatham , 
Registered Accountant, 

28-2-42 


Fasli 1351 : - The accounts are kept regularly and properly. The 
management is efficient. The temple premises are kept very clean . 
Tiruppanigals are being carried out at periodical intervals . The Karbar 
is an experienced person and takes great pains to the temple 
improvements under the directions and control of the Adhina 
karthar who does not spare any trouble to make the temple a devotional 
centre. There is an internal check also . 


( Sd . ) T. S. Kunchithapatham , 
Registered Accountant, 

21-11-42 . 


EXTRACT FROM INSPECTION NOTES 


The temple and its precincts are kept clean . Repairs to the 
tank and buildings are going on . 


The temple is under the management of the Dharmapuram 
Math , but unlike the case of the other temples under the math 
it is managed by a lay Kariakar and not a Thambiran . Under 
his management, there is said to be a cash balance of over 
Rs . 20,000 /- in the bank . The manager says that out of this a 
sum of Rs. 12,000 /- has to be spent for making jewels to the 
deities . A silver pavadai of the Amman is of fine artistic design. 
The temple has got the two. palmyrah trees which have given 
the name for the town viz . , Tiruppanandal. The trees are kept 
well preserved with a platform around them . 


( Sd .) . E. Padmagirisa Iyer, 

Commissioner , 

25-1-38 . 


366 


தருமபுர ஆதீனத்துக்குச் சொந்தமான 


P 


AIRTH 


HINERY 


AIBHITHI 


திருப்பனந்தாள் கட்டளை மடம் 


P 


NoRE 


ஆச்சாள்புரம் ஸ்ரீ சிவலோகதியாகராஜசுவாமி கோயில் 
ஸ்ரீ திருவெண்ணீற்றுமை அம்மை சந்நிதி 


Repairs on an extensive scale are being done to the temple. 


( Sd. ) A. Kondappa, 

President, 
12-8–39 . 


There is a fine corridor with ventilation . The stone 
structure has been plastered. Temple tank is very fine . Recently 
the quarters of the Thambiran has been constructed . It is a 
very fine building . It could have cost at least 12 thousand rupees. 
The othuvar was present. 

The temple has been kept 


very clean , 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar, 

Commissioner , 

22-1-41 . 


This temple is under the management of Dharmapuram Math . 
Though I paid a surprise visit I found that everything was 
regular and the manager and archakars were already with their 
respective works . The temple is kept neat and tidy. A few 
slabs have been kept ready for repairs . 


( Sd ) C. M. Ramachandran Chettiar, 

Commissioner, 

22-1-41, 


Sri Panchanadiswaraswami Temple , Tiruvadi. 


EXTRACT FROM AUDIT REPORTS 


Fasli 1346 : PT SG EGT WITH 


செவ்வனே வைக்கப்பட்டிருக் 


கின் றன . 


( sd .) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant, 

7-12-37. 


Fasli 1350 : - I am glad to report that the account books are 
systematically and well maintained from day to day and that the temple 
pujas are properly performed and that the temple premises has been neatly 


367 


kept. There has been no difficulty in doing the audit of these temples . 
Seldom to come across with such well managed Devasthanams. It 
gives pleasure further to report the temple administration is carried on 
the most efficient lines and this efficiency combined with economy in 
the management of the Devasthanam has naturally reflected on the good 
up -keep of the Temple premises and the proper performance of all 
religious functions appertenant to the temple . The Dharmapuram Mutt 
authorities have every reason to be proud of such well kept Devasthanams 
under their management. 

( Sd .) T. S. Kunjithapatham , 
Registered Accountant. 

28-2-42 . 


Fasli 1351 : - I am glad to report that the accounts maintained by the 
Devasthanam are very neat and up -to -date . No difficulty was experienced 
during the period of the audit since they are correctly written every day. 
Temple pujas are systematically conducted at the prescribed time. 
The Temple premises are excellently maintained . Every employee's work 
is systematised and presupervised and controlled . The temple work is 
being attended to with religious devotion and with clock - like regularity. 
There is no need for any escort or guide to a new comer . He can learn 
for himself everything from the writings on the walls without the help 
of anybody else . The Adhinakartha's excellent management of the 
temple, can be noticed by even a casual visitor . I can even go to the extent 
of saying that if all the temples were to be managed, just as this temple 
is being done, fully realising of one's responsibilities and duties, they 
will serve highly to attract all true devotees. This speaks very well 
about the efficient system of supervision and the excellent up-keep of 
the temple by the Adhinam . 

( Sd .) T. S. Kunchithapatham , 
Registered Accountant, 

21-11-42. 


EXTRACT FROM INSPECTION NOTES 


Camp. Tiruvadi, 

27-1-38 . 


Cash balance was checked and found correct. The accounts 
are kept tidy and postings have been made up -to -date. Test 
checks were made. Audit for F. 1346 has been over and the 


368 


report has been sent to the Board . Temple buildings are kept 
neat . The temple was 

was renovated recently and kumbabishekam 
performed . Electric lights have been provided. 

( Sd .) E. Padmagirisa Iyer, 

Commissioner 


The accounts have been produced for inspection . The cash 
book , ledger, paddy account, store account and other subsidiary 
books are posted up - to - date. Vouchers have been 

Vouchers have been produced for 
the several items of expenditure. Large repairs have been done 
to the outer and inner prakarams and repairs of substantial 
nature to the mandapams all- round the inner prakarams are going 
on . The condition of the temple is quite satisfactory, 


( Sd. ) A. Kondappa, 

President, 
12-7--39 . 


On the whole the temple appears to be well main 


tained . 


( Sd .) T. M. Narayanaswamy Pillai, 

President, 
15-1-41 . 


Recently a library has been opened. There is one alrairah 
full of books. The math has published the poetical puranam 
of the place as well as a small pamphlet with a short account 
of the temple with a collection of thevaramis. The office is situated 
inside the temple in a big mandapam . As usual with this math , 
a plan of the temple as well as three maps for use of pilgriras 
are kept for public benefit. Repairs have been done recently. 
In several places flooring has been repaired with cement basement. 
The leaky portions of the terrace have also been repaired. 

The two mandapams at the bathing ghat looked like domed 
pavilions of the Maharatta type. They have been recently repaired 


5. S. 47 


369 


by the temple office. The cost of the repairs would be about 
three or four thousand rupees . 

The nandavanam inside 
the temple is very well kept . 


( Sd . ) C. M. Ramachandran Chettiar, 

Commissioner, 

21--1-41, 


EXTRACTS FROM VISITORS' BOOK 


Myself and party had the honour of visiting the temple and 
received courteous attention from persons in charge for which we 
are very courteous to visitors and worshippers . 


( Sd .) N. N. Sirkar, 
Ex - Law Member Government of India , 

4--10--40 . 


Visited the Panchanadeeswarar Devasthanam 

temple and 
worshipped at the Shrines . Very glad to find things in order and 
staff very courteous to visitors and worshippers . 


( Sd . ) V. Annadurai , 
Superintendenting Engineer, Tanjore, 

28-10-40 . 


I am greatly pleased with the administration of the temple , 
when I visited the temple with my friends . 


( Sd . ) C. V. Ct . Venkatachalam Chetty , 

Kanadu kathan , 

6-1-42 . 


I had the privilege of visiting the temples and worshipping 
at the feet of Sri Panchanadiswaraswami and Dharmambal. This 
sacred land of five rivers is presided over by this deity. 


370 


Sri Dharmapuram Pandarasannathi is managing the temples 
very efficiently giving all facilities to the worshippers. They two 
deserve our praise and thanks. 

( Sd.) B. Gopala Reddi, 

Nellore, 
Ex -Minister of Government of Madras, 

7-1-42 . 


I heartily endorse the appreciative remarks recorded in this 
book by previous visitors . I had the privilege of visiting the 
temple to - day and was much struct by the co -existence of 
cleanliness and Holiness * * * I received courteous attention 
from the local agent Rengaswami Mudaliar and the priests. 


( Sd .) S. Venkateswaran , I. C. S. , 
Secretary, The Board of Revenue, Madras, 

7-1-42 . 


Non one who has visited the temple will fail to be impressed 
by the facilities given to the worshippers by the management. 


( Sd . ) T. V. Apparsundaram , 
District Educational Officer , Tanjore, 

9-1-42 . 


I deem it a privilege to have visited the Sri Panchanadhigwara 
swami temple and worshipped at the shrines. The temple premises 
are kept neat and tidy and set an example for many others to 
follow . 


The temple staff are very devoted and courteous and provides 
ample facilities for the pilgrims to have their entire satisfaction . 


The splendour of the Sri Dharmambal Sannadhi and the 
inspiring audience I had to -day will never fade away from my 
memory . In short, I should say this temple is 

temple is a source of 
inspiration for many a devotee and a guiding hand to many 


waverer . 


371 


Sri- La - Sri Shanmuka Desika Gnanasambanda Pandarasannathi 
of Dharmapuram , Dharmapuram Adhinam has laid many a soul 
under a deep debt of obligation of whom I count myself as onel 


( Sd .) K. Srinivasa Ayyar, 
District Registrar, Tanjore, 

2447-42. 


I visited the Sri Panchanadiswaraswami and Dharmasamvardhani 
temple this morning. • • The management of the temple 
and the worship of the presiding deities is excellent. The temple 
is recently renovated and the trust is being efficiently administered. 
It is all very creditable. It will serve in future as in the past 
to be a source of religious inspiration to worshippers and pilgrims 
coming from the whole of India . I am very thankful to the 
trustee for the warm reception given to me and the facilities for 
Dharshan and Archana of the deities. 


( Sd .) M. S. Aney , 
Ex. Member, Government of India, 

10—8–42. 


We had every facility given to us for worship by the temple 
authorities. It was the result of a very good organisation . We 
feel highly grateful for the help. 

( Sd .) C. Ramanujachari, 
Secretary, Madras Secretariat Party, 

27-12-42 . 


We were much impressed with what we said of this great 
temple. Sri Sabapathi Mudaliar was all attention to us and took 
us through and gave all facilities to us to worship the God and 
Goddess . 


( Sd . ) Mohun Rao, 
Examiner of L. F. Accounts, Madras. 


372 


Sri Ujjeevanathaswami Temple, Uyyakondan . 


EXTRACT FROM AUDIT REPORT 


Fasli 1343 :- கணக்குகள் செவ்வனே இருக்கின்றன . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant & Auditor, 


Sri Thayumanaswami Mounamutt Kattalai, Rock Fort , Trichy . 


EXTRCT FROM AUDIT REPORTS 


Fasli 1343 : - I can state that the accounts were all kept satis 
factorily and I can fully vouchsafe to the efficiency of the manage 
ment as shown by these accounts . 


( Sd . ) T. S. Viswanathan , G. D. A. , R. A., 
Registered Accountant & Auditor, 

7 --- 1--35 . 


Fasli 1348 : The above books are well maintained . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant & Auditor, 

249-39 . 


2 


Fasli 1349 : - I am glad to report that the account books are 
well maintained . 

( Sd . ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant & Auditor, 

23-4-41. 


EXTRACT FROM INSPECTION NOTES 


The present head of the math is a learned man 
and takes a lot of interest in conducting meetings and running 
religious classes. * * Recently he had arranged for religious 
discourses in 

in the 100 pillared mantapan . Valayanandaswamigal 


373 


delivered a lecture on the 22nd and 

I was 

asked to speak on 
that day and on the next day also I had to deliver a speech 
in the mandapam about war affairs. 

( Sd . ) C. M. Ramachandran Chettiar, 

Cominissioner ,, 

21-9-40 . 


Sri Lakshmipuriswarar Temple , Tirunandriyur . 


EXTRACT FROM AUDIT REPORT 


Fasli 1351 : - The temple is kept quite clean and neat . 

( Sd . ) P. M. V. Naidu & Co. , 
Registered Accountants , 

20-9-42 . 


Sri Veeratteswaraswami Temple , Parasalur. 


EXTRACT FROM AUDIT REPORT . 


Fasli 1343 : - தேவஸ்தானத்தின் கணக்குகள் ஆடிட்டுக்கு வேண்டிய 
உதவிகள் தரப்பட்டன வென்றும் தெரிவித்துக்கொள்ளுதிறேன் . 

( Sd . ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant & Auditor ,, 

1-9-34 . 


Fasli 1344:- கணக்குகள் யாவும் செவ்வனே வைக்கப்பட்டிருப்பது 
மிகவும் திருப்திகரமாக இருக்கிறது . 

( Sd . ) K. M. Kunjithapathan Pillai , 

Auditor , 
24--8--35 . 


Fasli 1345 : - கணக்குகள் செவ்வனே வைக்கப்பட்டிருக்கின்றன 
என்று தெரிவித்துக் கொள்ளுகிறேன் . 

( Sd . ) K. M. Kunjithapathan Pillai , 
Registered Accountant & Auditor , 

, 
24-8--36 .. 


374 


Fasli 1346 : -- 


கணக்குகள் செவ்வனே வைக்கப்பட்டிருக்கின் றன . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant & Auditor , 

27-8--37 . 


Fasli 1347 : - Proper books are maintained . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant & Auditor , 

11--10--38 . 


Fasli 1348 : - The books of account are properly maintained . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant, 

1948-43 . 


Fasli 1349 : - The accounts have been found properly maintained . 


( Sd . ) K. M. Kunjithapatham Pillai , 
Registered Accountant, 

9-8-40 . 


Fasli 1350 : - The accounts for the temple are maintained on 
systematic lines . There is ample evidence of effective scrutiny of the 
Athinam office over the affairs of the temple. 


( sd . ) Raman & Sarma, 
Registered Accountants . 

31-12-41 . 


Fasli 1351 : - The accounts of the temple are systematically 
maintained and supervised by the Adhinam Office . 


( Sd . ) Raman & Sarma, 
Registered Accountants, 

28-9-42 , 


375 


EXTRACT FROM INSPECTION NOTES 


Rs . 2000- was spent for reparing the mantapam . The 
trustee is advancing funds for further repairs . 


The cash book , Paddy account , ledger, stores account and 
other account books are posted up - to - date . 


The budget for fasli 1349 
its sanction obtained . 


was submitted to the Board and 


* 


The accounts of the temple have been audited up to end of 
fasli 1348 . 


( Sd . ) A. Kondappa , 

president , 
6-11-1939 . 


Sri Mullaiyananathaswami Temple, Tirumullaivasal. 


EXTRACT FROM AUDIT REPORTS 


Fasli 1346 : - கணக்குகள் சரிவர வைக்கப்பட்டிருக்கின்றன . 


( Sd . ) . K. M. Kunjithapatham Pillai , 

Registered Accountånt, 

27-8-37 . 


Fasli 1350 : - I am glad to report that the account books 
have been well maintained . I have pleasure to add that the 
temple premises have been neatly kept and that the poojas are 
performed correctly and systematically . 


( Sd .) K. M. Kunjithapatham Pillai, 
Registered Accountant , 

10-1-42 . 


376 


Fasli 1351 ; I am glad to state the accounts are well 
maintained , that the Temple permises are neatly kept, and the poojas 
are performed regularly . 

: ( Sd . ) T. S. Kunchithapatham , 

Registered Accountant, 

29-11-42 , 


EXTRACT FROM INSPECTION NOTES 


The general condition of the temple is satisfactory. 

satisfactory. Return 
of income and register of properties were submitted to the Board . 
Budget for the fasli 1349 was sanctioned by the Board . Accounts 
have been audited up to fasli 1348 . 

( Sd .) A. Kondappa, 

President, 
6-9-39 . 


48 


377 


News & Notes 


Extract from : 

1. சுதேசமித்திரன் , சென்னை . 
2. பாரததேவி , சென்னை . 
3. வீரகேசரி , கொழும்பு. 
4. ஆனந்த விகடன் , சென்னை . 
5. நாரதர் , சென்னை . 
6. இந்துநேசன் , சென்னை . 
7. விகடரத்தினம், சென்னை . 
8. தமிழ்க்கொடி , சென்னை . 
9. செட்டி நாடு , காரைக்குடி . 
10. சுதேச நாட்டியம் , யாழ்ப்பாணம். 
11. யதார்த்தவசனீ, கும்பகோணம். 
12. நவ இந்தியா, திருவாரூர் . 
13. சிவநேசன் , திட்டை . 
14. தமிழ்ப்பொழில் , தஞ்சை. 
15. விகடகேசரி , தஞ்சை . 
16. செந்தமிழ் , மதுரை. 
17. பாரதமணி , சென்னை . 
18. குடிநூல் , சென்னை . 
19. சித்தாந்தம் , சென்னை . 
20. செந்தமிழ்ச்செல்வி , சென்னை. 
21. சைவசாஸ்திரபரிபாலனம் , அச்சுவேலி, யாழ்ப்பாணம் . 
22. அகஸ்தியன் , திருத்துறைப்பூண்டி . 
23. அறிக்கைகள் . 
24. The Hindu , Madras. 
25. The Mail , Madras. 
26. The Indian Express, Madras . 
27. The Illustrated Weekly, Bombay. 
28. The Times Weekly Edition , London . 
29. The Guardian, Madras. 
30. The International Times , Madras. 
31. South Indian Boys Scout, Madras. 


379 


News & 


Notes 


1. Photo taken on the occasion of flower palanquin festival of 
Sri Arunajateswara Swami Temple , Thiruppanandal, conducted by 
His Holiness of Dharmapuram Adhinam recently. 

The Hindu , May 1934 . 


2. INDIA : An elaborate car on the road on the occasion of 
& festival procession in the Tanjore district of South India . ( Thirup 
panandal) These decorated cars are a familiar feature of the religious 
processions and festivals in India . 

The Times Weekly Edition , London , 18—9—1934. 


380 


திருக்கயிலாய பரம்பரைத் தருமபுர ஆதீனம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
சண்முகதேசிக ஞானசம்பந்த பண்டாரசன்னிதியவர்கள் தமது 
பரிவாரங்களுடன் 6-8-37 ஆடி அமாவாசை 

ஆடி அமாவாசை புண்ணியகாலத் 
தில் காவேரிப்பூம்பட்டினத்திற்குச் சென்று சமுத்திரஸ்நானம் 
பண்ணி , பல்லவனீச்வரர் தெரிசனம் செய்து , பிராமணர் முத 
லியோர்க்குத் துணையும் , பரதேசிகட்குக் காவிவஸ்திரமும் 
வழங்கினார்கள் . இன்னும் இத்தேசிகமூர்த்தியவர்கள் தருமபுர 
வீதிகளில் வீடுகள் அழகாகக் கட்டியும் , மின்சார விளக்குகள் 
போட்டும் அவசியமான இடங்களில் பம்புகள் வைத்தும் , பொது 
ஜன சௌகரியத்தைக்கருதி அந்நகர் தேரடிக்குளம் என்கிற 
தரும தீர்த்தத்தைப் பன்னூறு ஆட்களைக்கொண்டு தமது நேர் 
பார்வையில் தோண்டும்படி செய்து தண்ணீர் விட்டும் தண்ணீர் 
வசதியில்லாத பல பறைச்சேரிகளில் பல கிணறுகள் வெட்டிக் 
கொடுத்தும் , சைவசித்தாந்த நூல்கள் பலவற்றைச் செவ்விதமாய் 
அச்சிடுவித்துப் பலருக்கும் இலவசமாய் அளித்தும் வருகிறதைக் 
கண்டு எல்லாரும் போற்றிப் புகழ்கிறார்கள் . இவ்வாறே உடல் 
உயிர் ஆகியவற்றிற்குப் பலவித உதவிகளைச்செய்து 
சந்நிதானம் பல்லாண்டு வாழவேண்டுமெனத் திருவருளைச் சிந் 
திக்கின்றோம் . 

யதார்த்தவசனீ, 22-8--37 . 


மகா 


கனம் மந்திரி ஸ்ரீமான் எஸ் . ராமநாதன் நேற்று பிற் 
பகல் தருமபுரம் மடத்துக்கு விஜயம் செய்தார் . இங்கு ஆதீன 
கர்த்தரால் உற்சாகமாக வரவேற்கப்பட்டு உபசரிக்கப்பட்டார் . 

சுதேசமித்திரன் , 14-9-1937 . 


மின்சார விளக்குகள் 


தருமபுரம் ஆதீனத்துக்குட்பட்ட மாயவரம் ஸ்ரீமாயூரநாத 
சுவாமி கோவிலில் உள்ள குமரக்கட்டளை ஸ்ரீ சுப்பிரமணிய 
சுவாமி கோவிலுக்கு நேற்றைய தினம் மாலை 6 - மணிக்கு ( தீபா 
வளிதினத்தன்று ) மின்சாரவிளக்குகள் போடப்பட்டன . தரும 


381 


புரம் ஆதீனத்து கட்டளைத்தம்பிரான் ஸ்ரீ - ல - ஸ்ரீ இராமலிங்கத் 
தம்பிரான் அழைப்புக்கிணங்கி பிரபலஸ்தர்களும் உத்தியோ 
கஸ்தர்களும் கூட்டமாய் விஜயம் செய்திருந்தார்கள் . விஜயம் 
செய்திருந்த கனவான்களுக்கு சிற்றுண்டியும் தேத்தண்ணீரும் 
வழங்கப்பட்டபின் பலத்த கரகோஷங்களுக்கிடையே இராவ் 
பகதூர் சி . எஸ் . சுப்பிரமணியம் பந்துலு மின்சார விளக்குகளை 
ஏற்றிவைத்து ஜோதிமயமாயுள்ள ஆலயங்களில் ஒளி பிரகாச 
முள்ள மின்சார 

விளக்குகள் இருக்கவேண்டியது மிகவும் 
அவசியம் என்று குறிப்பிட்டார் . பிறகு சந்தனம் , புஷ்பம் 
தாம்பூலம் முதலியன வழங்கப்பெற்று வைபவம் முடிவுபெற்றது . 

சுதேசமித்திரன் , 4-11-1937 . 


His Holiness Sri Shanmuka Gpanasambantha Pandarasannathi 
of the Dharmapuram Mutt, who had been camping here ( Tranquebar) 
for over a month , left yesterday. A Tamil translation of the Yajur 
Veda, His Holiness stated , was being published by the Mutt and 
will be ready for distribution shortly . 

The Hindu , 4-5-1938 . 


HEALTH WEEK 


The Health week celebrations in Tirucadayur, which 
commenced on the 14th instant concluded yesterday. Sri Ramalinga 
Thambiran, resident representative of the Dharmapuram Mutt, 
arranged for feeding the children of the locality at noon . A public 
meeting was held in the Board School grounds under the 
presidency of Mr. Akram Saheb . The President distributed the prizes 
to the winners in the sports events and competitions organised 
in connection with the celebration . 


Mr. T. V. Venkatarama Aiyar B.A. , L.T ., Senior Deputy ins 
pector of schools, delivered a lecture on the " Place of Health 
and Sanitation on Rural Re -construction " 


Sri Ramalinga Thambiran endorsed the view of the lecturer 
welcoming and supporting the Public Health Bill. 


382 


Mr. K. Kanagasabai Pillai , President of the Panchayat Board 
proposed a vote of thanks . 

The Hindu , 24-11-38 . 


சைவமும் தமிழும் 


திருச்சியில் பிரசாரம் 


தருமபுர ஆதீனத்திற்குச் சொந்தமான மலைக்கோட்டை 
ஸ்ரீ தாயுமானசுவாமி கோயில் அடியிலுள்ள மௌனமடத்தில் 
தொடங்கி தினசரி மாலை 6-30 மணிமுதல் ஒரு மணிநேரம் 
" நால்வர் நான்மணிமாலை " என்ற சைவசமயாசாரியர் ஸ்ரீ 
திருஞான சம்பந்தர் , அப்பர் , சுந்தரர் , மணிவாசகர் நால்வர் 
களின் தோத்திரமாய் சைவசமயத்தின் அருமை பெருமைகளை 
விளக்கும் சமயக் கல்வியை திரிசிரபுரம் அர்ச் சூசையப்பர் 
கலாசாலைத் தலைமைத் தமிழாசிரியர் திரு . நடேச முதலியாரால் 
பாடம் நடத்தப்பட்டு வருகிறது . வாரந்தோறும் ஞாயிற்றுக் 
கிழமை மாலையில் 4 - மணிமுதல் 6 -வரையில் சமயப்பிரசங்கங்கள் 
பல அறிஞர்களால் நடைபெறுகின்றன . 29 - ம்தேதி மாலை 
திரிசிரபுரம் போதனாமுறைக் கலாசாலை தலைமை ஆசிரியர் 
ஸ்ரீமான் வி . முத்துசாமி அய்யர் , ஸ்ரீ மணிவாசகர் அருளிச் 
செய்த திருக்கோவையார் என்னும் பொருள் பற்றி விரிவுரை 
நிகழ்த்தினார் . 


தருமபுர ஆதீனகர்த்தரின் ஆளுகைக் குட்பட்டிருக்கிற 
ஷை மௌனமடத்தில் சமயவளர்ச்சிக்காக முற்பட்டிருக்கும் 
ஷ ஆதீனத்தில் எழுந்தருளியிருக்கிற ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக 
ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகளின் சைவசமய அபிவிருத்தி 
யின் திருக்கருணையும் அதை நிறைவேற்ற துணைவராயிருக்கும் 
மேற்கண்ட தலைமைத் தமிழாசிரியர் திரு . நடேச முதலியாரின் 
பக்தியும் ஊக்கமும் போற்றத்தக்கதாயிருக்கிறது . 

சுதேசமித்திரன் , 2-2-1939. 


383 


VISIT TO A MUTT 


Yesterday afternoon , H. E. the Governor of French India , 
visited the Mutt of His Holiness Shanmuka Desika Gnanasambanda 
Pandarasannadhi Swamigal at Dharmapuram in British India near 
Karikkal .. 


Welcoming , His Holiness said that the Mutt's connections 
with French India was from time immemorial and its interest in the 
prosperity of the French possessions was unquestionable. The 
Thirunalar Devasthanam was one of the Adhinam Devasthanams, 
which though originally under the exclusive control and manage 
ment of the Adhinam , was for some time past administered by a 
Committee presided over by the Mutt's nominee, the members 
being nominated by the Governor. A request was made to place 
the temple under the complete control of the Mutt . The Governor 
was presented with a shawl , 


His Excellency , while thanking His Holiness for the recep 
tion stated that he would duly consider the suggestion . Light 
refreshments were served . 


The Hindu , 6-2-1939. 


தருமபுர ஆதீனம் மகாசந்நிதானம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முக 
தேசிக ஞானசம்பந்த பண்டார சன்னதிகள் ஆதீன நிர்வாகத் 
திற்குட்பட்ட திருபுவனம் ஸ்ரீ கம்பஹரேஸ்வரர் கோயில் பழுது 
பார்த்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது . 

சுதேசமித்திரன் , 15-8-1939 . 


தியாகராஜசுவாமி மகாரதம் நிலைசேர்ந்தது 


7 - ந்தேதி காலை வடம்பிடிக்கப்பட்டு மேலவீதியில் நின்ற 
மகாரதம் வியாழனன்று பிற்பகல் அதைவிட்டுப் புறப்பட்டு 
வடக்குவீதி மேல்கோடியில் நின்று ஒருதினம் தாமதமேற்பட்டது . 
நேற்று பிற்பகல் வடம்பிடிக்கப்பட்டு இன்று காலை 11 மணிக்கு 
நிலைசேர்ந்தது . தேர்நிலைசேரவேண்டிய விஷயத்தில் உள்ளூர் 
வர்த்தகர்கள் இரண்டு தினங்களாகக் கடைகளைக்கட்டித் தீவிர 


384 


தருமபுர ஆதீன மடாலயத்தில் ஆதித்திராவிடர்களுக்கு விருந்து .. 


71 Nit'. 16D ) , 1 : Y " . 


TIRUVARUR CAR FESTIVAL 

SUCCESSFUL DRAGGING 

A WORD OF THANKS 


In fiem purp is your And amidut unforgettable men of witel kond 
SOMBRIT Miones et unterier 30yby w of folytheonid, the truly ce for the 
Blue bigger ef kondi India has been uitvaly decena to ar destinatie van 
we tuftentia exins in the lake and the rest of the dessing considered tisa 


lesgay 10 


Eestit 


To the Bachelorale in the Dishe bend stall, he contattare generate without 
pswer I ke expto my most Meent gratud Spreld in that he made the 
men hamil.com Koopet sien of I Nline the Pambarangad of Dharatam -F 
contrisuid miare thecont mes to the car deapsisk To thehead of the man al la platbutain 
Tiranjutandet end i'rdecanyans, one thinks we duein an arendanumasne, Bovec.com 
bonaelMouldiat, Rob houther Fissline Kludalist, and Rus Safeta Tawvenuta lanka 
we in comutasa wivediame at the wheels els and negle lave earned the grande af et and 
alt for at sikresuful natting i ibe como umbesthe most trying and definecondimento No. 
1 

the trutuatole Wit 
kilabam pila Velangaam Araisir ( by Sir Simulang Ramassami od sed 
216.RzemettanCabanyes.AlsSafepauluModalit Narayant Swarai Isi Kesired begantok 
The whole progrebnion of Titter and thethousands of pagrinus when weidsed caune 

zde satelyespresstheir prasande to My Narayan Bai, the 1s.P.of Imjete. M. 
Adulphus Dan send their well for lar nest excellent poster artarrets 

11 
prevence of the time . I am the commencement of that eat draping picked w. while 

*netsy enibini as encouragement ha estat elis il est veemplain of 
Tai neprebold for the Cu dragging are deaths ofliged to ihe morphants of Vispirant and the 
public al Tinexistr who pansignated inthe Cat Winx 

Sir R. SPINIVASA SAH81A 


this with mr 

*** 


TRALIA CAN 


PERSONALITIES IN CAR DRAGGING 


r. ( 3) B. At 


MV , *** 1 # 

XIDALILA 


Y. P. XARILA 

ANDY 13 


M. RAT 174 

Reiset tape fier 


திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி இரதம் இழுத்துவைத்தது , 
மாவூர் Sir R. S. சர்மா , Kt . , C. I. E., அவர்களின் 


SERFICI'S SAR 


ஏராளமான 


எ 


ஒத்துக்கள் ஏற்படு 
மாகக் கலந்துகொண்டார்கள் . நிலைசேர்ந்தவுடனே ஸர் ஆர் . எஸ் . 
சர்மாவுக்கும் , எக்ஸிகியூடிவ் ஆபீசர் ஸ்ரீமான் நாராயணன் 
நம்பியாருக்கும் 

மாலைகள் பொதுஜனங்களால் 
போடப்பட்டன. ஸ்ர் சர்மா அடியில் வருமாறு பேசினார் . ' இடை 

, 
வதுபோல் காணப்பட்டும் , எவ்விதச் சேதமும் உயிர்ச்சேதமும் 
இல்லாமல் தேர் நிலை சேர்ந்ததற்குச் சந்தோஷமடைவதுடன் 
சுமார் 7 தினங்களாகத் தங்கள் வேலைகளைக்கூடக் கவனியாது 
ஆட்களை வைத்துக்கொண்டு தேரை நிலைக்குக் கொண்டுவரத் 
தீவிரமுயற்சி செய்துவந்த தருமபுரவாதீனகர்த்தரையும் , அவர்கள் 
பிரதிநிதிகளையும் , இதர ஜில்லா மிராசுதார்களையும் நாம் பாராட்ட 
வேண்டும் ' . 

சுதேசமித்திரன் , 26-5--1939 . 


Founder's Anniversary at Dharmapuram Mutt 


His Holiness the Pandarasannathi of the Dharmapuram 
Mutt to -day celebrated the Founder's Anniversary in the presence 
of a large gathering of disciples and admirers. The Hon . Mr. S. Rama 
nathan, Minister for Public Information , who arrived here yesterday 
evening had audience with His Holiness , 


To -night the Pandarasannathi will be taken in procession in a 
gorgeous palanquin through the town , 


The lifail , 10-6-1939 . 


IMPETUS TO TAMIL LITERATURE 


Dr. Rajan Opens Free Classes . 


Dr. Rajan opened yesterday the Thayamanavar Tree Tamil 
Class intended for the study of Tamil and Saivite philosophy in 
the hundred pillared mantapam , Rock Temple ( Trichy ) . 


385 


த , ஆ . 49. 


Mr. M. S. Thayyappa Pillai , Secretary for the Trichy 
District Board , who was in charge of the study classes , presented 
an address to the Minister explaining the nature of the work to 
be undertaken and asked the Minister's permission to conduct the 
classes in the mantapam of the temple and allow the temple to 
incur some incidental charges also in that connection . 


Dr. Rajan congratulated the Dharmapuram Athinam for their 
great interest and enthusiasm in the spread of ancient Tamil lore 
and expressed his gratification that they should have come forward 
to do the primary duty for which such charitable institutions 
were founded in 

the past . At the present time when a set of 
persons denied the existence of God and went about preaching 
their doctrines among 

among the people claiming to be Tamilians, the 
Athinam was rendering a great service by arranging periodical 
lectures by Tamil scholars so that the public might benefit by 
the study of great Tamil works and Tamil literature. The whole 
of the Tamil country was strewn with temples and there was no 
village or town without a temple. Tamil saints and savants had 
sung the glory of the Lord in beautiful language and had enriched 
Tamil literature . If devotion and knowledge could be increased as 
& result of the study in those classes , and students were turned 
out to be able to sing the praise of the Lord so as to inspire 
devotion, the classes would give a fresh impetus to tainil language 
and literature . He hoped that such useful classes would spring up 
everywhere in Tamil Nad and render useful service in the spread 
of knowledge . 


Pandit M. Natesa Mudaliar , spoke on " Pathu Pattu ” after 
which Dewan Bahadur, T. M. Narayanasami Pillai proposed a vote 
of thanks. 

The Hindu Madras , 23-6-1939 . 


தருமபுர ஆதீனம் 

ஆதீனம் பண்டார சன்னதிகள் குருபூஜை 
நடத்தியபொழுது புதுச்சேரி கவர்னர் , அவர் குடும்பத்தினர் , 


386 


மற்றும் சிப்பந்திகள் அதற்குச் சென்றிருந்தனர் . அச்சமயம் 
அவர்களுக்கு ஒரு வரவேற்பு நடத்தப்பட்டது . பிரஞ்சு பிரதே 
சத்தில் இந்த ஆதீனமடத்திற்குச் சொந்தமான நிலம் இருக் 


கின்றது . 


சுதேசமித்திரன் வாரப் பதிப்பு , 25-6-1939 . 


RENOVATION :- One of the gopurams, dating back to Chola 
times, of Sri Kampahareswaraswami of Thirubuvanam has recently been 
renovated by His Holiness Sri - la - Sri Shanmuka Desika Gnana Sambhanda 
Pandara Sannadhigal of Dharmapuram Adhinam Mutt. 

The Mail , 19-10-39 . 


தருமபு ஆதீன மகாசன்னிதானம் பல ஹரிஜனங் 
களுக்கு ஸ்நானம் செய்ய எண்ணெய் கொடுத்து 

கொடுத்து சிறந்த 
முறையில் அன்ன தானம் செய்வித்தார்கள் எனத்தெரிகிறது . 

யதார்த்தவசனீ , 22-10-39 . 


MASS FEEDING AT DHARMAPURAM 


Some of the thousands of Harijans who had a free meal 
at Dharmapuram , South India. This was made possible by the 
benevolence of the Head of Dharmapuram Adeenam Mutt, one 
of the biggest religious institutions of the Hindus in South India . 

The Illustrated Weakly , 5-11-1939 . 


இம் மாதம் குடி நூலின் முகப்பில் வெளியிட்டிருக்கும் 
படம் தஞ்சை ஜில்லா தருமபுரம் ஆதீனத்தில் 14-10-39ல் 
ஹரிஜன சகோதர சகோதரிகளுக்கு விருந்தளிக்கப்பட்டபோது 
எடுக்கப்பட்டதாகும் . விருந்தில் கலந்து கொண்ட ஹரிஜனங்கள் 
எல்லோருக்கும் எண்ணெய் ஸ்நானம் செய்விக்கப்பட்டது . 


தருமபுரம் மடாதிபதிகளவர்கள் எப்போதும் கதருடுத்துவ 
தல்லாமல் தமது ஏவலின் கீழுள்ள 

கீழுள்ள அனைவரையும் கதரே 


387 


உடுத்தச்செய்கிறார் . இங்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு கதர்க் 
கூப்பன் வாங்கினார்கள் . 

குடி நூல் , 15-12-1939 . 


கதர் ஆடை தானம் 


தருமபுர ஆதீன கர்த்தர் தயாளம் 


மாயவரம் அருகில் உள்ள 

தருமபுரம் ஆதீனத்தைச் 
சேர்ந்த ஆதீன கர்த்தர்களான ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞான 
சம்பந்த பண்டார சந்நிதி இவ்வருஷம் ரூ . 2000 - க்கு மேற்பட்ட 
கதர் ஆடைகளை வாங்கியும் இதைத் தவிர கதர் கூபன்களை 
வாங்கியும் ஏராளமானவர்களுக்கும் , மடத்தின் உத்தியோகஸ்தர் 
களுக்கும் சென்ற தீபாவளியில் வழங்கினார்கள் . இதுபோன்ற 
ஆதரவு தேசத்திற்கு விசேஷ பலம் அளிக்கும் என்று இச் 
சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுவது அவசியமாகும் . 


சுதேசமித்திரன் , 21-12-1939 . 


தஞ்சை ஜில்லா வெள்ளக் கஷ்ட நிவாரண நிதி 


தருமபுர ஆதீன கர்த்தர் நன்கொடை 


கா ரணமாக 


சமீபத்தில் பெய்த அபாரமான மழையின் 
தஞ்சை ஜில்லாவில் முக்கியமாக பரம ஏழைகளுக்குத்தான் 
அதிகக் கஷ்டம் ஏற்பட்டதென்று நேயர்கள் அறிவார்கள் . 
தஞ்சை ஜில்லா கலெக்டர் ஸ்ரீமான் சி . கே . விஜயராகவன் 
ஐ . சி . எஸ் . , தருமபுர ஆதீன கர்த்தர் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக 
ஞானசம்பந்த பண்டார சந்நிதி அவர்களைத் தரிசித்து ஏழை 
களின் கஷ்ட நிவாரண நிதிக்கு நன்கொடை அளிக்கவேண்டிக் 
கொண்டார்கள் . ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் 

தாராளமாக 
நன்கொடை அளித்தார்கள் . 

சுதேசமித்திரன் , 29 --- 12--1939 . 


388 


தருமபுர ஆதீனத்திற்குச் 

சொந்தமான திருபுவன 
க்ஷேத்திரத்திற்கு ஷ ஆதீனகர்த்தரவர்கள் விஜயஞ்செய்து 
கோயிலின் மேற்கேயும் ரோட்டின் தென்புறத்திலுள்ள திருக் 
குளத்தை திருப்பணி செய்ய கட்டளை பிறப்பித்துள்ளார்கள் . 

பொதுஜனங்களுக்கும் பாட்டைசாரிகளுக்கும் மிக்க 
பயனளிப்பதாகும் . 

யதார்த்தவசனீ, 5-1-1940 . 


CENTRAL FLOOD RELIEF COMMITTEE , TANJORE , 1939 . 


8. Our special thanks are due to the following bodies and 
individuals for substantial contributions: 


' ' Madras Provincial Co- operative Bank , Ltd. , Madras ; Tanjore 
District Distress Relief Committee; The Red Cross Society and the 
Pandarasannadhi of Dharmapuram Mutt ” . 


12-3-1940 . 


கதர் ஆடை தானம் 

தருமபுர ஆதீன கர்த்தர் தயாளம் 
மாயவரம் அருகில் 

உள்ள 

தருமபுர ஆதீனத்தைச் 
சேர்ந்த ஆதீன கர்த்தர்களான ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக 
ஞானசம்பந்த பண்டார சந்நிதி இவ்வருஷம் ரூ . 2000 - க்கு 
மேற்பட்ட கதர் ஆடைகளை வாங்கியும் இதைத்தவிர கதர் 
கூபன்களை வாங்கியும் ஏராளமானவர்களுக்கும் மடத்தின் 
உத்தியோகஸ்தர்களுக்கும் சென்ற தீபாவளியில் வழங்கினார்கள் . 
இதுபோன்ற ஆதரவு தேசத்திற்கு விசேஷ பலம் அளிக்கும் 
என்று இச்சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுவது அவசியமாகும். 

இந்து தேசன் , 30-3-1940 . 


வைத்தீஸ்வரன் கோயில் பங்குனி உத்திரம் 
ஸ்ரீ வாலாம்பிகா சமேத முத்துக்குமார சுவாமியின் 
பங்குனி உத்திர உற்சவமும் , திருத்தேர் முடிந்து தீர்த்தவாரியும் 


389 


24-3-1940 சிறப்புற நடந்து உற்சவம் முடிவுற்றது . இவ்வாண்டு 
தருமபுரம் மகா சந்நிதானம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முக தேசிக ஞான 
சம்பந்தபண்டாரசந்நிதியவர்கள் புள்ளிருக்கு வேளூருக்கு விஜயம் 
செய்து உற்சவாதிகளைச் சிறப்புடன் நடப்பிக்கச் செய்துவருவதும் 
சீகாழி சட்டநாதஸ்வாமி தேவஸ்தானத்தைச் சேர்ந்த ப்ரும்ம 
புரீஸ்வரரது தேவாலயத்தை ஜீர்ணோத்தாரணஞ் செய்வித்து 
அழகுபெறச்செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கவை . 

சுதேசமித்திரன் , 30-3-1940 


யாத்ரீகர்களுக்கு 20000 ரூபாயில் மண்டபம் 


திருப்புள்ளிருக்கு வேளூர் திவ்விய க்ஷேத்திரத்தில் 
சென்ற ஜனவரி 18 - ம்தேதி முதலாக நடந்துவந்த மாபெரும் 
திவ்விய உற்சவம் சென்றவாரம் 26 - ந்தேதியோடு நிர்விக்னமாய் 
பூர்த்தியாகி சிறப்பாக முடிவுற்றது . சென்னை மகாணத்தின் 
பலபாகங்களினின்றும் ஏராளமான யாத்திரீகர்கள் இவ்வருடம் 
விசேஷமாகவந்து ஸ்ரீவாலாம்பிகா சமேத ஸ்ரீவைத்திநாதசுவாமி 
ஸ்ரீசெல்வ முத்துக்குமரசுவாமி முதலிய மூர்த்திகளை திவ்விய 
அலங்கார சேவைகளில் சேவித்து கிருதார்த்தர்களாயினர் . இந்த 
உற்சவத்தை முன்னிட்டு யாத்திரீகர்கள் வசதியாகத் தங்கும் 
பொருட்டு ரூ . 20,000 ( இருபதினாயிரம் ரூபாய் செலவில் ) மிக்க 
அழகியதோர் மண்டபத்தை தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
சண்முகதேசிக ஞானசம்பந்த பண்டாரசந்நிதி அவர்கள் 
கட்டுவிக்கச் செய்திருக்கிறார்கள் . ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் 
உற்சவம் முடிவுறும்வரை இத்தலத்தில் எழுந்தருளி இருந்து 
விட்டுச் சென்ற 24 - ம்தேதி தருமபுரம் ஆஸ்தானத்திற்கு எழுந் 
தருளினார்கள் . இவ்வருஷம் எவ்வருஷத்தையும்விட உற்சவம் 
சிறப்பாக நடத்திவைத்தார்கள் . 

சுதேசமித்திரன் , 30-3-1940 . 


A CROWN FOR A GODDESS 


Costing thousands of rupees this crown ( " Kreetam " ) of 
diamonds and other precious stones was specially made for the 
goddess Shri Valli Ammai at Vaideeswarankoil ( South India ) by 


390 


His Holiness the Pandara Sannadhi Swamigal of the Dharmapuram 
Adhinam Mutt , Tanjore District, during the grand annual Brahma 
Uthsawam (festival ) this year . 

The Illustrated Weekly , 7-4--1940 . 


திருமுலைப்பால் உற்சவம் 
மறுமுலைப்பால் நீக்கும் திருமுலைப்பாலின் மகிமையை விளக் 
கும் இக்காழிமா க்ஷேத்திரத்தில் உற்சவம் 13-4-40 பகல் ஒரு 
மணிக்கு வெகு விமரிசையாய் நடந்தேறியது . வெள்ளிப்பல் 
லக்கில் திருஞானசம்பந்தர் திருக்குளக் கீழ்க்கரையில் எழுந் 
தருளியதும் , அம்பிகை பொற்கிண்ணத்தில் ஞானப்பாலைக் 
குழைத்தூட்டிய ஐதிகச் சிறப்புப்படி முறையாக நடத்தப்பட்ட 
படியால் , பக்தர்கள் மனம் பரவசமாகியது . தருமபுர ஆதீன 
கர்த்தர் ஸ்ரீலஸ்ரீ மகாசந்நிதானம் சண்முகதேசிக ஞானசம்பந்த 
பண்டாரசன்னிதிகள் தாமே விஜயஞ்செய்து உற்சவத்தை 
தகைபெற நடத்திவைத்தனர் . இரவு வழக்கம் போல் பொற் 
றாளம் பெற்ற சம்பந்தர் திருத்தாள முடையார் கோயிலி 
னின்றும் புஷ்பவிமானத்தில் எழுந்தருளி பஞ்சமூர்த்திகளுடன் 
வீதிவலம் வந்தார் . 

சுதேசமித்திரன் , 15-4-40 . 


FOUNDER'S DAY OF DHARMAPURAM MUTT . 

. 


Founder's Day of Sri Dharmapuram Mutt was celebrated 
yesterday with great solemnity by "His Holiness Sri -la - Sri Shanmuka 
Desika Gnana Sambandha Pandara Sannidhi, the present head of 
the Mutt and 24th in the holly line of succession from the founder. 


There was poor feeding for three days from May 26 and 
on May 28 , silver coins were distributed to the poor . The Pandara 
Sannidhi was taken in a gold palanquin in brilliant torch - light 
procession headed by two caprisoned elephants. Leading Nadhaswara 
Vidwans entertained the huge concourse 

concourse of devotees who had 
gathered to have a dharsan of His Holiness . 


391 


A party of French Officers of Karikal , including the 
Administrator , the Government Doctor , the Police 

Police Commissioner 
and two Assistant - Judges and the Advocate - General came here last 
night and greeted the Pandara Sannidhi . The Government Doctor's 
wife was one of the party . 

The Mail , 30-5-40 . 


திருப்பதி மகாநாட்டுக்கு நன்கொடைகள் 


பண்டார சன்னதிகளின் பொருளுதவி 


அகில இந்திய கீழ்த்திசைக்கலை மகாநாட்டின் காரியதரிசி 
ஸ்ரீ மான் கே . வி . ரங்கஸ்வாமி அய்யங்கார் அறிவிப்பதாவது : 


மேற்படி மகாநாட்டிற்காகத் தருமபுரம் பண்டார சன்னதி 
ரூ . 1000- நன்கொடை அளித்திருக்கின்றார் . 

இந்துநேசன் , 8-6--10 


பத்தாவது இந்தியக்கலை மகாநாடு திருப்பதி , தமிழ்ச்சங்கம் . 


இச் சங்கத்தை சிறப்பாக நடத்துவதற்குத் தருமபுர 
ஆதீனத்துப் பண்டாரசந்நிதியவர்கள் ஆயிரம் ரூபாயும் திருவா 
வடு துறையாதீனத்துப் பண்டாரசந்நிதியவர்கள் முந்நூறு ரூபா 
யும் நன்கொடையளித்து உதவி செய்தனர் . 

தமிழ்ப் பொழில் - விக்ரம வைகாசி 


திருவெண்காடு கும்பாபிஷேகத்தில் 


தருமபுர ஆதீன மகா சந்நிதானம் விஜயம் 


திருவெண்காடு என்னும் சிவக்ஷேத்திரத்தில் சமீபத்தில் 
நடந்த மகா கும்பாபிஷேகத்தை தரிசிக்க, திருக்கயிலாய பரம் 
பரை தருமபுரவாதீன கர்த்தராகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக 
ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் முதல்தினம் மாலையி 
லேயே தமது பரிவாரங்களுடன் எழுந்தருளினார்கள் . இவர்களது 
வருகையை முன்னதாக வறிந்த திருப்பணியாளர்களான தேவ் 


392 


கோட்டை ஸ்ரீமான் மு . ராம . சுப . வெங்கடாசலஞ் செட்டியா ரவர் 
களும் , திருவையாறு தேவஸ் தானத் திருப்பணிசெய்து கும்பாபி 
ஷேகத்தையும் நடத்திய தேவகோட்டை ஸ்ரீமான் மெய்யப்ப 
செட்டியார் அவர்களும் , ஸ்தலத்துக்குச் சிலமைல் தூரத்துக்கப் 
பாலேயே சென்று வரவேற்று உபசரித்து சந்தொனத்துக்கு 
என்று ஏற்படுத்தியிருந்த ஜாகைக்கு அழைத்து வந்தார்கள் . 


மகாசந்நிதானம் ஆதீன சம்பிரதாயப்படி சிவிகையி 
லாரோகணித்து அடியார்களும் அன்பர்களும் புடைசூழ பலவகை 
விருதுகளும் முன் செல்ல , திருவெண்காடு பிரதர்ஸ் நாதஸ்வர 
மும் , நீடாமங்கலம் தவில்வித்துவான் மீனாட்சிசுந்தரம்பிள்ளை 
யின் தவில் வாத்தியமும் கோஷிக்கப் பட்டினப்பிரவேசமான 
வைபவம் நவிலும் வசமுள தன்று . சுவாமிகள் தங்கள் ஜாகை 
யில் எழுந்தருளி கொலுவில் அமர்ந்தருள , விதிப்படியும் , சம் 
பிரதாயப்படியும் பூஜை நடந்தபின் அனைவருக்கும் அருட்டிரு 
நீறளித்து ஆசீர்வதித்தார்கள் . ஆலயத்துக்குச்சென்று யாக 
சாலையில் ஆகுதியானவுடன் பஞ்ச மூர்த்திகளுக்கும் பரிவார 
தேவதைகளுக்கும் பட்டுப்பீதாம்பரங்கள் சாத்தி அர்ச்சனை செய் 
வித்து தரிசித் தின்புற்றார்கள் . மற்றையநாட்காலையிலும் கும் 
பாபிடேக தரிசனம் செய்துகொண்டு திருமடத்துக்கு எழும் 
தருளினார்கள் . செட்டியார்கள் மூவருக்கும் வேறு பல அன்பர் 
களுக்கும் தகுந்த மரியாதைசெய்து பீதாம்பரங்களும் சாதராக் 
களும் வழங்கியது குறிப்பிடத்தக்கது . ஸ்வாமிகள் பலகாலம் 
சிவப்பணி செய்துகொண்டு ஞானாசாரிய பீடத்தமர்ந்து அருள 
வேணுமாய்ப் பலராலும் இறைவன் இணையடிகளிற் 
பிரார்த்திக்கப்பெற்றது . 

சவ இந்தியா, 30-6-40 . 


பதிபசுபாசத் தொகையும் திருவருட்பயன் உதாரணக் கலித் 
துறையும் : - இவ்விருநூல்களும் அடங்கிய புத்தகமொன்று 
வரப்பெற்றோம் . திருக்கயிலாய பரம்பரைத் தருமபுர ஆதீனத்து 
24-வது மகாசந்நிதானம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம் 


த , ஆ . 50 


393 


பந்த பரமாசாரிய சுவாமிகள் கட்டளையிட்டருளியபடி அவ் 
வாதீனத்து இலவச வெளியீடுகளில் இதுவும் ஒன்றாக மிளிர் 
கின்றது . பதிபசுபாசத் தொகையைப் பழைய உரையுடன் 
வெளியிட்டிருப்பது சைவ உலகிற்குப் பெரிதும் உபகாரமுடைய 
தாகும் . ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் பீடத்திலெழுந்தருளிய காலந் 
தொடங்கி நாளிதுவரை சிவக்ஷேத்திர குருக்ஷேத்திர பரிபா 
லனங்களும் , குருபூசை சிவபூசையாகிய செயல்களும் , சாத்திர 
தோத்திர நூல் வெளியீடுகளும் செய்து வருவது தமிழர்களாலும் 
சிறப்பாகச் சைவர்களாலும் போற்றற் குரியதாகும் . இலவச 
வெளியீட்டுப் புத்தகங்களை அவ் ஆதீனத்துக்கெழுதிப் பெறலாம் . 

சிவநேசன் 1-7--1940 . 


தருமபுர ஆதீன கர்த்தர் ஏற்பாடு . 


நம் தேசத்தின் க்ஷேமத்திற்கும் , இப்பொழுது நடந்து 
வரும் மகாயுத்தத்தில் நம்முடைய சக்ரவர்த்தி ஆறாம் ஜார்ஜ் 
மன்னர் பிரானுக்கு வெற்றியும் , பெரும் வாழ்வும் அடைய 
வேண்டிப் பிரார்த்தித்து மாட்சிமை தங்கிய சக்ரவர்த்தியின் 
நக்ஷத்திர தினமாகிய 15 - ந் தேதி சக்ரவர்த்தியின் பெயரால் 
காலசந்தி , உச்சிகாலம் , சாயரக்ஷை மூன்று காலங்களிலும் 
பிரதி ஆலயத்திலும் சுவாமிகளுக்கு நெய்விளக்கிட்டு விசேஷ 
அபிஷேக நைவேத்திய அலங்காரம் செய்து சகஸ்ரநாம அர்ச் 
சனையும் செய்ய தருமபுர ஆதீனம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக 
ஞானசம்பந்த பண்டார சன்னதி அவர்கள் தங்கள் ஆதீனத்திற் 
குட்பட்ட ஆலயங்களுக்கு உத்திரவிட்டு இருக்கிறார்கள். 
ஆச்சாள்புரம் , சீர்காழி , வேளூர் தேவஸ்தானம் வைதீச்வரன் 
கோயில் , திருச்சி மலைக்கோட்டை , திருவாதி , திருப்பனைந்தாள் , 
திருபுவனம் , குத்தாலம் , பேரளம் , திருக்குவளை , மாயவரம் குமரக் 
கட்டளை , திருக்கடையூர் , விளநகர் முதலிய அநேக தேவஸ் 
தானங்களுக்கும் உத்திரவிடப்பட்டிருக்கிறது . 


ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா சன்னிதானம் தமது மடாலயத்தில் தின 
சரி மேற்கண்டபடி திருக்காலங்களிலும் விசேஷமான பூஜை 


394 


களைத் தாமே நேரில் செய்தும் பிரார்த்தித்தும் வருகிறார்கள் 
என்பதும் குறிப்பிடத்தக்கது . 

சுதேசமித்திரன் , 13-7-1940 . 


His Holiness Sri -la - Sri Shanmuka Desika Gnana Sambandha 
Pandarasannadhi of Dharmapuram Adhinam mutt, Mayavaram , has 
made elaborate arrangements to celebrate the H. M. King's " Star 
Day ' ' i , e . , known as " Janmanakshatra " on July 15 , 1940 in the 
temples under the able management of His Holiness . This special 
celebration is for the purpose of victory to H. M. King in this 
great war and welfare of his reign and country. On the 15th 
of July, in the morning, special Pujas and offerings has been ordered 
and arranged in the following temples at : -Achalpuram , Shiyali , 
Vaithisvarankoil, Trichy Fort temple , Tiruvadi, Tiruppanandal, 
Tirabhuvanam , Kuttalan , Peralam , Tirukkuvalai , Mayavaram Kumara 
Kattalai, Tirakkadaiyar , Vilanagar , and many other temples. His 
Holiness has donated a sum of Rs. 60,000 to the War Funds. 

The Indian Express, 14-1-1940 , 


தருமபுரம் மடத்துக்கு மாணவர்கள் விஜயம் , 


மாயவரம் நாஷணல் செகண்டரி பாடசாலை மாணவர் 
சங்கத்தினர் சுமார் 200 பேர்களும் அப் பாடசாலை ஆசிரியர் 
களும் தருமபுரம் மடத்துக்கு இன்று மாலை விஜயம் செய்து 
மடத்தின் பலபாகங்களையும் , பூஜைமடம் , ஆதீனம் சிங்காரத் 
தோட்டம் முதலியவைகளையும் பார்வையிட்டனர் . அவ்வமயம் 
ஸ்ரீ - லஸ்ரீ பண்டாரசந்நிதி அவர்கள் சிறார்களுக்கு தரிசனம் தந்து 
ஒவ்வொருவரிடமும் இன்னுரையாடி பிஸ்கோத் , பழவகைகள் , 
மிட்டாய்கள் முதலிய சிற்றுண்டிகளை , தாமே நேரில் வழங்கி 
அன்பாக உபசரித்தனர் . இதனால் வந்திருந்த அனைவரும் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானத்தின் அன்பையும் தயாள குணத்தை 
யும் வியந்து மெச்சிப் புகழ்ந்து சென்றார்கள் , ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா 
சந்நிதானம் மடத்தின் பெரும் பாகத்தையும் நன்கு திருத்தியும் 
பார்ப்போர் பரவசமடையும்படியும் பக்தி பூட்டத்தக்கதுமான 
திருவிளையாடல் , பெரியபுராணம் முதலியவற்றிலிருந்து சமய 


சம்பந்தமான சித்திரங்களை அதற்கென அமைத்திருக்கும் ஆகம 
மண்டபத்தில் வரையச்செய்தும் மடம் கட்டிடம் , பூஜைமடம் முதலி 
யன பார்க்கவரும் வெளியூரார்களை அன்பாக அழைத்துவந்து 
காட்டி அனுப்பவும் ஏற்பாடு செய்திருப்பது குறிப்பிடத் தக்க 
தாகும் . 

நவ இந்தியா, 12-8-1940 . 


PANDARA SANNADHI'S SERVICES PRAISED 


Speakers at a public meeting held here ( Tiruvarur) yesterday, 
under the presidency of Mr. T. S. T'hiagaraja Gnaniar, paid tributes to the 
services of the Pandarasannathi of Dharmapuarm Mutt in connexion 
with the car dragging festival of Sri Thiagaraja temple here last 
year, and welcomed the compromise decree passed by the High 
Court recently resulting in the restoration of the management of 
the Rajan Kattalai ( Endowment) of the Devasthanam and supervision 
of the services of the temple to the trustee, the Pandarasannadhi. 


The Mail , 13-8-1940 


தடாகத்திருப்பணி 


திருக்கயிலாய பரம்பரை தருமபுரவாதீன கர்த்த ரவர்க 
ளாகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பண்டார 
சந்நிதியவர்கள் தங்கள் திருமடத்து முன்னுள்ள பெருந் தடா 
கத்தை வெட்டிச் சுத்தம் செய்து , அடியார்கள் புறவழுக்கைப் 
போக்கிக் கொண்டும் , உட்சென்று குருமூர்த்தி திருக்கண் 
ணோக்கால் அகவழுக்கைப் போக்கிக்கொண்டும் , ஞானோபதேசம் 
பெற ஏதுவாக இருத்தற்பொருட்டு செம்மை செய்துவருவதாக 
அறிகிறோம் . சமீபத்தில் , ஆதீன ஆதிகுருமூர்த்தியின் குருபூசை 
மகோற்சவம் வருவதால் இப்போதிப் பணிசெய்வது 

சாலச் 
சிறப்புடைத்தாகும் . இதற்கு முன்னாலும் தங்கள் பரிபாலனத் 
துக்குட்பட்ட வைத்தீச்வரன் கோயில் முதலான பல க்ஷேத் 
திரங்களில் பல பெரிய தடாகங்களை வெட்டியும் , புதுக்கியு 
மிருப்பது குறிப்பிடத்தக்கது . மகா சந்நிதானம் இவ்வாறே பசு 


396 


புண்ணியம் , பதி புண்ணியம் இரண்டையும் செய்துகொண்டு 
பல்லாண்டரசு வீற்றருள நாம் அருட்பெருங்குமரனை வணங்கு 
கின்றோம் . 

ஈவ இந்தியா, 28-8-1940. 


திருபுவனத்தில் மகா கும்பாபிஷேகம் 
திருக்கயிலாய பரம்பரைத் தருமபுர ஆதீனத்துக்குச் 
சொந்தமான திருபுவன மகாக்ஷேத்திரத்தில் ஸ்ரீதர்மசம்வர்த்தனி 
அம்மையார் சமேத ஸ்ரீகம்பகரேஸ்வர சுவாமி கர்பக்கிரஹ 
விமானம் , கோபுரம் , உட்பிரகாரம் முதலியவை ஜீர்ணோத்தாரண 
திருப்பணி செய்யப்பட்டு 23 - ம்s . உதயாதி 64 மணிக்குமேல் 
74 மணிக்குள் சிம்ம லக்னத்தில் மகாகும்பாபிஷேகம் மிகச் 
சிறப்பாகச் செய்விக்கப்பட்டது . ஏராளமான ஜனங்கள் விஜயம் 
செய்திருந்தனர் . சென்ற இரண்டு ஆண்டுகளாக ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண் 
முகதேசிக ஞானசம்பந்த பண்டாரசந்நிதி அவர்கள் ஆக்ஞைப்படி 
கோபுரம் மிகவும் அழகாக வர்ணம் தீட்டப்பட்டு வந்தது . இம் 
மகா கும்பாபிஷேகத்திற்கு ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் நேரில் 
எழுந்தருளி பக்தி சிரத்தையுடன் தரிசனம் செய்தார்கள் . 

சுதேசமித்திரன் , 31-8-1940. 


À picture taken during the Kumbabhishekam ceremony of 
the Sri Kampahareswaraswami Temple at Tirubhuvanam . The temple 
was built by Kalotanga Chola in the 12th century. 

The Hindu , 2-9-1940 . 


தருமபுரத்தில் ஆவணிமூலத் திருநாள் 
தருமபுர ஆதீன மடத்தில் நேற்று ஆவணிமூலத் திரு 
நாள் . நடத்தப்பட்டது . அன்று பகலிலும் இரவிலும் மடம் 
ஆத்மார்த்த பூஜை ஸ்ரீ சொக்கலிங்கத்துக்கு விசேஷ அபிஷேக 
அலங்காரத்துடன் ஆராதனை நடத்தப்பட்டது . அக்காலங் 
களில் ஏராளமானவர்களுக்கு அன்னமளிக்கப்பட்டது . 


397 


மாலையில் திருநெல்வேலி ஸ்ரீ சுந்தர ஓதுவாமூர்த்திகளால் 
" திருநீலகண்ட நாயனார் சரித்திரம் '' காலட்சேபம் செய்யப் 
பட்டது . சுற்றுப் பக்கங்களிலுள்ள பிரமுகர்கள் பலர் வந்து 
கேட்டின்புற்றார்கள் . 

சுதேசமித்திரன் , 11-9-40 . 


“ யுவ பாரத தமிழ்ச் சங்கம் திருசிரபுரம் நன்றி அறிக்கை 


திருக்கயிலாய பரம்பரைத் திருத் தருமபுர ஆதீனகர்த்தர் 
களாகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் அவர்கள் எங்கள் சங்கத் 
தின்பால் பெருங்கருணை கூர்ந்து சைவசித்தாந்த நூல்களும் 
புராணங்களுமாக இருபத்தைந்து புத்தகங்கள் அனுப்பி ஆதரித் 
துள்ளார்கள் . சைவ சமய ஞானபானுவாகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா 
சந்நிதானம் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியைச் 
செலுத்துகின்றோம் . ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் அவர்கள் நீடூழி 
காலம் திருவருட் செங்கோல் நடாத்தவும் , ஆயுராரோக்கி 
யாபிவிருத்தியும் ' ஐசுவர்யாபி சம்பத்தும் 

சம்பத்தும் அளித்துக் 

அளித்துக் காக்க 
சிந்துவான் மதிதோய் வேணிச்செல்வனை வேண்டுகின்றனம் . 
இன்னும் எங்கள் பால் ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானத்திற்குள்ள 
ஆதரவு மேன்மேலும் பெருகுவதாக . திருத் தருமபுர ஆதீனம் 
தழைத்தோங்குக! 

இந்து நேசன் , 11--9-1940 . 


சி 


1 


His Holiness donated a sum of Rs . 10,000 ( Ten thousands ) 
towards War Fund , besides investing about Rs . 50,000 ( Fifty thousands) 
in Interest - Free Indian Defence bonds . Prayers have been arranged 
to be conducted in all his temples for our Victory in the War . 

The International Times , 25-9-1940 . 


கல்வி பயில்வதற்கு உபகாரம் 


திருக்கயிலாய பரம்பரைத் 

தருமபுரவாதீன கர்த்தர் 
அவர்கள் , கோயிற்பணி , குளப்பணி , கும்பாபிஷேகம் , 
வெளியீடுகள் , முதலியன செய்துவருவதுபோல , இவ்வாண்டில் 
கல்விபயிலும் மாணவர்களுக்கு உபகாரமும் செய்துள்ளார்கள் . 


398 


சென்னை , சிதம்பரம் , திருச்சி , மாயவரம் முதலிய இடங்களிலுள்ள 
பல உயர்தரக் கலாசாலை மாணவர்களுக்கு அவர்களது சம்பளம் , 
புத்தகங்கள் , கலாசாலையில் ஏற்படும் இதரச்செலவுகள் முதலிய 
வற்றை ஆதீனகர்த்த ரவர்கள் கொடுத்து உதவிவருவது குறிப் 
பிடத்தக்கது . இவ்வாறு உபகாரம் பெற்றுவரும் மாணவர்கள் 
பதின்மராவர் . அவர்களுக்குபகரிக்கும் தொகை வருடம் ஒன்றுக் 
குச் சுமார் ஆயிரமாகும் . இவர்களது தேசபாஷாபிமானம் 
பாராட்டத்தக்கது . பல்லாண்டுகள் மகாசந்நிதானம் , இவ்வாறே 
சிவப்பணி சீவப்பணிகளைச் செய்துகொண்டு திருமேனி ஆரோக் 
கியமாக எழுந்தருளியிருக்குமாறு அனுக்கிரகிக்க இறைவனை 
றைஞ்சுகின்றோம் 

நவ இந்தியா, 11-10--1940 . 


மாணவர்களுக்கு உதவி 
தருமபுரம் ஆதீனகர்த்தர் அவிக்கும் உபகாரச்சம்பளம் 

தருமபுரம் ஆதீனகர்த்தர் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முக தேசிக 
ஞான சம்பந்த பண்டாரசன்னதிகள் 1940-41ம் ஆண்டுக்கு பத்து 
மாணவர்களுக்கு ( ஒரு பி . ஏ . ஜூனியர் வகுப்பு மாணவர் உள் 
பட ) உபகாரச்சம்பளம் கொடுத்துவரத் திட்டம் செய்து உத்திர 
விட்டுள்ளார் . ஸ்காலர்ஷிப்பைப் பெறுகிற மாணவர்கள் நன்கு 
பரீக்ஷித்துப் பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள் . அவர்கள் பெயர் 
பின் வருமாறு : - திருநெல்வேலி சுப்பிரமணியன் , திருப்பனைக் 
தாள் சம்பந்தன் , கருப்பூர் பாலசுப்பிரமணியன் , தருமபுரம் 
சட்டநாதன் , அச்சுதராயபுரம் தக்ஷிணாமூர்த்தி , ஆண்டிராபுரம் 
இராஜரெத்தினம் , மணக்கால் ராமலிங்கம் , திருப்பனந்தாள் 
இரத்தினம் , சிவபுராணி கலியாணசுந்திரம் , நிலக்கோட்டை 
மீனாட்சிசுந்திரம் ஜூனியர் பி . ஏ . 

சுதேசமித்திரன் , 5-11- 40 . 


திருபுவனம் 


தற்சமய விசேஷம் : - ஷைகோவில் தருமபுர ஆதீனத்துக் 
குட்பட்டது , குருபரம்பரையின் 24 - வது சந்நிதானமாக எழுந் 


399 


தருளியிருக்கும் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த 
பண்டாரமகாசந்நிதானத்தின் நன் முயற்சியால் திருப்பணிகள் 
பல நடந்தேறியது . புதுப்பிக்கப்பட்ட ஜீர்ணோத்தாரண அஷ்ட 
பந்தன மகாகும்பாபிஷேகம் சகல வைபவங்களுடன் விக்ரமஹ 
ஆவணிமீ 13s ( 28-8-40 ) அன்று நடந்தேறியது . 


அதிலும் ஓர் விசேஷம் : - அவ்வமயம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ பண்டார 
சந்நிதி அவர்களே விஜயம் செய்திருந்தார் . 


விகடகேசரி , நவ . 1940 . 


குளங்களைப் 


திருக்கயிலாய பரம்பரைத் தருமபுர ஆதீனகர்த்தராகிய 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞான சம்பந்த பண்டார சந்நிதி 
அவர்கள் , தமது ஆதீன திகுருமூர்த்திக்கு வரும் குருபூசை 
மகோத்சவத்தை முன்னிட்டு அத்தலத்தில் தடாகத் திருப்பணி 
செய்து வருகிறார்கள் . இவ்வாறே தமது பரிபாலனத்திற்குட்பட்ட 
வைத்தீசுவரன் கோயிலில் தூர்ந்துபோயிருந்த 
புனருத்தாரணம் செய்வித்துள்ளார்கள் . மக்களுக்கு மிகவும் 
உபயோகமாகிய தடாகத் திருப்பணி மேலான பசு புண்ணிய 
மாகும் . 

இத்தகைய புண்ணிய கைங்கரியங்களில் 
திரிகரணங்களையும் செலுத்திவரும் ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் 
அவர்கள் ஆண்டவன் அருளால் அரோக திடகாத்திரமாய் 
நீடு வாழ்க ! 

யதார்த்தவசனீ, 22-4-1940 . 


தங்கள் 


மாயவரம் நேஷனல் செகண்டரி பாடசாலை 


மாயவரம் நாஷனல் செகண்டரி பாடசாலை மாணவ 
சங்கத்தினர் சுமார் 200 பேர்களும் க்ஷ பாடசாலை ஆசிரியர் 
களும் தருமபுரம் மடத்துகுக் இன்று மாலை விஜயம் செய்து 
மடத்தின் பல பாகங்களையும் ஆதீன சிங்காரத் தோட்டம் 
முதலியவைகளையும் பூஜையையும் பார்வையிட்டனர் . ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
பண்டாரசந்நிதி அவர்கள் சிறுவர்களுக்குத் தின்பண்டங்கள் 


400 


கொடுத்தார்கள் . ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் மடத்தின் பெரும் 
பாகத்தையும் நன்கு திருத்தி அமைத்துள்ளார்கள் . 

சுதேசமித்திரன் , 7-12-1940 . 


The renovation of 'Pushya Mantapam ', the holy bathing 
ghat on the banks of the Cauvery, has been undertaken by the 
Dharmapuram Athinam , the hereditary trustee of the Tiruvadi 
Devasthanam , at on estimated cost of nearly Rs . 5,000 . This ancient 
structure used for the stay of the deity of Sri Panchanadeeswarar 
temple on all sacred festival days, for the Poor-feeding on the 
occasion of Sri Thyagayar's festival, in recent years , and as for 
the spacious rest -house for the pilgrims, was in real need of repairs. 
The renovation work , which was started, & week back , is carried 
under the immediate supervision of Mr. N. Rangasamy Mudaliar, 

The Indian Express , 19-12-1940 , 


திருவையாறு தேவஸ்தான புஷ்யமண்டபத் திருப்பணி , 


காவிரிநதி ஓரத்திலுள்ள புஷ்யமண்டபம் திருவையாறு 
தேவஸ்தானம் டிரஸ்டி தருமபுரம் ஆதீனத்தர்களால் சுமார் 
ரூ . 5000 செலவில் புனருத்தாரணம் செய்யத் தீர்மானிக்கப்பட்டு 
சென்ற ஒரு வாரமாய் வேலை நடந்து வருகிறது . தருமபுரம் 
ஆதீனகர்த்தர் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிகஞானசம்பந்த பண்டார 
சன்னதி வெள்ளிக்கிழமை இங்கு விஜயம் செய்தபோது திருப் 
பணியை நேரில் பார்வையிட்டார் . 

சுதேசமித்திரன் , 12 --- 12-1940, 


தருமபுர ஆதீன வெளியீடு 35 . 


ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச்செய்த திருத் 
தொண்டத் தொகையும் , தருமையாதீன 10 -வது மகாசந்நிதானம் 
ஸ்ரீ சிவஞான தேசிக சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய 
அசபா நடனப்பதிகமும் என்ற சிறு புத்தகமும் நமது பார் 
வைக்குக் கிடைத்தது . இதுபோன்ற வெளியீடுகளை வெளியிடக் 


401 


3, ஆ . 51 


கட்டளையிட்டருளிய ஸ்ரீ - ல - ஸ்ரீமகாசந்நிதானத்தின் அருஞ்செயல் 
போற்றக்கூடியது . இது திருவாரூர் இராஜாங்கக்கட்டளை சார்பாக 
வெளியிடப்பட்டுள்ளது . 

நவ இந்தியா , விஷ u சித்திரை 1s . 


தருமபு , ஆதீன இலவச வெளியீடுகள் 
ஸ்ரீ சிவஞானதேசிகர் நான்மணிமாலை . ( வெளியீடு 30.) 

மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய கீர்த்தித் 
திருவகவல் ( வெளியீடு 32 ) 

திருக்கயிலாய பரம்பரைத் தருமையாதீன ஸ்தாபகர் ஸ்ரீ குரு 
ஞானசம்பந்த சுவாமிகளின் வரலாறும் சில பாசுரங்களும் . 
( வெளியீடு 33.) 


இம்மூன்று வெளியீடுகளும் கிடைக்கப்பெற்றோம் , இந்நூல் 
களெல்லாம் முன்னோர் மொழிந்த முது நூலாதலின் நாம் அபிப் 
ராயங் கூறுவது தகாதென விடுத்தாம் . இம்மாதிரி பல நூல் 
களை இலவசமாக வெளியிட்டு சிவஞானச் செல்வர்கள் எளிதில் 
உணர்ந்து அவற்றின் நுண்பொருள் தேர்ந்து அனுபவிக்குமாறு 
செய்துவருகின்ற திருக்கைலாய பரம்பரை தருமபுர ஆதீன 
மகா சந்நிதானத்தின் பெருங்கருணை போற்றற்குரியது . 

5 வ இந்தியா , 12-1-41 . 


பிரிட்டீஷ் வெற்றிக்காகப் பிரார்த்தனை . 
இப்போது நடக்கும் மகாயுத்தத்தில் நம்முடைய பிரிட் 
டீஷ் கக்ஷி வெற்றிபெற வேண்டுமென்று இவ்விடம் ஆதீன 
மடத்திலும் அதற்குட்பட்ட கோயில்களிலும் புதுவருஷப் பிறப் 
பன்று ( 1-1-41 ) ஒரு விசேஷப் பிரார்த்தனை நடந்தேறியது . 
அன்று சுவாமிகளுக்கு ஏறுபடியான அபிஷேக நைவேத் 
தியங்கள் செய்வித்து ஏழை பரதேசிகளுக் களிக்கப்பட்டது . 
மடத்திலும் பல ஏழைகளுக் கன்னமளிக்கப்பட்டது . 

சவ இந்தியா , 12-1-1941 , 


402 


தருமபுரம் தர்மம் 
என்ன வெல்லாமோ கதைகளைக் கேட்டும் , படித்தும் , 
நமக்கு மடங்கள் மடாதிபதிகள் என்றாலே அருவருப்பு உண்டா 
வது இயற்கையாயிருந்து வருகிறது . ஆனால் , அந்த அருவருப் 
பைப் போக்கி மடங்களின் மேல் நமக்கு மரியாதை உண்டாகும் 
படியான காரியங்களைச் சில மடாதிபதிகள் செய்து வருகிறார் 
கள் . ஏற்கெனவே இம்மாதிரி பல நல்ல காரியங்களைச் செய்து 
புகழ் பெற்றிருக்கும் தருமபுரம் பண்டாரசந்நிதி , ஸ்ரீ தியாகராஜ 
சுவாமிகளின் கைங்கரியத்திற்கு ஒரு விசேஷ உதவி செய்ய 
முன் வந்த 

வந்த விஷயம் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியளித்தது . 
சுவாமிகளின் உற்சவம் நடக்கும் நாட்களில் , 


“ செவிக்குண வில்லாதபோது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும் '' 


என்னும் பெரியார் வாக்கையொட்டி , பக்த கோடிகளுக்கு உண 
வளிக்கப்படுகிறது . காவிரி நதிக்கரையில் புஷ்ய மண்டபப் 
படித்துறையிலுள்ள மண்டபங்களில் இந்தப் புண்ணிய காரியம் 
நடைபெறுவது வழக்கம் . ஆனால் , இந்த மண்டபங்கள் ரொம்ப 
வும் சிதில மடைந்து பாழடைந்த மண்டபங்களாகவே தோற்ற 
மளித்தன . இங்கே உணவருந்த உட்காரும் அடியார்களும் , 
சுவாமிகளின் மேல் பாரத்தைப் போட்டு விட்டுத்தான் உட்காரு 
வது வழக்கம் . தருமபுரம் பண்டாரசந்நிதி அவர்கள் ரூ . 3000 
செலவுசெய்து இந்த மண்டபங்களைச் செப்பனிட்டுப் புதுப்பித் 
திருப்பதாக அறிந்து மகிழ்ச்சி யடைகிறோம் . இப்படிப்பட்ட 
நிலையான தர்மத்தைச் செய்த தருமபுரம் மடாதிபதி இந்த 
மாகாணமெங்குமுள்ள சங்கீத ரஸிகர்களின் நன்றியைக் 
கொள்ளை கொண்டு விட்டார் என்றே சொல்ல வேண்டும் . 

ஆனந்த விகடன் , 12-1-1941 . 


LIBERAL DONATION 


Yesterday His Holiness Sri - La - Sri Shanmuka Desika Gnana 
Sambanda Pandara Sannidhi Avergal of Dharmapuram Adheenam 
Matt , gave dharsan to Mr. C. K. Vijayaragavan , Collector , Mr. ' I', 


403 . 


S. Avadayappa Pillai, Deputy Collector, Mr. Narasinga Rao Nayudu 
Tahsildar of Mayavaram , Dewan Bahadhur T. M. Narayanaswami 
Pillai , President , H. R. E. Board , Madras , Rao Saheb L. N. Paramasivam 
Pillai and Mr. Doraiswami Reddiar , President of the Lalgudi Tem 
ple Committee. 


His Holiness has been pleased to sanction Rs . 10,001 
for the Madras Governor's War Fund . 

The Mail, 17-2-141 , 


தஞ்சை ஜில்லாவில் சைவசித்தாந்த பிரசாரம் 

தருமபுரம் ஆதீனகர்த்தரின் ஏற்பாடு 
திருக்கைலாய பரம்பரைத் தருமபுரம் ஆதீனகர்த்தர் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பண்டார சன்னதிகள் , 
அவ்வாதீனத்துக்குச் சொந்தமான தேவாலய உற்சவகாலங்களில் 
தெய்வபக்தி , மத்பக்தி வளரச்செய்ய விசேஷ ஏற்பாடுகளைச் 
செய்திருக்கிறார்கள் . அதற்கேற்ப இவ்வருடமும் ஆதீனத்துக்குச் 
சொந்தமான வேளூர் தேவஸ்தானம் வைத்தீச்வரன் கோயில் 
தட்டிச் சுத்தி மண்டபங்களில் ஸ்ரீசெல்வமுத்துக் குமாரசாமி 
உற்சவம் 10 - நாள் 11-2-41ல் க்ஷ ஆதீன சைவப் 
பிரசாரகர்களான ஸ்ரீமான்கள் பாலசுந்தரநயினார் , 

சுந்தரம் 
பிள்ளை முறையே “ புள்ளிருக்கு வேளூரும் செல்வமுத்துக் 
குமரனும் ” " திருநீறும் திருஞானசம்பந்தரும் ” என்னும் விஷயங் 
களைப்பற்றிச் சொற்பொழிவாற்றினார்கள் . 


திருவெண்காடு ஸ்ரீ சுவேதாரண்யஸ்வாமி தேவஸ்தானத் 
தில் நடந்து வரும் இந்திர மகோற்சவத்திலும் ஷயார்கள் 
முறையே “ வெள்ளானை பூசித்தது '' ''மாணிக்கவாசகரும் கோவை 
யாரும் ' என்ற விஷயங்களை உபந்நியசித்தார்கள் . 


வைத்தீச்வரன் 

கோயிலிலும் , குத்தாலத்திலும் ஷை 
பிரசாரகர்கள் 6 , 7--2-41 ‘ நாம் வழிபடும் தெய்வம் ' ' சைவத்தின் 


404 


திருக்கயிலாய பரம்பரைத் தருமபுர ஆதீன 
மடாலயத்திற்கு விஜயம் செய்த பெரியமனிதர்கள் 


யுத்தநிதி அளித்தபோது தஞ்சை ஜில்லா கலெக்டர் 
ஸ்ரீ C. K. விஜயராகவன் , I. C. S. , அவர்கள் விஜயம் 


L 


சென்னை இந்து சமய அறநிலைக் கழகத்தலைவர் திரு . A. கொண்டப்பாகாரு , B.A.B.L. 


மேன்மை ' ' அம்பிகையின் பிரபாவம் ' ' குத்தாலமும் சுந்தரரும் ' 
என்பதைப்பற்றி முறையே பிரசங்கம் செய்தனர் . 

* சுதேசமித்திரன் , 24-2-1941 . 


தருமபுரம் ஆதீன கர்த்தர் நன்கொடை . 

கவர்னர் யுத்த நிதிக்கு ரூ . 10001 உதவி . 
தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீ -ல - ஸ்ரீ சண்முக தேசிக ஞான 
சம்பந்த பண்டார சன்னதிகள் சென்னை மே . த . கவர்னர் யுத்த 
நிதிக்காக இரண்டாவது தடவையாக ரூ . 10001 ( பதினாயிரத்து 
ஒரு ரூபாய் ) நன்கொடை 11-2-41ல் அளித்தார்கள் . ஏற் 
கனவே ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசன்னிதானம் ரூபாய் 10,000 நன் 
கொடையும் , ரூபாய் 50,000 வட்டி இல்லாத யுத்தக் கடன் பத் 
திரத்துக்கும் கொடுத்திருப்பது நேயர்கள றிவார்கள் . 


இரண்டாவது தடவையாக நன்கொடை கொடுத்தபொழுது 
தஞ்சை கலெக்டர் ஸ்ரீமான் ஸி . கே . விஜயராகவன் ஐ . ஸி . எஸ் . 
மாயவரம் டிப்டி கலெக்டர் ஸ்ரீமான் ஆவுடையப்ப பிள்ளை , 
தாசில்தார் நரசிங்கராவ் நாயுடு , சென்னை இந்துமதஸ்தாபன 
போர்டு தலைவர் திவான் பகதூர் டி . எம் . நாராயணசாமிபிள்ளை, 
இராவ்சாகிப் எல் . என் . பரமசிவம் பிள்ளை , இராவ்பகதூர் 
துரைசாமி ரெட்டியார் ( லால்குடி ) விஜயம் செய்து ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
மகாசன்னிதானத்தை தரிசனம் செய்தனர் . நீண்டநேரம் மத 
சம்பந்தமான விஷயங்களைப்பற்றி சம்பாஷணை நடந்தது . பிறகு 
வந்தவர்களுக்கு ஓர் தேனீர் விருந்து நடத்தி வைக்கப்பட்டது . 

சுதேசமித்திரன் , 25-2-41 . 


தருமபுரத்தில் தேவார பாடசாலைத் திறப்பு விழா 

மாணவர்களின் உற்சாகம் . 
தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முக தேசிக ஞான 
சம்பந்த பண்டார சன்னதிகள் திருவுளம்பற்றியபடிக்குத் தரும் 
புரத்தில் தேவார பாடசாலை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டு 


405 


நடந்து வருகிறது . ஏற்கனவே ' மித்திரனில் ' ' வெளியான விளம் 
பரத்திற்கேற்பப் பல சைவமாணவர்கள் 

நூற்றுக்கணக்காக 
மனுச்செய்துகொண்டனர் . 

அவர்களில் 

சிறந்தவர்களைப் 
பொறுக்கி எடுத்துப் பாடசாலையில் சேர்த்தாகி விட்டது . இன் 
னும் மாணவர்கள் நேரிலும் வந்து சேர்ந்து வருகிறார்கள் . 

சுதேசமித்திரன் , 2-3--1941 . 


குரு ஞானசம்பந்தர் . 


முதலில் . 


திருஞானசம்பந்தர் , அச்சுப்பிழை காரணமாக குருஞான 
சம்பந்தராக மாறிவிட்டாரோ என்றுதான் நாமும் நினைத்தோம் 

உங்களுக்கும் அப்படியேதான் தோன்றும் இத் 
தலைப்பைப் பார்த்ததும் . ஆனால் சைவசமயாசாரியாரில் 

ஒரு 
வரான திருஞானசம்பந்தருக்கும் , இந்த குருஞானசம்பந்தருக் 
கும் சிவசம்பந்தம் இருந்தது என்பதைத் தவிர , பரஸ்பர 
சம்பந்தங்கள் ஏதும் கிடையாது . இருவரும் சிவனை நினைந்து , 
அவனையே புகழ்ந்து பாடி , அவனது அருளுக்குப் பாத்திரமாகி , 
அவனடி சேர்ந்தனர் . திருஞானசம்பந்தரது வாழ்க்கைச் சரிதத் 
தைப் 

போலவே இந்த குருஞானசம்பந்தருடைய வாழ்க்கைச் 
சரிதமும் ரசமிகுந்ததாக இருக்கிறது . 


அது சரி , இவர் யார் என்ற கேள்விக்கு, சட்டென 
அறிந்து கொள்ளும்படியாகப் பதில் சொல்ல வேண்டுமென்றால் , 
இவர் தமிழபிவிருத்திக்காகத் தன்னாலான சேவையனைத்தும் 
செய்துவரும் தருமபுர ஆதீனத்தின் ஆதி ஸ்தாபகர் என்று 
கூறிவிடலாம் . தமது ஆதி மடாதிபதியின் வாழ்க்கை வரலாறு 
களையும் அவர் இயற்றிய பாடல்களில் 

ஒரு சிலவற்றையும் 
சேர்த்து , சிறு புத்தக ரூபத்தில் அச்சிட்டு, இனாமாக வழங்கு 
கிறார்கள் . அந்த புத்தகத்திலுள்ள ஸ்வாரஸ்யமான பகுதிகள் 
சிலவற்றை எடுத்து இங்கே பிரசுரித்திருக்கிறோம் . 


குருஞானசம்பந்தர் மதுரைச் சொக்கநாதர் மீதும் மக்க 
ளுக்கு அறிவையூட்டும் விதத்திலும் பல பாட்டுக்களைப் பாடி 
இருக்கிறார் . அவற்றில் கொஞ்சம் ருசி பாருங்கள் . 


406 


கெடுங்காலம் வந்தாற் கெடுப்பை கதியில் 
விடுங்காலம் வந்தால் விடுவை ...கொடுந்தவங்கள் 
பண்ணிடினும் பாவம் பயிற்றிடினு மாரேனு 
மண்ணலே சொக்கநாதா : 


பரபரக்க வேண்டாம் பலகாலுஞ் சொன்னேன் 
வரவரக்கண் டாராய் மனமே .... யொருவருக்குந் 
தீங்கு நினையாதே செய்ந்நன்றி குன்றாதே 
யேங்கி யிளையா திரு . 


என்ன எளிய வார்த்தைகள் ! என்ன தெளிவான கருத்து 
கள் ! அவரது தமிழன்பை தற்போதுள்ள மடாதிபதியும் விருத்தி 
செய்ய முயன்று வருவது பாராட்டத்தக்கதே . 

நாரதர் , 26-3--1941 . 


தருமபுரத்தில் குருபூசை . 


சண 


திருக்கைலாய பரம்பரை . தருமபுரம் ஆதீனம் 
மூர்த்திகளின் குருபூசை , 16 , 17 - ந் தேதிகளில் ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
முக தேசிக ஞானசம்பந்த பண்டாரசன்னதிகளால் சிறப்பாகச் 
செய்யப்பட்டது . விசேஷ பிராம்மண போஜனமும் நடந்தது . 
பிரஞ்சு காரைக்கால் அட்மினிஸ்டிரேட்டர் டாக்டர் புக்கனன் , 
டிரஷரி ஆபீசர் மான்கீ , அட்மினிஸ்டிரேட்டர் பிரதம காரிய 
தரிசி பிலாடிரெயின் , போலீஸ் கமிஷனர் கேயில்லர் முதலி 
யோர்களும் வந்து சிறப்பித்தனர் . இவ்வருடம் சமய வளர்ச்சிக் 
கான இனிய வசனங்களை அச்சிட்டு பந்தலில் கட்டிவைக்கப் 
பட்டிருந்ததும் , தெற்கு வீதியில் மனதைக் கவரும் பந்தலும் 
குறிப்பிடத்தக்கவையாகும் . 

சுதேசமித்திரன் , 19-5-41 , 


தருமபுர வாதீனத்துக் கோயிற்றிருவிழாவும் , குருபூசைப் பெருவிழாவும். 

இந்தத் திவ்ய க்ஷேத்திரத்தில் திருக்கோயில் கொண் 
டெழுந்தருளியிருக்கும் ஸ்ரீஞானாம்பிகா சமேத ஸ்ரீஞானபுரீசு 
வரர் மகோற்சவம் 7-5-41 முதல் ஆரம்பமாகிப் பத்து நாட் 


407 


களும் மிக்க குதூகலத்துடன் நடைபெற்றது . இவ்வாதீன மடா 
லயத்தின் ஆதிகுருமூர்த்தியின் குருபூசைப் பெருவிழா 16-5-41 - ல் 
மிக்க நியமமாகவும் விபவமாகவும் நடந்தேறியது . உற்சவ தினங் 
களில் திருக்கோவிலில் நடைபெற்ற சைவசமய விளக்க விரி 
வுரைகளும் , தேவார திருவாசகமாகிய திருமுறைகளும் வந்து 
குழுமிய அன்பர்களின் கருத்துக்கும் காதுக்கும் இன்பமளித் 
தன . இவ்வாதீன கர்த்தரவர்கள் பட்டத்திற்கு வந்த சென்ற 
எட்டு வருடங்களில் , பிரதி வருடமும் திருவிழாவும் குருபூசையும் 
மிக்க சிரத்தாபக்தியுடனும் நியமமாகவும் செய்யப்பட்டு வரு 
கின்றன என்பது உலகறிந்த உண்மையேயன்றி உபசாரமல்ல . 
கருணைநிறைந்த இக்கர்த்தரவர்கள் தமது ஆதீனத்திற்குட்பட்ட 
தேவஸ்தானங்களெல்லாவற்றையும் பழுதுபார்த்தும் , வௌவால் 
கோவிலில் அடையாதபடி நூதன முறையில் வலைகள் அடைக் 
கும்படி செய்தும் , திருக்கோபுரம் திருமதில்கள் கண்டவர் கருத்தை 
யும் -கண்ணையும் கவரத்தக்கவாறு சிவச்சின்னங்களமைப் 
பித்தும் , புதிய வர்ணங்கள் கட்டுவித்தும் , கோபுரங்கள் குளங் 
கள் - புதுப்பித்தும் , நந்தவனங்கள் வைக்கும்படி செய்தும் , 
தென்னை , வாழை , மூங்கில் , சவுக்கு , - பலன் றரு மரங்கள் பல 
வைத்துப் பயிர் செய்வித்தும் , நிலங்கள் நன்றாய் விளைவதற்கு 
கொத்து வெட்டு வாய்க்கால் முதலிய மராமத்து செய்வித்தும் , 
தேவாரப் பாடசாலை அமைத்து அதிற் பயிலும் மாணவர்களை 
திருவிழா நடக்குமிடங்கள் முதலியவற்றிற்குத் தங்கள் ஆதீனச் 
செலவில் அனுப்புவித்தும் , தருமபுரம் வீதிகள்தோறும் பழுது 
பட்ட வீடுகளைச் சீர்படுத்திப் புதிய வீடுகள் பல கட்டுவித்து 
அவற்றுட் குடிகளிருக்கச் செய்தும் , தினந்தோறும் கணக்கு 
களைப் பரிசீலித்தும் , காரியஸ்தர்களை மகவைப்போல் பரிபா 
லித்தும் , இன்னன நன்மைகள் பலவும் செய்துவருவதா லல்லவோ 
எட்டுத் திசையும் இவர்கள் புகழ் கொண்டாடப்பட்டு வருகிறது . 
பெருங்குண மமைந்த மானேஜர் , ஹெட்கிளார்க் ரத்தினம்பிள்ளை , 
முத்துக்குமரசாமி முதலியார் , மற்று மமைந்துள்ள ஒவ்வொரு 
காரியஸ் தரும் யாவரும் கண்டு வியக்கும்படியான முறையில் 
உழைத்துவருவதால் , எந்தக் காரியத்தை யாரம்பித்தாலும் 
செவ்வனே முற்றுப்பெற்று வருகிறது . இவ்வாண்டுக் குருபூசைத் 


408 


தருமபுரம் ஸ்ரீ ஞானபுரீசுவரர் உத்ஸவம் 


-ra 


5-44-- 
5 


NET 


* 


VKV 
* 
- 

* ' * 
** 


P 


காலை விழா 


கை 

SC 
* 


15 


M 


திருக்கல்யாண உத்ஸவம் . 


வந்து 


மகா 


பெருமையே பெருமை; 

இன்பமாக இருக்கவேண்டும் என்ற 
சமயப் பத்திரிகையான நம் ' தமிழ்க்கொடி ' க்கு வாழ்த்தும் 
தினத்திலும் , மகேசுவரபூசை , பட்டினப்பிரவேசத்திலும் நடந்த 
ஒவ்வொரு காட்சியும் கண்கொள்ளாக் காட்சியேயாம் . கொலுக் 
காட்சியைக்காண பல விடங்களிலிருந்தும் உத்தியோகஸ்தர்களும் , 
தனவந்தர்களும் , உள்ளன்புள்ளவர்களும் 

நிறைந்து 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சந்நிதானத்தின் மனதிற்கு மகிழ்வூட்டின 
தலத்தின் திருவீதிகள் சிங்காரமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த 
துடன் , ஓதுவார்களும் , வாத்தியகோஷம் முழக்குவோர்களும் 
வந்திருந்த அனைவர்க்கும் பேரின்பத்தைப் பெறும்படியும் , 
மனமுருகும்படியும் செய்துள்ளார்கள் . இந்த ஆதீனத்திற்கு 
மேன்மை 

பொருந்திய ஆதீனகர்த்தரவர்கள் அமைந்ததற் 
கொப்ப ; திருநள்ளாறு , திருக்கடவூர் , மலைக்கோட்டை , 
வைத்தீசுவரன் கோவில் , இராஜாங்கக்கட்டளை முதலிய 
தேவஸ்தானங்களுக்கும் கல்வி கேள்விகளிற்றேறிய தம்பிரான் 
மார்களும் பொருத்தமாக அமைந்திருப்பது போற்றிப் புகழத் 
தக்கது . 

யதார்த்தவசனீ, 21-5-1941 . 
தருமபுர ஆதீனத்துள் கண்டதும் கேட்டதும் 

தருமபுரம் என்ற பெயரைக் கேட்டாலே தமிழர்களுக்கு 
வாதீனத்து அதிபராகிய 24 - வது மகாசந்நிதானம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய - சுவாமிகள் 
மான தமிழ்த் தொண்டு செய்திருக்கின்றார்களென்ற விஷயம் 
நாம் 22-7-41 - ல் அங்கு சென்றிருந்தபோது வெளியாயிற்று . 
தமிழ்ப் பிரசுரங்களும் , இன்னும் பல சேவைகளும் , சைவசமய 
வளர்ச்சிக்கருதிச் செய்யப்பட்டிருக்கிற தென்றால் யார்தான் 
சந்தோஷப் படாமலிருக்க முடியும் ! இம்மாதிரியே தருமபுர 
ஆதீன அதிபர் , இன்னும் பல சேவைகளைத் தமிழுக்கும் சைவ் 
சமயத்திற்கும் செய்தும் இனியும் செய்ய விருப்பதையும் , சைவ 


409 


த . ஆ . 52 . 


வளர்ச்சிக்குரிய உதவிகளும் அண்மையில் அளிப்பதாயும் 
வாக்களித்ததைக் கேட்டுப் பெருமகிழ்ச்சி யடைந்துளோம் . 

தமிழ்க் கொடி , விஷூ ஆடிமீ 9s 


ஸ்ரீ ஜெயமாருதி வாசகசாலை கும்பகோணம் 

1940-41 வருஷாந்திர அறிக்கை 


எங்கள் வாசகசாலையின் உபயோகத்திற்காக மதிப் 
பிடற்கரிய பெருமை பொருந்திய 27 புத்தகங்களை இனமாகக் 
கொடுத்து தவிய தலைவர் ஸ்ரீ - ல - ஸ்ரீ தருமபுரத்துப் பெரியார் 
ஸ்ரீபண்டாரசந்நிதி அவர்கட்கு எங்கள் வணக்கமான நன்றி 
உரித்தாகுக . அப் பெரியார் அவர்களின் இப்பேருதவி தமிழ் 
நாட்டிற்கே ஓர் அரிய சேவையென்பதில் சந்தேகமில்லை . 


ஆவணி மூலத் திருநாளும் , தருமபுர ஆதீனமும் 

இது மதுரையில் நடந்த திருவிளையாடல்களி லொன்று . 
தென்னவன் பிரமராயன் பொருட்டு சிவபெருமான் வைகையைப் 
பெருகச்செய்ததும் , அவ்வெள்ளத்தை அடைத்தற்பொருட்டு , 
அனைவரையும் அடிமைகொண்டான் பிட்டுவாணிச்சியின் அடி 
மையாகி , வைகைக்கரையில் கூலியாளனாகி , கூடை மண் சுமந்து 
வாணிச்சியின் பங்கை யடைப்பதும் , அது , இறைவனது இன்ப் 
வெள்ளப் பெருக்கால் அடைபடாது , கரைபுரண்டோடுவதும் , 
இதனைக்கண்ட பாண்டியன் , தன் கைப்பிரம்பால் கூலியாளை 
ஓச்சவும் , அது , பாண்டியன் முதல் , எல்லோர் முதுகிலும் பட் 
டதும் , பின் எல்லாமுந் தாமாகவே கலந்து நின்ற பெருமான் , 
பாண்டியனுக் குண்மை யுணர்த்தியருளியதுமாகிய திருவிளை 
யாடலாகும் . இதனை , ஆவணி மூல நட்சத்திரத்திற் கொண் 
டாடுவது தொன்றுதொட்டுள்ள ஏற்பாடு . 


திருக்கைலாய பரம்பரைத் தருமபுர ஆதீனத்தில் , அங்கு 
எழுந்தருளியிருக்கும் , ஸ்ரீ சொக்கலிங்கப்பெருமானுக்கு , இவ் 
விழாவை மிகச்சிறப்பாய் நடத்துவது வழக்கம் . சென்ற ஆண்டு 


410 


வரை இது ஒவ்வோர் முறையில் கொண்டாடப்பட்டது . அன்று 
த்திருவிளையாடற் சரித்திரத்தை உபன்யசிக்கச் செய்வது ; 
தனைப் புராணப்படனம் செய்விப்பது ; கதாகால க்ஷேபமாக 
இலக்கியச் சுவையுடன் இசைச்சுவையையும் சேர்த்து அனுப் 
விக்கச் செய்வது , முதலியவைகளில் நடத்தி , மகா சந்நிதானம் 
இன்புற்று வந்தார்கள் . 


இவ்வாண்டு ஒர் புதிய முறையைக்கையாள ஏற்பாடாகி 
யிருக்கிறது . மகா சந்நிதானம் காலப்போக்கை நன்குணர்ந்து 
எவ்வெவ்வகையில் , மக்களுக்கு சமய - பாஷா உண்மைகளை 
யுணர்த்தக்கூடுமோ , அவ்வவ்வகையில் உணர்த்திவரும் பெரியார் , 
ஆகலின் , இவ்வாண்டிலோர் புது முறையில் இவ்விழாவைக் 
கொண்டாடச் செய்திருப்பது , இவர்களது அறிவுப் பெருக்கத் 
தையும் ஆற்றல் மிகுந்த நிர்வாகத்தையும் , நன்கு விளக்கு 


கின்றது . 


அன்று , சமய உண்மைகளை , மக்கள் உணர்ந்து பயன்படத் 
தக்க வகையில் , " மெய்கண்ட சாத்திர மகா நாடொன்றைக்'' 
கூட்டுவித்து, உபன்யஸிக்கச் செய்து , தகுதிக்குத்தக்க சன் 
மானங்களளித்துத் தமிழ் - சமய சாத்திர வித்வான்களை யாத 
ரிப்பது என்பதாகும் . இம்முறை மிகமிகப் பாராட்டத்தக்கது 
என்பதை அறிவுடையுலகம் ஒப்புக்கொண்டே தீரும் . இது 
குறித்து முன்னொரு முறை நாம் விரிவாக எழுதியிருப்பதால் 
மீண்டும் அதை எழுதாது வாசகர்களுக்கு ஞாபகத்துக்கு 
மட்டில் கொண்டுவருகிறோம் . 


இம் மகாநாட்டுத் தலைவராகத் தெரிந்தெடுக்கப்பட்டிருக் 
கும் , ராவ்பகதூர் ஸ்ரீ ராமச்சந்திரன் செட்டியா ரவர்களைப் 
பற்றி , நாமதிகம் எழுதித் தமிழுலகத்துக்கு அறிமுகப்படுத்த 
வேண்டுவதில்லை . இவர்களைத் தமிழுலகம் நன்கறிந்தே யிருக் 
கிறது . சிறந்த சிவபக்தர் ; நிறைந்த கல்வி , யறிவு , ஒழுக்கம் 
முதலிய நற்குணங்களுடையார் ; தற்காலத்துக்கேற்ற ஆராய்ச்சித் 


411 


பல 


துறையில் , அதிகக் தேர்ச்சியுடையார் ; பாஷாஞான 
முடையார் ; தூய மனத்தினர் ; பரந்த நோக்குடையார் ; சிறந்த 
நியாயவாதி . இவர் தலைமை தாங்கும் இம்மகாநாட்டில் சமய 
நியாயவாதியாய்க் கடனாற்றுவார் என்றெதிர் பார்ப்பது மிகை 
யல்லவே . 


இம் மகாநாட்டை நடத்துவதற்கு முன்வந்துள்ள தரும 
புரவாதீன மகா சந்நிதானம் , சிறப்பாக நடைபெற வேண்டிய 
ஏற்பாடுகள் பலவற்றையும் செய்துவருகிறார்கள். இது இவர் 
களுக்கன்றி ஏனையோர்க்கு இயலாதென்பதை முன்னரே 
எடுத்துக் காட்டியுள்ளோம் . ஒருவருக்குப் பொருள்மட்டிலிருந் 
தால் போதாது . அதைப் பிறருக்குப் பயன்படச் செய்யவும் , 
அதையும் நல்லவழியிலேயே செய்யவும் ஆற்றலும் , அவ்வத் 
துறையில் ஆர்வமும் அதிகம் வேண்டுமன்றோ? இவைகளை 
யெல்லாம் ஒருங்கே - பெற்றுள்ள ஸ்ரீ - ல - ஸ்ரீ ஷண்முகதேசிக 
ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகளது செயற்கரிய செயலை 
பாராட்டி , இவர்கள் , பன்னெடுங்காலந் 

துறவரசு 
வீற்றிருந்து , செங்கோலோச்ச வேண்டுமாய்ப் பன்னகாபரணன் 
பாதமலர்களை இறைஞ்சுகின்றோம் . 

நவ இந்தியா , 17-8-41 , 


வியந்து 


மெய்கண்டான் சித்தாந்த மகாநாடு 

ஸ்ரீ - ல - ஸ்ரீ சன்னிதானத்தின் திறப்புரை 
தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக 

ஞான 
சம்பந்த பண்டார சன்னதிகள் மெய்கண்டான் சித்தாந்த மகா 
நாட்டை இன்று திறந்து வைத்தார்கள் . 


" இந்த ஆதீன பிரதிஷ்டாபகர்களாகிய பிரதம பரமா 
சாரிய ஸ்ரீ குருஞானசம்பந்த சுவாமிகளது திருவுளப் பிரசாத 
மகிமையினாலே இந்த மகாநாடு நடைபெறுகின்றது . இன்று 
முதல் இங்கே நடைபெறும் சிவஞான போத - உபந்நியாசங் 


412 


களைக் கேட்டும் ஆவணிமூலத் திருநாளில் நிகழும் திருநெறிச் 
சைவத் திருவிழாப் பொலிவைத் தரிசித்தும் சகல சம்பத்தும் 
பெற்றும் , இம்மை , மறுமை , வீடு என்னும் மும்மைப் பெரு 
வாழ்வும் பெறுவீர்களாக எனத் திருவருளைச் சிந்திக்கின்றோம் '' 
என்று அவர் குறிப்பிட்டார் . 


தென் இந்தியாவில் முதன் முதலாக ஸ்ரீ மெய்கண்டான் 
சித்தாந்த மகாநாடு எல்லாம்வல்ல சித்தராகிய ஸ்ரீ சொக்கலிங்கப் 
பெருமான் திருவருளாலும் தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
சண்முக தேசிக ஞானசம்பந்த பண்டாரசன்னதி திருவுளப்படி 
யும் இன்று காலை 8 - மணி முதல் ஆரம்பமாகி நடந்து வருகிறது . 


ஹிந்துமத தேவஸ்தானபோர்டு கமிஷனர் இராவ்பகதூர் 
சி . எம் . இராமச்சந்திரன் செட்டியார் , மகாநாட்டின் தலைவர் காசி 
வாசி -சிவஸ்ரீ ஈசான சிவாசாரியார் , மற்றும் பல முக்கியஸ்தர் 
கள் இன்று வந்து சேர்ந்தார்கள் . வரவேற்புக் கழகத் தலைவர் 
ஸ்ரீ இராமலிங்கத் தம்பிரான் , உபசரணைச் சங்கத்தலைவர் ஸ்ரீ 
அருணந்தித் தம்பிரான் , பொதுக்காரியதரிசி ஸ்ரீ மௌன - சோம 
சுந்தரத் தம்பிரான் மற்றும் ஸ்ரீ மடத்தின் உத்தியோகஸ்தர் 
கள் பிரதிநிதிகளை மிகவும் உபசரித்து வருகிறார்கள் 


மகாநாடு நாளையதினம் காலை 8 - மணிக்கு மறுபடி ஆரம்ப 
மாகிறது . 

மகாநாட்டின் வெற்றிக்குப் பிரார்த்தனை செய்து 
அநேகர் செய்திகள் அனுப்பியுள்ளார்கள் . 

சுதேசமித்திரன் , 31-8-41 . 


SAIVA SIDDHANTA CONFERENCE 


The Maikandan Saiva Siddhanta Conference organised under 
the auspices of the Dharmapuram Adhinam , began to - day . There 
was a large gathering from all Tamil District. 


413 


Kasivasi Siva Sri Esana Sivachariar of Palni , President of 
the Conference , and Rao Bahadur C. M. Ramachandra Chettiar , 
Commissioner , Hindu Religious Endowments Board, were accorded 
a reception and taken in a procession to the conference pandal . 
His Holiness the Maha Sannidhanam of Dharmapuram Adhinam 
received the President and the Commissioner and blessed them . 


Reception 


Sri Arulnandhi Thambiran , President of the 
Committee , welcomed the gathering . 


Mr. C. M , Ramachandra Chettiar' and Mr. K. Rangaswami 
Mudaliar spoke on the need for and usefulness of the conference. 


discourse 


on 


The President then gave a long and learned 
Saiva Siddhantam ( a system of Hindu philosophy ) . 


Messrs Vajiravelu Mudaliar of Conjeevaram , Kannappa Mudaliar 
of Madras and Manikkavachaga Mudaliar of Arni spoke . 


Later , there was a poor feeding on a large scale . 

The Mail , 31-8-1941 . 


மெய்கண்டான் சித்தாந்த மகா நாடு 

தருமபுரத்தில் கூட்டம் 
மெய்கண்டான் சித்தாந்த மகாநாடு நேற்று முன் தினம் 
காலை 8 - மணி முதல் ஆரம்பமாயிற்று . ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா சன்னி 
தானம் மகாநாட்டில் பிரசன்னமாகி அமர்ந்த பிறகு திருமுறை 
ஓதல் நடந்தது . 

அதன்பின் 

மகாநாடு துவங்கியது . தென் 
னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல பிரமுகர்கள் 
விஜயம் செய்திருந்தார்கள் . மகாநாடு ஆரம்பித்ததும் ஸ்ரீமகா 
சன்னிதானத்தின் பிரசங்கம் படிக்கப்பட்டன . மகாநாட்டின் 
தலைவருக்கு ஓர் வரவேற்புப் பத்திரமும் படித்துக்கொடுக்கப் 
பட்டது . 


மகாநாட்டின் நோக்கங்களை விளக்கிக் காரியதரிசி ஸ்ரீ 
மௌனசோமசுந்தரத்தம்பிரான் பேசினார் . இன்றுமகாநாட்டுக்கு 
வந்திருந்த செய்திகள் படிக்கப்பட்டன . 

ஹிந்து 


மத பரி 


414 


பாலன போர்டு கமிஷனர் இராவ்பகதூர் ( . M. ராமச்சந்திரன் 
செட்டியார் முதலில் பேசினார் . இதுபோன்ற மகாநாடுகளால் ஏற் 
படக்கூடிய அனுகூலங்களை அவர் எடுத்துரைத்து 

விரிவாகப் 
பேசினார் . பிறகு ஸ்ரீமான் கே . அரங்கசாமி முதலியார் ( Deputy 
Inspector of Local Boards ) சமய மகாநாட்டின் அவசியத்தை 
வற்புறுத்திப் பேசினார் . 


தலைவர் பிரசங்கம் 


யார் 


மகா நாட்டின் தலைவர் காசிவாசி சிவஸ்ரீ ஈசானசிவாசாரி 

தமது அக்கிராசனப் பிரசங்கத்தைச் செய்தார் . மகா 
நாட்டின் விசேஷம் , ஆராய்ச்சியினால் விளையும் பயன் இவற்றை 
அவர் விரிவாக எடுத்துக்கூறினார் . ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா சன்னிதானத் 
தின் முயற்சிக் காரணமாக சமய நூல்கள் வெளியிடப்பட்டு வரு 
கின்றனவென்றும் அவர் தெரிவித்தார் . 


சிவஞானபோத சூத்திரத்தின் முதற் பகுதியைப்பற்றி 
ஸ்ரீமான்கள் முத்து சு . மாணிக்கவாசக முதலியாரும் , வச்சிரவேல் 
முதலியாரும் பிரசங்கம் செய்தனர் , 


பிற்பகலில் மகாநாடு கூடியதும் ஸ்ரீ மான்கள் கண்ணப்ப 
முதலியார் , சமரபுரி முதலியார் , A. முத்தையாபிள்ளை 
முதலியோர் சிவஞானபோத சூத்திரங்கள் பற்றிப் பேசினர் . 


மூன்றாம் நாள் நடவடிக்கைக்கு இராவ் பகதூர் சி . எம் , 
இராமச்சந்திரஞ் செட்டியார் தலைமை வகித்தார் . 


சமய உண்மைகளை நன்கு விளக்குவதற்கு இந்த முதல் 
மகாநாட்டைக் கூட்டியதற்காக ஸ்ரீ மகா சன்னிதானத்துக்கு 
நன்றி தெரிவிப்பதாயும் , சமய உண்மைகளுக்குப் பலமளிப்பது 
ஆலயங்களும் , மடாலயங்களுமே யென்றும் , இத்துறையில் இங்கு 
மடாதிபதிகள் செய்துவரும் தொண்டு அரியதாகுமென்றும் , 


415 


சமய நூல்கள் கிடைக்குமிடத்தை நாடிச்சென்று அவற்றைப் 
பெறவேண்டு மென்றும் , ஆகம , தேவாரப் பாடசாலைகள் ஏற் 
படவேண்டுமென்றும் அவர் விரிவாகப் பேசினார் . 


சூத்திரங்களின் முக்கிய அம்சங்களைக் குறித்துப் பலர் 
பேசினார் . தலைவர் முடிவுரைக்குப்பின் ஸ்ரீ மகா சன்னிதானத் 
தின் ஆசியுரை படிக்கப்பட்டது . 


மகாநாடு இரவுடன் கலைந்தது . இன்று மகாநாட்டின் 
கடைசி நாள் . இதற்குக் கோவை ஸ்ரீ சிவக்கவிமணி சி . கே . 
சுப்பிரமணிய முதலியார் தலைமை வகித்தார் . தலைவர் பேசிய 
பின் ஸ்ரீமான்கள் எம் . பாலசுப்பிரமணிய முதலியார் , டி . கே . 
சிதம்பரநாத முதலியார் முதலிய பல அறிஞர்கள் பிரசங்கங் 
கள் புரிந்தனர் . தலைவர் முடிவுரைக்குப்பின் ஆசிச்செய்தி 
படிக்கப்பட்டது . இத்துடன் மகாநாடு முடிவடைந்தது . 

சுதேசமித்திரன் , 3-9-1941 . 


தருமபுரத்தில் திருமுறை விழா 


ஆவணி மூலத் திருநாள் 


காலை 


மெய்கண்டான் சித்தாந்த மகாநாட்டு நான்காம் தினத் 
தில் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பண்டார சன்னதி 
கள் ஸ்ரீசொக்கலிங்கப் பெருமானுக்கு 1--8 --- 41 ல் 
10-45 மணிமுதல் , சுமார் 3 மணி நேரம் சைவாசரணைப்படிக்கு 
விசேஷ அபிஷேக ஆராதனை முதலியவைகளைச் செய்தார்கள் . 
பூஜா மண்டபத்தில் பக்தர்கள் ஏராளமாகக்கூடி தரிசனம் செய் 
தார்கள் . மகாநாட்டிற்கு வந்த ஆயிரக்கணக்கான பக்தகோடி 
களுக்கு ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசன்னிதானம் விபூதிபிரசாதங்களைத் 
தானே நேரில்வழங்கி ஆசீர்வதித்தார்கள் . பிறகு சந்தர்ப்பணை 
நடந்தது . 


416 


இரவு 11மணிக்கு ஸ்ரீசுந்தர ஓதுவாமூர்த்தி ( திருநெல்வேலி) , 
வேதாரண்யம் அருணாசல தேசிகர் , நடராஜ தேசிகர் , இராம 
லிங்க தேசிகர் , கந்தசாமி தேசிகர் ஆகியவர்கள் இனிமையாகத் 
திருமுறைப் பாராயணம் செய்தனர் . 


றகு சமயாசாரியத் திருவுருவப் படங்களை வெள்ளி 
இரதத்தில் எழுந்தருளச் செய்து உயர்தர நாதசுர வாத்திய 
கோஷங்களுடனும் , திருமுறை ஓதுவார் கூட்டங்களுடனும் , 
விருதுகளோடும் வீதிவலம் வந்தார்கள் . 

சுதேசமித்திரன் , 4-9-1941 . 


MAIKANDAN SAIVA SIDDANDHA CONFERENCE 


The Maikandan Saiva Siddandha Conference was held here on 
Augest 28 , 29 , 30 and 31 under the presidency of Sri Esana Siva 
chariar of Palni, The Conference was convened by His Holiness 
the Mahasannidanam of Dharmapuram Adhinam . 


Sri - La - Sri Arulnandhi Thambiran President of the Reception 
Committee, welcomed the gathering and spoke on “ Saiva Siddandha ” . 


Rao Bahadur C. M. Ramachandran Chettiar and Mr. K. 
Rengaswami Mudaliar spoke about the necessity and the usefulness 
of the Conference which was bound to give an impetus to the 
Saiva Siddandham and its philosophy. 


Siva Sri Esana Sivachariar delivered his presidential address 
on Saiva Siddandham . 


On all the four days many lectures were delivered by 
learned Pandits, prominent among whom was Sri Chamundi 
Sankaracharya of Mysore. 

The Hindu , 4-9-1941 . 


417 


த , ஆ . 53 


மெய்கண்டான் சித்தாந்த மகாநாடு 


இம் மகாநாடு 28 , 29 , 30 - ந் தேதிகளில் திருத் தருமை 
யம்பதியிற் கூடித் தன் கடனைச் செவ்வனே ஆற்றியுள்ளது . 
இம் மகாநாடு கூடவேண்டிய அவசியத்தைப்பற்றி , சென்னை 
H.R. E. போர்டு கமிஷனர் , இராவ்பகதூர் C. M. இராமச்சந்திரஞ் 
செட்டியா ரவர்கள் ' மகாநாட்டின் அவசியம் ' என்ற தமது பிரசங் 
கத்தில் , மிகத்தெளிவாக எடுத்துக்காட்டி யிருப்பதை வாசகர் 
கள் கவனிக்க விரும்புகிறோம் . அம்மட்டோடன்றி , போர்டா 
ருக்கும் மத விஷயத்திலுங்கூடக் கவனஞ் செலுத்தக் கடமை 
யுண்டென்பதை விளக்கியிருப்பது மிகவும் பாராட்டத் 
தக்கதாகும் . 


சில காலமாக , மக்களுணர்ச்சியில் , சைவ சமய வளர்ச்சிக் 
கும் , மொழி வளர்ச்சிக்கும் , அதற்கென்றேற்பட்ட ஸ்தாபனங் 
களும் , சிறப்பாக மடங்களும் ஒன்றுங் கவனம் செலுத்தவில்லை 
யென்ற எண்ணமேற்பட்டு , எங்குமதுவே பேச்சாக இருந்தது . 
இதைத் தவறு என்றும் , அந்தந்த ஸ்தாபனங்களும் தங்கள் 
தங்களாலியன்ற வரையில் , அந்தத் துறைகளில் வேலைசெய்து 
வருகின்றன என்றும் , அதற்கெடுத்துக் காட்டாக , தருமபுர 
ஆதீன கர்த்தரவர்கள் செய்துவரும் , பல அரிய செயல்களையும் 
குறிப்பிட்டு நாம் எழுதிவந்தது , வாசகர்கள் ஞாபகத்திலிருக்க 
லாம் . சமய சம்பந்தமான பல நூல்களை வெளியிட்டு இனாமாக 
வழங்கி வந்ததையும் - வருவதையும் , ஆலயங்கள் தோறும் தக்க 
வித்துவான்களைக் கொண்டு சமயப் பிரசாரம் செய்துவந்ததை 
யும் - வருவதையும் , தேவார பாடசாலை யமைத்து சற்றேறக் 
குறைய இருபது பையன்களுக்கு உண்டியும் உறைவிடமும் 
கொடுத்தாதரித்துப் பயிற்சிபெற்று வருவதையும் மீண்டு மொரு 
முறை எடுத்துக்காட்டுவது மிகையாகாது . 

அம்மாணவர்கள் 
திருமுறை வீதியுலாக்காட்சியில் தேவாரம் ஓதியதைக் கேட்ட 
வர்கள் பாடசாலையினாலுண்டான நன்மையை உணர்ந்திருப்பார்க 
ளென்றே எண்ணுகிறோம் . சந்நிதானம் அவர்களே முன்வந்து , 
இப்பெரும் மகாநாட்டைக் கூட்டி , மிகுந்த பொருட்செலவில் 


418 


பலவித்துவான்களது பிரசங்கத்தை நடத்திவைத்ததும் , அவை 
களை அச்சிட்டு வழங்கியதும் , நாம் முன்ன ரறிவித்தபடி , சந்தி 
தானத்திற்கு மொழி வளர்ச்சியிலுஞ் சமய வளர்ச்சியிலுமுள்ள 
ஆர்வத்தை அன்றோ காட்டுகிறது ? இவர்களை யன்றி வேறெவர்க 
ளாலும் இதனை நடத்த முடியாதென்று நாம் முன்னரறிவித்தது 
உண்மை யென்பதையும் , மக்களுணர்வார்க ளென்பதிலும் 
ஐயமில்லை. 


மகாநாட்டிற்கு உபந்நியாசகர்களையும் தலைவர்களையும் 
தேர்ந்தெடுத்திருப்பதொன்றே, மகாசந்நிதானத்தின் அருஞ் 
செயலைக்காட்டுகிறது . தலைவர்களும் உபந்நியாசகர்களும் தங்கள் 
தங்கள் விஷயங்களை மிகவும் தெளிவாகப்பேசியது போற்றத் 
தக்கது . பொதுவாக இம்மகாநாடு , நல்ல தருணத்தில் , நல்ல 
முறையில் , நல்ல இடத்தில் , நல்லாரொருவரால் கூட்டப்பட்டு 
இனிது நிறைவேறி சைவ உலகத்துக்குப் பல நன்மைகள் 
உண்டாகி யிருக்கிறது என்பதே நமதபிப்பிராயம் . மகாசந்நி 
தானம் , இதுபோன்ற செயற்கரிய காரியங்கள் பலவற்றையுஞ் 
சிறப்புடன் செய்துகொண்டு , சிவப்பணி - சீவப்பணி ஆற்றிவரக் 
கருணைக்கடலாம் கடவுளைப் பிரார்த்திக்கிறோம் . 

நவ இந்தியா , 7-9-1941 . 


மெய்கண்டான் சித்தாந்த மகா நாடு 

ஆவணிமூலத் திருமுறை மகோத்ஸவம் 
தருமபுரம் ஆதீனத்தைச் சேர்ந்த மகா சந்நிதானத்தின் 
ஆதரவில் மெய்கண்டான் சித்தாந்த மகாநாடு ஆகஸ்டு 28s 
முதல் 31s யீறாக வெகு விமரிசையாக 

நடந்தது , 


மகாநாட்டின் தலைவர் பழனி காசிவாசி சிவஸ்ரீ ஈசான 
சிவாசாரியார் , இந்துமததருமபரிபாலனபோர்டு கமிஷனர் இராவ் 
பகதூர் சி . எம் . இராமச்சந்திரஞ் செட்டியார் இருவரும் மகா 
நாட்டுப்பந்தலுக்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர் . 


419 


தருமபுர ஆதீன -ல - ஸ்ரீ பண்டார சன்னதி விருந்தினரை 
வரவேற்று , அவர்களை ஆசீர்வதித்தார் . 


பிரமுகர்கள் மகாநாட்டுக்கு விஜயம் செய்திருந்த 
துடன் , ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் , இந்து மத தர்ம 
பரிபாலன போர்டு தலைவர் திவான்பகதூர் டி . எம் . நாராயண 
சுவாமி பிள்ளை , ஸ்ரீமான்கள் எஸ் . சத்தியமூர்த்தி , டாக்டர் பி . 
சுப்பராயன் , சி . என் . முத்துரங்க முதலியார் ஆகியவர்கள் 
வாழ்த்துச்செய்தி யனுப்பியிருந்தனர் , 


வரவேற்புக் கமிட்டி தலைவர் ஸ்ரீ - ல - ஸ்ரீ அருணந்தித் 
தம்பிரான் , சைவசித்தாந்தத்தைப் பற்றி சாரமாக இரண்டொரு 
வார்த்தைகள் கூறி தலைவரை வரவேற்றார் . 


இராவ்பகதூர் ஸி . எம் . இராமச்சந்திரஞ் செட்டியார் சைவ 
சித்தாந்தத்திற்கு , இம்மகாநாட்டால் நேரிடும் பிரயோஜனத்தை 
விளக்கிவிட்டு , அதற்காகத் தருமபுர ஆதீனம் 

ஆதீனம் செய்துவரும் 
முயற்சியைப் பாராட்டிப் பேசினார் . 


சிவா 


மகாநாட்டுத் தலைவர் காசி வாசி சிவஸ்ரீ ஈசான 
சாரியார் மெய்கண்டான் சித்தாந்தத்தைப்பற்றிச் சுமார் 15 - மணி 
நேரம் சொற்பொழி வாற்றினார் . சைவ சித்தாந்தத்தைப் பற்றி 
சிறு புத்தகமும் இனாமாக எல்லோருக்கும் வழங்கப்பட்டது . 


ரண்டாம் தினத்தன்று இராவ்பகதூர் சி . எம் . இராமச் 
சந்திரஞ் செட்டியார் தலைமையில் மகாநாடு கூடியது . பல 
அறிஞர்கள் சைவ சமயத்தின் அரிய சித்தாந்தத்தைப் பற்றிப் 
பேசினார்கள் . சென்னை வக்கீல் திரு . எம் . பாலசுப்பிரமணிய 
முதலியார் , திருவையாறு வித்துவான் கு . சோமசுந்தர தேசிகர் , 
சென்னை மேரி ராணி கல்லூரி , பௌதிக சாஸ்திர ஆசிரியை 
ஸ்ரீமதி , ஈ . டி . ராஜேச்வரி அம்மாள் முதலியோர் பேசினர் . 


420 


சிவஞான போதத்தை அப்படியே ஒப்புவித்த குமாரி மீனாட்சி 
என் கிற 8 வயது பெண்ணின் ஞாபகசக்தி போற்றத்தக்கது . 
அன்று மாலையில் திருப்புகழ்மணி T. M. கிருஷ்ணசாமி அய்யர் 
இசையுடன் , சிவகருணை என்பதுபற்றிப் பேசினார் . 


தருமபுர மடத்தின் ஆத்மார்த்த பூஜாமூர்த்தியான 
ஸ்ரீ சொக்கலிங்கப் பெருமானுக்கு மிக உகந்த தினமான ஆவணி 
மூலத் திருநாள் விமரிசையாகக் கொண்டாடப்பட்டது . பன்னிரு 
திருமுறையைப்பற்றி ஸ்ரீமான்கள் 

கே . சிதம்பரநாத 
முதலியார் , திரு . எஸ் . வையாபுரிப்பிள்ளை , ஆக்டிங் உதவிகல்வி 
டைரக்டரான சச்சிதானந்தம் பிள்ளை முதலியோர் பேசினார்கள் . 


மகாநாடு நடந்த தினங்களெல்லாம் ஸ்ரீ சுந்தர ஓதுவா 
மூர்த்திகள் தலைமையில் தேவாரப் பாடசாலை கோஷ்டி நடை 
பெற்று வந்தது . திருவெண்காடு சுப்பிரமணிய பிள்ளை நாதசுரம் 
வாசித்தார் . 


கடைசி தினத்தன்று நால்வரும் , திருமுறையுடன் மடத் 
துக்கு எழுந்தருளப்பட்டனர் . அன்று பண்டார சன்னதிகள் 
பிரமுகர்களுக்கெல்லாம் திருநீறு பிரசாதம் வழங்கினார் . 


மகாநாட்டுக்காகச் செய்யப்பட்டிருந்த வசதிகளைப்பற்றி 
எல்லாரும் அகமகிழ்ந்தனரென்பது குறிப்பிடத்தக்கது . சைவ 
சமயம் என்பது என்னவென்று தெரியாதவர்களுக்கெல்லாம் , 
அதைப்பற்றிக் கண்ணைத்திறந்துவிட்ட பெருமை ஆதீனத்தைச் 
சார்ந்ததாகும் . 

பாரததேவி , 9-9-41 . 


சைவசித்தாந்த மகாநாடு 


சொற்பொழிவு மண்டபம் அழகாக அலங்கரிக்கப்பட்டு 
இருந்தது . முன்பக்கம் அழகிய வளைவுகளும் மாடியமைக்கப் 


421 


பெற்ற பந்தல்களும் விளங்கிற்று . எங்கு பார்த்தாலும் கொடி 
களும் விதானங்களும் பொலிந்தன . நல்லுணர்ச்சியை எழுப்பக் 
கூடிய சொற்றொடர்கள் அமைந்த கடிதங்கள் ஒவ்வொரு தூணை 
யும் காத்துக்கொண்டிருந்தன . பேர்பெற்ற ஓதுவாமூர்த்திகள் 
இசையுடன் தேவாரகானங்கள் செய்தனர் . தமிழ் ஆங்கிலப் புல 
வர்களும் , தனித் தமிழ்ப் புலவர்களும் , சென்னை மாகாணத்தில் 
யார் யார் சொற்பொழிவு செய்பவர்களோ , அவர்கள் எல்லோ 
ரும் ஒருங்கே கூடியிருந்தனர் .. ஈசான சிவாசாரியார் , ராவ் 
பகதூர் இராமச்சந்திரஞ் செட்டியார் அவர்கள் B. A. , B. L. , 
கோயமுத்தூர் C. K. சுப்பிரமணிய முதலியார் B. A. இம்மூவரும் 
முறையே தலைமை வகித்தனர் . இவர்களைப் பார்க்கிலும் இம் 
மகா நாட்டிற்குத் தலைமை வகிக்கத் தகுதியுடையார் வேறு காண்ப 
தரிது என்பதை அறிஞர்கள் அறிவார்கள் . 


மகாநாடு சொற்பொழிவு 

சொற்பொழிவு மண்டபத்தில் ஏறக்குறைய 
இரண்டாயிரம் பேருக்குமேல் குழுமியிருந்தார்கள் . 


மகா 


தருமபுர தீனம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் 
நாட்டைத் திறந்து வைத்தது . இந்தச் சைவசித்தாந்த மகா 
நாட்டைத்திறந்து வைப்பதற்கு அதிகாரியாவார் மகாசந்நிதான 
மேயாகும் . திறந்து வைத்தது என்றால் என்ன ? சைவசித் 
தாந்த நூல்களில் ( அதாவது மெய்கண்ட நூல்களில் ) மறைந்து 
உள்ளே வதிந்திருக்கின்ற பொருள்களை நமக்குத் திறந்து 
வெளியாக்குவதேயாகும் . குரு என்ற சொல்லின் 

பொருள் 
" னத்தைப்போக்கி ஞானத்தை விளக்கச் 

செய்வதே 
என்பதாகும் . தேசிகர் என்கிற பொருள் ஆன்மாக்களை 
மலத்தினின்றும் பிரித்து சிவத்தோடு அண்மயதாகும்படிச் 
செய்வதே ஆகும் . ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முக தேசிக பரமாசாரிய 
சுவாமிகள் நாம் மேலே முன்னர்க் குறித்த பொருள்களால் 
இந்த மகாநாட்டைத் திறப்பதற்கும் , நடத்துவதற்கும் , உரியார் 
என்பது மறுக்கப்படாத உண்மையாகும் . சைவஉலகம் தூக்கத்தி 
னின்றும் விழித்துக்கொண்டது . 


422 


தமிழ் நன்மக்கள் பழமை பாராட்டி மகிழ்ந்து வருகின்ற 
னர் . இவ்வாறு மகா சந்நிதானம் மகாநாட்டைத் திறந்தவுடன் 
தேவாரம் முழங்கிற்று . தலைவர்களும் சொற்பொழிவாளர்களும் 
மெய்கண்ட நூலை வடித்தெடுத்த 

ஆக சொற்பொழிவு 
சாற்றினர் . சொற்பொழிவைக் கேட்பதற்குக் கூடியிருந்த நன் 
மக்கள் அனைவரும் சித்திரப்பாவையின் 

அத்தகவடங்கிக் 
கேள்வி இன்பத்தில் ஈடுபட்டிருந்தனர் . கூச்சல் ஒரு சிறிதும் 
இல்லை. ஆதீனப்பணியாளர்கள் வந்தவர்களுக்கு எது தேவை 
என்பதை உபசரிப்பதில் கண்காணிப்பாய் இருந்தனர் . ஒவ் 
வொருவருக்கும் விசிறி கொடுக்கப்பட்டிருந்தது . வென்னீர் பறை 
ஒன்று அமைத்து நீராடுவதற்கும் பல் துலக்குவதற்கும் வேண் 
டிய கருவிகளுடன் பணியாட்களும் எதிர்நோக்கி நின்றனர் . 
உணவுச்சாலை ஏறக்குறைய ஈராயிரவர் இருந்து உண்ணும்படி 
யாக அமைக்கப்பட்டிருந்தது . அதன் பிற்பக்கத்தில் சமையல் 
செய்வதற்கான இடமும் அமைக்கப்பட்டிருந்தது . சைவர்கள் 
சமையல் செய்யும் வன்மை வாய்ந்த புலவர்களாக அமைந்திருந்த 
னர் . காலைச் சிற்றுண்டி இவைகள் ஏராளமாக வழங்கப்பட் 

வந்தவர்கள் தங்குவதற்குத் தனி இடங்களும் பொது 
இடங்களும் அமைக்கப்பட்டிருந்தன . அங்கங்கே தனித்தனியே 
வந்தவர்களுக்கு உண்டி , சிற்றுண்டி தனித்தனியே கொண்டு 
போய்ச் சேர்க்கப்பட்டன . இவைகளைப்பற்றி எல்லாம் நாம் 
மகிழ்ச்சி யடையவில்லை . கேட்ட அளவில் சொற்பொழிவுகளைப் 
புத்தகவடிவில் அச்சிட்டு வெளியிட்டது மிக மிகப் பயனுள்ள 
தாகும் . இது மட்டுமன்று . சந்நிதானம் கருணைகூர்ந்து சைவ 
நூல்களையும் , தமிழ் நூல்களையும் அச்சிட்டு இலவசமாக வழங்கி 
வருகின்றனர் . இவை தமிழ் நாட்டுக்குப் பெரிதும் உபகார 
மாகும் . தமிழ்நன்மக்கள் சந்நிதானத்துக்கு இவ்வண் நன்மைக்கு 
கடைப்படுகின்றனர் . இவைகளை எல்லாம் பார்க்கிலும் நாம் 
ஆச்சரியப்படும் பெரும் காரியம் ஒன்று இருக்கிறது . 
என்னவென்றால் ? சொற்பொழிவுகள் ஒவ்வொருநாளும் எட்டு 
மணி நேரத்துக்குக் குறைவில்லாமல் நடந்தது . ஒவ்வொருநாளும் 
அவ்வெட்டுமணிநேரமும் மகாசந்நிதானம் தனி ஆசனத்தில்சொற் 
பொழிவு மண்டபத்தில் வீற்றிருந்து உடல் நிலையை சிறிதும் 


டன . 


423 


பொருட்படுத்தாது அடியார்களுக்கு உணர்வை அளிப்பதில் சன 
காதிகளுக்கு நம் முழுமுதற் கடவுள் இருந்து காட்டிய காட்சி 
யைப் போல் , சந்நிதானம் இருந்து காட்டிய கருணைத்திறத்தைச் 
சைவ நன்மக்களும் , தமிழ் மக்களும் மறக்கவே மாட்டார்கள் . 
மகாநாட்டின் வரவேற்பு , 

வரவேற்பு , உபசரணை , அமைச்சர் பொருப்பு 
இவைகளுக்கு ஆதீனத்துத் தம்பிரான் மூர்த்திகளே அமைந் 
தது திருக்கூட்டத்தின் சிறப்பையும் திறமையையும் தெளித்துக் 
காட்டுகின்றது . இவ்விழாவை அணிபெற நடத்திய திறமை 
மகாநாட்டின் பொது அமைச்சர் மௌனம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சோம 
சுந்தரத் தம்பிரான் சுவாமிகளைச் சார்ந்தது என்பதை வாய் 
கூசாமல் சொல்லுகிறோம் . 

நவ இந்தியா , விஷு புரட்டாசி 5s . 


தவிர தற்காலமும் அநேக மடாதிபதிகள் தங்கள் பணி 
யையும் பொருளையும் , நற்காரியத்திற் செலவழிப்பதைக் காண 
லாம் . உவமானமாக நமது தமிழ் மாகாணத்தில் செல்வத்தி 
லும் கீர்த்தியிலும் மிகுந்து விளங்கும் தருமபுர ஆதீன பண்டார 
சந்நிதி அவர்கள் அநேக தமிழ் நூல்களை அச்சாக்கித் தமிழை 
யும் , தமிழ்க்கவிராயரையும் ஆதரித்து வருகின்றனர் . 

விகடரத்தினம் , 11-10-1941 . 


மெய்கண்டான் சித்தாந்த மகாநாடு . 


மாயவரத்திற்கு சமீபமாயுள்ள தருமபுரம் ஆதீன மடா 
லயத்தில் ஸ்ரீ - ல - ஸ்ரீ தருமபுரம் மகா சந்நிதானத்தின் ஆதரணை 
யின் கீழ் தமிழ் நாட்டில் இதுகாறும் நடைபெறாத ஓர் மகாநாடு 
சென்ற 28-8-41 முதல் 31-8-41 முடிய நான்கு நாளைக்கு 
வெகு விமரிசையாக நடந்தேறியது . அம்மகாநாட்டிற்கு சுமார் 
ஆயிரம்பேர்களுக்கு மேல் வந்திருந்தார்கள் . 


அம்மகா நாட்டில் முக்கியமாக மெய்கண்ட சித்தாந்தத் 
தைப்பற்றியுள்ள சிவஞான போதத்திலுள்ள 12 சூத்திரங்களை 


424 


ஊர்களிலிருந்து பிரபல வித்வான்களைக்கொண்டு தெளிவாக 
எடுத்துரைத்து ஜனங்களுக்கு மெய்கண்டான் அல்லது அத்வைத 
சித்தாந்தத்தின் தத்துவத்தைப்பற்றி உபன்னியாசம் நடத்தப் 
பெற்றது . 29-8-41 பழனியிலுள்ள வேதாகமபாடசாலைத் தலைமை 
ஆசிரியர் காசிவாசி சிவஸ்ரீ ஈசான சிவாசாரியாரவர்கள் மகா 
நாட்டின் தலைமையின் கீழ் சிவஞான போதத்தின் முதல் 
ஆறு சூத்திரங்களையும் அன்று பல வித்வான்களைக்கொண்டு 
விவரமாக எடுத்துரைக்கப்பட்டது . ந்துமத எண்டோமெண்டு 
போர்டு கமிஷனர் இராவ்பகதூர் சி . எம் . இராமச்சந்திரஞ் 
செட்டியா ரவர்களும் அன்று மகாநாட்டுக்கு விஜயம் செய்திருந் 
தார்கள் . ஒவ்வொரு சூத்திரமும் குறிப்பிட்ட பல வித்வான்களால் 
கட்டுரைகள் ரூபமாகவோ 

அல்லது உபன்னியாசமாகவோ 
தெளிவாகச் சொல்லப்பட்டது . 30-8-41s யன்று எண்டோ 
மெண்டு போர்டு கமிஷனர் இராவ்பகதூர் C. M. இராமச்சந்திரஞ் 
செட்டியார் அவர்களின் 

அக்கிராசனத்தின் கீழ் சிவஞான 
போதத்தில் 7 முதல் 12 - ம் சூத்திரம் முடிய முதல் நாள் நடந்தது 
போல் பல வித்வான்களால் உபன்னியாசம் நடந்தது . 


நமது இந்து மதத்தின் முதன்மையாயுள்ள அத்வைத 
சித்தாந்தத்தின் தத்துவங்களை எடுத்துரைத்து ஜனங்களுக்கு 
அவைகளின் 

தாத்பரியங்களைத் தெளிவாகச்சொல்லி அவர் 
களுக்கு விவேகமும் , பரலோக சாதகத்திற்குண்டான வழியும் 
காட்டக்கூடிய இத்தகைய மகாநாட்டைக்கூட்டிப் பல விடங் 
களிலுள்ள அறிஞர்களை ஒன்று சேரும்படிச் செய்து அவர் 
களின் அரிய போதனைகளைப் பல பொதுஜனங்கள் கேட்டுத் 
தங்கள் அஞ்ஞான இருளிலிருந்து வெளிவரச் செய்யும்படி ஏற் 
படுத்தியுள்ள ஸ்ரீ - ல - ஸ்ரீ தருமபுரம் ஆதீனகர்த்தர் அவர்களுக்கு 
நமது மனமார்ந்த நன்றியைச் செலுத்துகிறோம் . 


இம் மகாநாடானது ஒவ்வொரு வருஷமும் நடைபெறு 
மென நம்புகிறோம் . முதல் முதலாக ஏற்பட்டுள்ள இம்மகா 
நாட்டின் விமரிசையானது முக்கியமாய் ஆதீனத்தின் ஏகதேச 


425 


த . ஆ . 54 


முயற்சியின் பயனே யொழிய வேறொருவருடைய யத்தனமும் 
இல்லை. இனிக் கூட்டப்படும் மகாநாடுகளில் பிறரும் உற்சாகத் 
துடன் கலந்துகொண்டு இன்னும் விமரிசையாகச் செய்ய எத் 
தனிப்பார்களென்பதில் சந்தேகமில்லை . தற்காலம் தருமபுரத் 
தின் மடாலயத்துப் பீடத்தை வகித்து வரும் ஆ.தீன கர்த்தர் 
தாம் வந்தது முதல் சைவசித்தாந்தத்தைப் பரவச்செய்ய பல 
விதமான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருப்பது பலரும் அறிந்த 
விஷயமே . சைவசித்தாந்தத்தைச் சார்ந்த பல நூல்களைத் 
தாமே புத்தகரூபமாக அச்சிட்டு ஜனங்களுக்கு விலையில்லாமல் 
கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுஜனங்கள் இதை 
யுணர்ந்து அப்பெரியார் செய்துவரும் பேருதவியினால் தங்கள் 
ஞானத்தை விருத்தி செய்துகொண்டு 

அஞ்ஞான 
போக்கிக்கொள்ள மார்க்கம்தேடுவார்களேயானால் அதுவே அவர் 
கள் ஆதீனகர்த்தரவர்களுக்குச் செய்யும் பிரதியுபகாரமாகும் . 

பாரத மணி , 17-10-1941 . 


இருளைப் 


SIDDHANTA SAIVA VINA VIDAI 
No. 40 Sri Dharmapuram Adheenam Series : 1941. (Manager Saiva Siddhanta 
Maha Samajam , Dharmapurm Adheenam , Dharmapurm , Price Rs. 0--3-6 .) 

This catechisın on Saiva Siddhanta was prepared and published 
about 40 years ago by Sri K. Tirugnanasambanda Pillai of Trichy ; 
and we owe this second edition to the zeal of His Holiness the 
present head of the Dharmapuram Math who has included it, with 
the permission of the nephew of the late author , in the series 
of the Saiva Siddhanta publications of the Adheenam which 
commenced in 1924. The book sets out in detail the basic doctrines 
of Pati , Pasu , and Pasa of the Saiva Siddhanta and enlarges upon 
several rules governing Saivite practices and observances and the 
stories or episodes evidencing their efficacy. Mukti according to 
the Siddhanta is explained and distinguished from other conceptions 
of Mukti in the concluding chapter ; the intervening chapters are 
devoted to the elucidation of the singnificances of Murti, Sthala , 
Tirtha , and Acharya as well as of Sakti and Siva Kumaras in 
Saiyite theology. 

The Hindu , 23-11 - '41 


426 


சுன்னாகம் குமாரசாமிப்புலவர் வாசகசாலைக்குப் 

புத்தகங்கள் வரவு 


மகா 


திருக்கயிலாய பரம்பரைத் தருமபுர 

ஆதீனம் 
சந்நிதானம் பரமாசாரியர் அவர்களின் நன்கொடையாக , அவ 
ரால் எழுதப்பெற்று வெளியான ( சைவசித்தாந்த நூல்கள் ) 
41 வெளியீடுகளுள் 26 பிரசுரங்கள் கிடைக்கப்பெற்றன என்றும் , 
மேலும் புத்தகங்களின் 

எதிர்பார்க்கிறோம் என்றும் 
வாசகசாலைச் செயலாளர்கள் தெரிவித்து ஆக்கியோனுக்கு நன்றி 
கூறுகின்றார்கள் . மேற்படி ஆதீனம் அவர்களின் கொடை 
மகிழ்ச்சிக்குரியதேயாகும் . 

சுதேசநாட்டியம் , 29--11--1941 . 


வரவை 


சித்தாந்த சைவ வினாவிடை 
இது திருக்கயிலாய பரம்பரைத் திருத்தருமபுர ஆதீனத்து 
40 - வது வெளியீடாகும் . இது திரிசிரபுரம் காலஞ்சென்ற திரு . 

திருஞானசம்பந்தம் பிள்ளையால் எழுதப்பட்டு, ஷையூர் 
ஆசிரியர் K. பஞ்சநதம் பிள்ளை அவர்களால் பார்வையிடப் 
பெற்றது . ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் அவர்கள் திருவருளின் 
படி அச்சிடப்பெற்றது . உலகவியல் , சித்தி இயல் , வேதசிவாகம 
இயல் , பதியியல் , சக்தி இயல் முதலிய 12 இயல்களைக்கொண்டது . 
சைவமாணவர்கட்கும் முதியோர்கட்கும் 

உபயோகமானது . 
ஸ்ரீமத் மௌன சோமசுந்தரத்தம்பிரான் அவர்கள் முன்னுரை 
யுடன் கூடியது . 


நால்வர் சரித்திரமும் , தோத்திரத்திரட்டும் 
திருத்தருமபுர ஆதீனத்து 41 -வது 

வெளியீடு . 
ஆவணிமூலத் திருநாளில் வெளியிடப்பட்டது . திருஞானசம்பந்த 
மூர்த்தி சுவாமிகள் சரிதமும் குறிப்பும் எழுதியவர் சென்னை 
திரு . ம . பாலசுப்பிரமணிய முதலியார் பி . ஏ . , பி.எல் . , அவர்கள் ,. 
திருநாவுக்கரசு சுவாமிகள் சரித்திம் எழுதியவர் சென்னை மாகாண 
உதவிக் கல்விப்பகுதித் தலைவர் திரு . ச . சச்சிதானந்தம்பிள்ளை 
பி . ஏ . , எல் . டி . , அவர்கள் . சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரித்திரம் 


- 


427 


எழுதியவர் திருக்குறள் விளக்கம் ஆசிரியர் திரு . கி . குப்புசாமி 
முதலியார் அவர்கள் . மாணிக்கவாசக சுவாமிகள் சரித்திரம் 
எழுதியவர் திரு . ம . பாலசுப்பிரமணிய முதலியார் பி . ஏ . , பி . எல் , 
அவர்கள் . தேவாராதி தோத்திரத்திரட்டும் சேர்த்திருப்பது 
பாராயணம் செய்வோர்க்குப் பெரும் பயன் தருவதாகும் . 


சுப்பிரமணியர் திருவவதாரமும் , கந்தர் கலிவெண்பாவும் 

இது தருமபுரம் ஆதீனத்தைச் சார்ந்த மாயவரம் ஸ்ரீ 
குமரக்கட்டளை ஸ்கந்தஷஷ்டி உற்சவதினம் வெளியிடப் 
பெற்றது . இச் சிறு நூல் கந்தஷஷ்டி விரதமகிமை , வரலாறு , 
அதனை அனுட்டிக்கும் முறை முதலியவற்றை ஒரு பகுதியாக 
வுடையது . ஸ்ரீமத் குமரகுருபரசுவாமிகள் பாடியருளிய கந்தர் 
கலிவெண்பா என்னும் நூல் மற்றொரு பகுதியாகவுடையது . 
இக் கலிவெண்பாவை நித்தலும் பாராயணம் செய்வோர் 
வேண்டியபேறுகளைப் பெற்று நீடுவாழ்வர் . 


சித்தாந்த நிச்சயம் 
இந் நூல் ஏகான்மவாதம் , சிவசமவாதம் , ஈசுரஅவிகார 
வாதம் , பரிணாமவாதம் , சிவாத்துவிதம் என்னும் மதங்களை 
மறுத்து , சைவ்சித்தாந்தப் பரஞானத்தை உணரப் போதித்த 
லின் சித்தாந்தநிச்சயம் எனப்பெயர்பெற்றது . இந்நூலை அருளிச் 
செய்த பெரியார் ஸ்ரீ தரும்புர ஆதீனத்து 9 - வது சந்நிதானம் 
திருநாவுக்கரசுதேசிகசுவாமிகள் . மகாசந்நிதானம் கட்டளையிட் 
டருளியபடி அவ்வாதீனத்து மா தவமுனிவர் ஸ்ரீமத் சட்டைநாதத் 
தம்பிரான் அவர்கள் பரிசோதித்துதவ , சீகாழி வித்துவான் 
ப . அ . முத்துத்தாண்டவராயபிள்ளை அவர்களால் பதிப்பிக்கப் . 
பட்டது . 


சிவபூஜாவிதி 
சிவபூஜை செய்யும் விதி சிவாகமங்களில் விரிவாகக் 
கூறப்பட்டிருக்கிறது . அதனை வகுத்துப் பதினெட்டுச் சிவா 


428 


சாரியர்கள் பத்ததிகள் இயற்றினர் . அவற்றுள் அகோரசிவா 
சாரியர் பத்ததியே பெரும்பாலும் பிரமாணமாகக்கொண்டு 
அநுட்டிக்கப்பட்டு வருகின்றது . அப்பத்ததியை அநுசரித்து , 
இச் சிவபூஜாவிதி என்னும் சிறந்த நூல் இயற்றப்பட்டிருக் 
கிறது . இதனை இயற்றியவர் சிதம்பரம் பெரியமடம் ஸ்ரீ சா . 
முத்துவேல்தேசிகர் அவர்களாவர் . இவர்கள் பரம்பரைத் 
தேசிகர் மரபிலே வந்து உரிய தீக்ஷைகளெல்லாம் பெற்றவர் . 
இவர் இயற்றிய இச் சிவபூஜாவிதி தருமையாதீனத்து 16 - வது 
வெளியீடாகும் . சைவசமயமும் ஆசிரியமும் செந்தமிழும் சைவ 
உலகிற் பரவவேண்டும் என்னும் பெருங்கருணையினாலே பல நூல் 
களையும் அச்சிட்டு வழங்கிவரும் ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானத்தின் 
ஆக்ஞைப்படி இந்நூல் அச்சிடப்பட்டுள்ளது . அவர்கட்குச் 
சைவசமயிகள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டுள்ளார்கள் . 
நூலாசிரியர் இதுபோன்ற பல நூல்களை எழுதிச் சைவஉலகுக்கு 
உதவுமாறு 

எல்லாம் வல்ல சிவபெருமானைப் பிரார்த்திக் 
கின்றேன் . 

சைவசாத்திர பரிபாலனம், தொகுதி 3 பகுதி 3-4 நவம்பர் - டிசம்பர் 41 . 


DONATIONS TO THE POOR BOY'S FUND 


DONOR 


His Holiness the. Pandarasannadhi of Dharmapuram . 

GOVERNMENT COLLEGE , KUMBAKONAM , 5-12-1941 . 


SIVA PUJA VIDHI 


By S. Muthuvel Desikar ( Dharmapuram Adheenain Publications No. 46. ) 


This little book seeks to give in Tamil the instructions 
pertaining to the worship of Siva which are in Sanskrit . The 
text is printed in both Grantha and Tamil scripts and a description 
of the procedure to be followed is given in Tamil . The arrange 
ment of the various icons for purposes of oblation and worship 
are explained by means of diagrams. The rituals described , we 
are informed , are based on the Paddhati of Sri Agora Sivachariar 


429 


said to 


of Chidambaram , one of the 18 Paddhaties , which are 
epitomise the Agamaik instructions 


' The Hindu , 7-12 - '41 . 


மதிப்புரை 


ஞானசம்பந்தம் 


இவ்வரிய திருநாமத்துடன் திருக்கைலாய பரம்பரைத் 
தருமபுர ஆதீனத்தினின்றும் வெளிவரும் ஓர் உயரிய திங்கள் 
வெளியீடு வரப்பெற்றோம் . அவ்வாதீன கர்த்தரவர்களாகிய 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமி 
கள் சமயத்தையும் மொழியையும் வளர்ப்பதற்குச் செய்துவரும் 
பல்வகைச் செயல்களில் இதுவுமொன்றாகும் . சமய வளர்ச்சிக்கு 
அவசியமான பலகட்டுரைகள் காணப்படுகின்றன . '' அப்பர் 
தவார அரும் பொருட் குறிப்பு " , " சுந்தரமூர்த்தி நாயனார் தேவார 
உரை'' , " திருவாசகத்துள்மிளிரும் அம்மையப்பர் தொன்மைக் 
கோலம் ” முதலியன மக்களுக்கு இன்றியமையாத தேவாராதி 
நுட்பங்களை எடுத்துக்காட்டுவதாக யிருக்கின்றன . இவற்றை 
எழுதியோர் பலரும் தங்கள் மதிநுட்ப நூலாராய்ச்சித் திற 
னுடனே எழுதியுள்ளார்கள் . புறச்சமய இருளையோட்டி மெய்ச் 

ஒளியை நிலைநாட்டிய ஞானசம்பந்தத்தின் பெயர் 
பத்திரிகைக்குச் சூட்டியிருப்பது சாலச் சிறப்புடைத்தாம் . முதற் 
பக்கத்தில் மெய்கண்டார் திருவுருவப்படமும் இரண்டாம் பக்கத் 
தில் மகாசந்நிதானத்தின் திருவுருவப்படமும் புத்தகத்தை அலங் 
கரிக்கிறது . புத்தகம் கண்கவர் வனப்புடையதாய் நல்ல உயர்ந்த 
கிளேஸ் கடிதத்தில் மாயூரம் சந்திரா அச்சுக்கூடத்தாரால் அச் 
சிடப்பெற்றிருப்பது பாராட்டற்குரியது. எல்லோரும் எளிதில் 
வாங்கிப் படித்துப் பயன் பெறுதற்பொருட்டு ஆண்டுக்கட்டணம் 
மிகச் சொற்பமாக ரூ.1-8-0 என்று குறிப்பிடப் பெற்றிருக் 
கிறது . 

நவ இந்தியா , 21--12-1941 . 


சமய 


430 


மதிப்புரை 
ஞானசம்பந்தம் 

( ஆசிரியர் : - மாயவரம் , தருமபுர 
ஸ்ரீ சிவகுருநாதத் தம்பிரான் அவர்கள் ). 


தீனம் 


ஒடுக்கம் 


இத் திங்கள் வெளியீட்டின் முதல் மலர் முதலிதழ் 
கிடைக்கப்பெற்றோம் . அழகிய உயரிய கடிதத்தில் பல அறிஞர் 
களின் ஆராய்ச்சிக் கட்டுரைகளைத் தாங்கிய இவ்விதழ் , மக்களை 
ஞான மென்னும் ஒளியுடன் சம்பந்தம்பெறச் செய்கின்ற லட்சி 
யத் துடன் மிளிர்கின்றது . சுருங்கக் கூறின் சைவ நெறியாளர் 
களுக்கு இது தெவிட்டாத ஞான விருந்தாக விருக்கின்றதெனின் 
மிகையன்று . 

செட்டிநாடு , 25-12-1941 .. 


ஞானசம்பந்தம் : - இது தரும்புர ஆதீனத்திலிருந்து 
விஷ u கார்த்திகைமீ தொடங்கி இயங்கி வரும் ஒரு திங்கள் 
வெளியீடாகும் . தருமபுரஆதீனத்து ஒடுக்கம் ஸ்ரீ சிவகுருநாதத் 
தம்பிரானவர்கள் இதன் ஆசிரியராவர் . இதன் ஐந்தாவது இதழ் 
நமது பார்வைக்கு வந்தது . அதில் அறிஞர் பலர் வரைந்த 
தமிழ்ப் பொருளுரைகளும் , ஆங்கிலக் கட்டுரைகளும் வெளிவந் 
துள்ளன . அவை தமிழறிவும் சைவசமயவுணர்வும் வளர உதவு 

இது மேன்மேலும் வளர்ந்து தமிழ்த்தொண்டும் சைவ 
சமயப்பிரசாரமும் தக்கவாறு புரிந்துவருமென்று நம்புகிறோம் . 
தருமபுர ஆதீனத்தார் தங்கள் ஆதீனத்துக்குச் சொந்தமான 
ஆலயங்களில் திருவிழா நிகழுங்காலத்துத் தக்க புலவர்களால் 
தமிழுணர்வும் சமய அறிவும் மிகுமாறு பிரசாரம் புரிந்து 
வருவதுடன் இத்திங்கள் வெளியீட்டினாலும் அதனைத் திறம்பட 
நடத்த முற்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது . 

செந்தமிழ் தொகுதி கூகூ பக்கம் உசு அ . 


வன . 


மதிப்புரை 
ஞானசம்பந்தம் 

மேற்படி திங்கள் வெளியீட்டின் முதலாவது மலர் முதலா 
வது இதழ் வரப்பெற்றோம் . இஃது , திருக்கயிலாய பரம்பரைத் 


431 


வாளா 


திருத் தருமபுர ஆதீனம் , 24 -வது சந்நிதானம் ஸ்ரீ 
சண்முகதேசிக பரமாசாரிய சுவாமிகளின் 35 - வது ஆண்டின் 
நிறைவுவிழா நினைவுமலராக வெளிவரும் ஓர் சிறந்த சைவப் 
பத்திரிகையாகும் . கலிமுற்றிய இக்காலத்தில் , இத்தகைய சைவப் 
பத்திரிகைகள் வெளிவருவது மகிழ்ச்சிக்குரிய செயலேயாகும் . 
ஆலயங்களும் மடங்களும் சைவத்தொண்டு செய்யாது 
கிடக்கின்றன 

எனக் குறைகூறப்படும் இக்காலத்தில் தருமபுர 
ஆதீனத்தார் இத்தகைய சைவத்தொண்டில் ஈடுபட்டு முனைந்து 
நிற்பது சைவ வளர்ச்சிக்கு ஓர் சிறந்த அறிகுறியாம் என்பதில் 
எட்டுணையேனும் ஐயம் இல்லை என்று கூறுவது 

மிகையாக 
மாட்டாது . மனம்போனவாறு சைவசமய நூல்களுக்கெல்லாம் 
புதுமைக் கருத்துக்கள் கற்பித்துக்காட்டும் இக்காலத்தில் , இத் 
தகைய வெளியீடுகள் வெளிவருவது பெரும் பயன் தருவதாகும் . 
சமய குரவர்களில் ஒருவராகிய சீகாழிப் பெருமானாராம் திருஞான 
சம்பந்த சுவாமிகளதும் , தருமபுர ஆ.தீனத்து 
சந்நிதானம் பரமாசாரிய சுவாமிகளதும் நாமசம்பந்தம்பெற்று , 
வெளிவரும் இத்திங்கள் வெளியீட்டினால் , சைவநன்மக்களாகிய 
நாமெல்லாம் ஞானசம்பந்தம் பெற்று உய்ந்தீடேறுவோமென்பது 
திண்ணம் . 


24 - வது 


நமது 


தருமபுர ஆதீன 

ன ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் 
அவர்கள் , 

நால்வர் பெருமான்போன்று , சைவத்தை 
வளர்ப்பதற்கென்றே கங்கணங்கட்டி நிற்பவர் என்பது தமிழ் 
நாடறிந்த விஷயமேயாகும் . வேதசிவாகம பாடசாலை , சைவ 
சித்தாந்தசாத்திர பாடசாலை முதலியன தாபித்தல் இப்பரமா 
சாரிய சுவாமிகளது சைவத்தொண்டுகளிற் சிறந்தனவாம் . இத் 
தொண்டுகளே நமது நாவலர் பெருமான் அக்காலத்திற் செய்யத் 
தொடங்கியவை . 


நாவலர் அவர்கள் இன்று இருப்பரேல் , பரமாசாரிய 
சுவாமிகளது தொண்டுகளைக் கண்டு நனிமகிழ்வெய்துவ ரன்றோ ? 


432 


மிளிர்கின்றன . 


இத்திங்கள் வெளியீட்டின் கண்ணே ஆழ்ந்த கருத்துள்ள 
சிறந்த கட்டுரைகள் 

அவை படிக்கப் 
படிக்கத் தெவிட்டா இன்டம் - பயப்பவை . திரிபுணர்ச்சிகளை 
அறவே நீக்கி அஞ்ஞான இருளை அகற்றுவன . வெளியீட்டின் 
முகப்பில் மெய்கண்டதேவரின் திருவுருவம் நமக்குக் காட்சி 
தருகின்றது . பரமாசாரிய சுவாமிகளது திருவுருவப்படம் நமது 
கட்புலனுக்கு நல்விருந்து நல்குகின்றது . அவரது சிவவேடப் 
பொலிவு போற்றுந்தரத்ததாய் விளங்குகின்றது , தோற்றுவாய் 
ஞானசம்பந்தத் திருநாமத்தின் அர்த்தம் காரண காரியமுறையே 
விளக்கப்பெற்றிருக்கின்றது . “ அப்பர் தேவார அரும்பொருட் 
குறிப்பு ' என்ற விஷயத்தில் வித்வான் K. M. வேங்கடராமையா 
M. A. , B , 0. L. , அவர்கள் அப்பர் சுவாமிகளது வரலாற்றினை 
யும் , அவர்க்குச் சூலைநோய்வந்த காலவரையறையையும் , " கூற்றா 
யின ' ' வென்றற்றொடக்கத்துத் தேவாரத்திருப்பதிகத்தின்மூலம் 
நன்கு தெருட்டுகின்றார் . சிதம்பரம் சிவஞானத்திருத்தளி ஸ்ரீ 
செப்பறைச்சுவாமிகள் , '' சுந்தரமூர்த்திநாயனார் தேவா ரம்உரை' ', 
என்ற தலையங்கத்தில் தம்பிரான்றோழரோடு நம்மையும் தோழ 
ராக்குகின்றார் . தருமபுரம் திரு . K. ஞானசம்பந்தம் பிள்ளை அவர் 
கள் , " திருவாசகத்தில் மிளிரும் அம்மையப்பர் தொன்மைக் 
கோலம் " என்ற கட்டுரையில் , அக்கோலத்தை நமக்கு அப்படியே 
திறந்துகாட்டுகின்றார் . வித்துவான் திரு . ச . தண்டபாணிதேசிகர் 
அவர்கள் , ''சித்திரச்சொக்கர் திருமுகப்பாசுரம் ” 

என்பதை 
வாசகர்களுக்கும் ஒரு பாசுரமாக்குகின்றார் . தோரமங்கலம் 
ஆசிரியர் திரு . அ . வரதநஞ்சையபிள்ளை அவர்கள் , “ சைவத்தின் 
இருகண்கள் ' ' தந்து எம்மை மகிழ்விக்கச்செய்கின்றார் . வித்து 
வான் திரு . ந . சிவப்பிரகாசதேசிகர் " விநாயகர் தத்துவத்தின் '' 
உண்மைகளை அள்ளிச்சொரிகிறார் . இப்பால் , பரமாசாரிய 
" சொக்கநாத வெண்பா ', நமக்குப் பேரின்பம் 

தருகின்றது . 
அதற்குத் திரு . மீ . சுந்தரம் பிள்ளை இயற்றிய விளக்கவுரை அவ் 
வெண்பாவின் பொருளை நன்கு விளக்கிச் 

செல்கின்றது . 
பண்டித திரு . சி . நாராயணசாமி அடிகளது “ தருக்கசங்கிரகம் ' , 
தருக்கசாத்திர நுண்பொருள்களின் ஐயமறுத்து 
பொருளைக் காண்பிக்கின்றது . திருநந்தி தேவர்பெற்ற பதினாறு 


433 


த . ஆ . 55 . 


பேறுகளை நாமும் பெறுமாறு , ஈற்றில் அவை விளங்குகின்றன . 
சூரியனார் கோயில் ஆதீனத்து ஸ்ரீமத் முத்துக்குமாரத் தம்பிரான் 
அவர்கள் , சிதம்பரம் வித்துவான் சைவத் திருவாளர் ந , சிவப் 
பிரகாச தேசிகர் அவர்கள் , கனம் டாக்டர் T. S. S. ராஜன் 
அவர்கள் , சிவக்கவிமணி C. K. சுப்பிரமணிய முதலியார் B. A. , 
அவர்கள் , சைவத்திருவாளர் கா . சுப்பிரமணியபிள்ளை M. A. , 
M. L. , அவர்கள் , தருமபுர ஆதீன வித்துவான் திருவாளர் காழி . 
சிவ . கண்ணுசாமி பிள்ளை B. A. , அவர்கள் , டாக்டர் ராஜா சர் 
அண்ணாமலைச் செட்டியார் அவர்கள் , ராவ்சாகிப் S. வையாபுரிப் 
பிள்ளை B. A. , B. L. , அவர்கள் ஆகியோர் இவ்வெளியீட்டுக்கு 
வாழ்த்துரைகள் வழங்கியுள்ளார்கள் . 


இச் சைவசித்தாந்த வெளியீட்டின் வரவுகண்டு நாம் 
மிகவும் மகிழ்ச்சி பூக்கின்றோம் . வரவேற்கின்றோம் . நல்லாசி 
கூறுகின்றோம் . இதன் வரவால் மாயாவாதம் முதலிய புறச் 
சமயவிருள் நீங்கிச் சைவநாடு சிவஞான ஒளிகொண்டு திகழு 
மென்பதொருதலை , இதனை வெளியிட்ட தருமபுர ஆதீனத் 
தாருக்கு நாம் மனமுவந்த நன்றி கூறுகின்றோம் . ஞானசம்பந்தம் 
வாழ்க . பரமாசாரிய சுவாமிகள் திருவடி வாழ்க . 


“ மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் ' ' 


வாழ்த்து வெண்பா ' 


சித்தாந்த ஞானமெனும் தேனமிர்தத் தின் சுவையைப் 
பத்தரெலா முண்டு பயனடைய - வைத்த 
தருமபுர வா தீன ஞானசம் பந்தொரு 
வெளியீட்டைத் துதிப்போம் ஓர்ந்து . 


விருத்தம் . 


நற்றவத் துயர் ஞானசம் பந்தமாம் 
பத்தி ரம்பரி பாலிக்க வின்னருள் 
முற்றும் நல்க முழுமதி யைச்சடை 
வைத்த ஈசன் மலரடி போற்றுவாம் . 


434 


மாநிலத்திற் சிவமதம் மாண்புறத் 
தானு தித்திடு சண்முக தேசிக 
ஞான சம்பந்த நற்குரு வாழிய 
ஞான சம்பந்த முங்கனி வாழியே. 

சுதேசநாட்டியம் , 14-1-1942 . 


மதிப்புரை 
ஞானசம்பந்தம் 

தருமபுர ஆதீனம் ஒடுக்கம் சிவகுருநாதத் தம்பிரான் 
அவர்களை ஆசிரியராகக்கொண்டு ஒவ்வொரு இங்கிலீஷ் மாதமும் 
10s வெளிவரும் ஞானசம்பந்தம் என்னும் மாதாந்தர சஞ்சிகை 
யின் 1 - வது மலர் 2 - வது இதழ் வரப்பெற்றோம் . தமிழ் வளர்ச்சிக் 
கும் , தமிழ் மக்களின் மதம் ஆசாரம் அனுஷ்டானம் ஒழுக்கம் 
கல்வி ஆகிய இவற்றின் மேன்மைக்கும் இப்பத்திரிகை சேவை 
புரிவதற்கு ஏற்றதாய்க் காணப்படுகிறது . தமிழிலும் சைவ 
சித்தாந்த சாத்திரத்திலும் நுண்மாண் .நுழைபுலமுடைய பெரி 
யோர்களால் எழுதப்பெறும் கட்டுரைகள் கொண்டதாய் , கற்றோர் 
களுக்கு இன்பம் பயக்கும் அரிய பத்திரிகை . 

அகஸ்தியன் , 1-2-1942 . 


Siddhanta Saiva Vina Vidai and Nalvar Charitram : 


Dharmapuram Adheenam Series: Nos . 40 and 41 : PP 160 and 76: 

Price 3 annas 6 pies and two annas respectively . 


No part of India excels the Tamil land in the recent 
output of cheap editions of classical devotional literature in the 
Indian languages. The Dharmapuram Adheenam has enlisted the 
services of eminent Tamil Saivite scholars to compile, edit or 
write these and has published them in neat editions for nominal 
prices . The catechism was first prepared 40 years ago based on 
the classics and has 576 questions in 12 sections. Popular religion 
including worship , rituals, priest - hood is explained in brief forms . 
The questions raised are searching. 


435 


. 


ஸ்தானத்தில் 

ங்காரா. 

னத்தைச் 
The second of these books is life story of the four famous 
Tamil Saints, Appar , Sundarar , Tirugnana Sambandar and Manikka , 
Vasagar. The writers are modern educated scholars who have 
reduced legends to a minimum and written forceful Tamil," 

The Guardian , 12-3 - '42 . 
திருக்கயிலாய பரம்பரைத் தருமபுர ஆதீனம் ஸ்ரீவைத்தீ 
சுவரன் 

கூ 

2500 
கிரயத்தில் செய்யப்பெற்று , அதில் அவ்வாதீனம் - 24 -வது கு 
மூர்த்தியாகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ ஷண்முகதேசிக 

ஞானசம்பந் 
பரமாசாரிய சுவாமிகள் திருவருட் செங்கோல் செலுத்துங் கால 
தில் ( 1942 ) செய்துவைக்கப் பெற்றதென்பதுடன் , ஸ்ரீ ஐம்பெருங் 
கடவுளர் , ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானம் , அத்தேவஸ்தான கட்டளை 
ஸ்ரீ சோமசுந்தரத் தம்பிரான் சுவாமிகள் ஆகியவர்களுடைய 
திருவுருவங்களும் அமைக்கப் பெற்றுள்ளன . இவ்வாசனத்தா 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாசந்நிதானத்தின் திருப்பெயர் என்றும் பொன் 
தலின்றி விளங்கத்தக்கதாகும் . 

யதார்த்தவசனீ, 15-3-1942 . 
வேதசிவாகம பாடசாலை 

சார்ந்த 

வேதசிவாகம்பா 
சாலை நன்கு நடத்தப்பட்டு வருகிறது . இதில் 12 மாணவர்கள் 
வேத ஆகமக் கல்வியை கற்றுவருகிறார்கள் . இதற்கு ஆசிரிய 
ராக சிவபுரம் ஸ்ரீ சுவாமிநாதசிவாசாரியார் நியமிக்கப்பட்டிரு 
கிறார் . 

மாணவர்களுக்கு இருக்க இடமும் , உணவும் , உடையும் 
அளிக்கத்தக்கவசதிகளை ஸ்ரீ - ல - ஸ்ரீமகாசன்னிதானம் ஏற்கனவே 
ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் . 


தருமபுர ஆதீனம் நிர்வாகத்தில் இவ்வருடம் 14 மாணாக்கர் 
களுக்கு ( வெளியூர் ) 

(வெளியூர் ) ஸ்காலர்ஷிப்பு கொடுக்க ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகம் 
சந்நிதானம் உத்திரவிட்டிருக்கிறார்கள். 

சுதேசமித்திரன் , 21-3-1942 . 


436 


அது 


ARR31 
5EERAKS 


H 


பா 


அப்ப 


4 INIPRATASY 
AK50 


> 


NET 


கம் 


s 


M 


தருமையாதீன 24 -வது மகாசந்நிதானம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகளும் 
ஆதீன ஆதிப்ரமாசாரிய சுவாமிகள் குருபூசையை ஒட்டி மடாலயத்தில் நடந்த 

சித்தியார் வகுப்பு மாணவர்களும் 


3 


* 


ஆண்டு மெய்கண்டான் சித்தாந்த 

சித்தாந்தம் 
சென்னை சைவ சித்தாந்த மகாசமாஜம் 37 - வது சைவர் மகாநாடு 

வரவேற்புரை 
( திரு . S. சுப்பராயமுதலியார் அவர்கள் , சீர்காழி . ) 

சமயப் பணியையே தம் பணியெனக் கொண்டு , கடந்த 
நடத்தியும் , சிவாலயத் திருப்பணி பல செய்தும் , பல புலவர் 

சமயச் சொற்பொழிவாற்றுவித்தும் , சமயவுண்மையை 
நிலைநாட்டிவரா நின்ற தரும் புரம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ ஆதீனகர்த்த ரவர் 
கள் இம் மகாநாட்டைத் திறந்தருள எழுந்தருளியுள்ள பெருமை 
எம்மனோரால் பெரிதும் பாராட்டற்பாலது . 


களால 


சித்தாந்தம் , 1943 ம் மார்ச்சுமீ இதழ் கூ . 


தருமபுரத்தில் குருபூசை வைபவம் 
இந்துமத ஸ்தாபன போர்டு தலைவர் பிரசங்கம் 


திருக்கைலாய பரம்பரைத் தருமபுர ஆதீனம் குருபூசை 
விழா 25 , 26 ம் தேதிகளில் சிறப்பாக நட 

டந்தது . ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
சண்முகதேசிக ஞானசம்பந்த பண்டார சன்னதியால் பக்தி 
சிரத்தையோடு குருபூசை , மாகேசுவரபூசை முறையே இருதினங் 
களிலும் செய்யப்பட்டது . தென் இந்தியாவின் பல பக்கங்களி 
லிருந்தும் வந்திருந்த பக்தகோடிகளுக்கு ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா சன்னி 

பிரசாதங்கள் கொடுத்து ஆசீர்வதித்தார் . 
சரணைப்படிக்கு இரு தினங்களிலும் சகலகாரியங்களும் செவ் 
வனே நடைபெற்றது . குருபூசை சமயத்தில் பல வித்வான்கள் 
சமயப் பிரசங்கங்களை நிகழ்த்தினார்கள். குருபூசைப் புனிதநாளைக் 
கொண்டாடும் - சந்தர்ப்பத்தில் தமிழ் வித்வான்களுக்காக சிவ 
ஞானசித்தி உபந்நியாசப்பாட வகுப்பை 24-5-43 முதலாக 


சைவா 


தானம் 


437 


எட்டாம் திருநாளன்று " ந்தமான ஸ்ரீ ஞானபுரீஸ்வரசுவாமி 
( பிரதிதினம் மாலை 6 -மணிக்குத் ) துவக்கி ஒரு வாரம் நடைபெற 
ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது . இதைப் பழனி வேதாகம் 
பாடசாலை ஸ்ரீ ஈசான சிவாசாரியார் உபந்நியசித்து வருகிறார் . 
இவ்வாதீனத்துக்குச் 

ஆஸ்தான மண்டபத்தில் இசையரசு , 
தேவா ரமணி ஸ்ரீமான் எம் . எம் . தண்டபாணி தேசிகரால் இன் 
னிசைக் கச்சேரி 25-5-43 இரவு 7- மணிக்கு நடத்தப்பட்டது . 
குருபூசைத் திருநாளில் பல்லாயிரக் கணக்கானவர்களுக்கு அறு 
சுவை அன்னமிடப்பெற்றது . இரவில் பட்டணப் பிரவேசம் 
உயர்தர நாதசுர வித்வான்களின் கானத்துடனும் , பரதநாட்டியங் 
களுடனும் நடைபெற்றது . சென்னை இந்துமத ஸ்தாபன போர்டு, 
கமிஷனர் இராவ்பகதூர் C. M. இராமச்சந்திரஞ் செட்டியா 
இங்கு விஜயம் செய்தார் . மாலை நடந்த உபந்நியாச முடிவில் 
இது போன்ற உயர்ந்த சித்தாந்த லக்ஷியங்களை வியாபிக்கச் 
செய்ய ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா சன்னிதானம் திருவுளங்கொண்டு நடத்தி 
வரும் சித்தாந்தப் பிரசாரங்கள் என்றென்றும் பாராட்டத்தக்க 
தென்றும் , இதைப்போல ஒவ்வொரு மடாலயங்களில் 
சித்தாந்தப் பிரசாரங்களைச் செய்தால் நாடு செழித்து மக்களும் , 
நல்வழிப்பட ஹேதுவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் . தமிழ் 
நாடு சாரணப்படை ஆறுபாதி கிராமத்தில் முகாம் செய்திருப் 
பதால் அவர்கள் பட்டணப் பிரவேசத்திற்கு வந்து தொண் 
டாற்றினார்கள் . 


சைவ 


தருமபுரத்தில் டுனிஷியா தினம் 

நாலாயிரம் ஏழைகளுக்கு அன்னதானம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா சன்னிதானம் - அவர்கள் ஆக்ஞைக் 
கிணங்கத் தருமபுர ஆதீனத்திற்குச் சொந்தமான சகல தேவா 
லயங்களிலும் டுனிஷியா வெற்றிக் கொண்டாடப்பட்டு மேன் 
மேலும் வெற்றிகிடைக்கப் பிரார்த்தனைகள் நடந்தன . 4000ஏழை 
களுக்குத் தருமபுரத்தில் அன்னமிடப்பட்டது . 2500 குழந்தை 
களுக்கு இனிய தின்பண்டங்கள் வழங்கப்பட்டது . 

சுதேசமித்திரன் , 31-5-43 . 


438 


GNANASAMBANDAM 


SATHAN 


CUPTRAINING CAMD 1943 


ஜே சிவ 

G 


இ 


மன்னம்பந்தலில் நடைபெற்ற 
தருமபுர ஆதீனம் சாரணக் குருளைய ஆசிரியப் பயிற்சி முகாம் . 7-6-43 


CUBMASTERS ' TRAINING CAMP, MANNAMPANDAL 


His Holiness Sri - La - Sri Shanmu ka Desika Gnanasamnbanda 
Paramacharya Swamigal , 24th Mahasannithanam , took special interest 
in this course , and financed it to a very large extent. We are 
most grateful to His Holiness for the munificent help . A Tamil 
account of the camp appears in this issue . 


தருமபுரம் ஆதீன 24 -வது மகாசந்நிதானம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் அவர்கள் 
அன்பு மேலீட்டால் மேற்கண்ட பயிற்சியில் அதிக அக்கரை 
கொண்டு வேண்டிய அளவு பொருளுதவி செய்தார்கள் . 


30-5-43 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 -மணிக்கு ஷ 
பயிற்சியின் பார்வையாளர் தினம் கொண்டாடப்பெற்றது , 
தேனீர் அருந்திய பிறகு விருந்தினர் யாவருக்கும் முகாமின் பல 
வித அம்சங்களும் காட்டப்பட்டன . அன்றைய விழாவிற்கு 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ அருணந்தித் தம்பிரான் அவர்கள் தலைமை வகித்துக் 
குருளையர்கள் ஒவ்வொருவரும் பொதுஜனசேவை செய்யும் 
பொழுது அவரவர் சமயத்திற்கும் தொண்டாற்றவேண்டும் 
என்னும் பொருள்பட திருக்குறள் , தேவாரம் முதலியவற்றி 
லிருந்து மேற்கோள்கள் எடுத்துக்காட்டி உபதேசித்தருளினார் 
கள் . 


31-5-43 திங்களன்று விசேஷ அழைப்பின் பேரில் 
பயிற்சிபெற்ற குருளைய ஆசிரியர்கள் யாவரும் தருமபுரம் மடா 
லயத்திற்குச்சென்று அங்கே மடத்தின் பல பாகங்களையும் 
அதைச்சேர்ந்த நந்தவனம் , நூல் நிலையம் முதலியவற்றையும் 
கண்ணுற்று மகிழ்ந்தார்கள் . பிறகு அவர்களை மகாசந்நிதானம் 
அன்புடன் 

வரவேற்றுத் தரிசனம் அளித்து இந்துமத 
பாடம் என்ற புத்தகம் ஒன்று ஈந்தருளினார்கள் . ஆசிரியர்கள் 


பால 


439 


மன 


நூல் நீதிநெறிவிளக்கம் என்பது . 
யாவரும் ( காசந்நிதானம் தங்களுடைய பயிற்சிக்காக 
முவந்து அளித்த பேருதவிக்குத் தங்களுடைய நன்றியறிதலையும் 
வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு திரும்பினார்கள் . 

South India Boys Scout , Vol . No. 10 July 1943 . 

மதிப்புரை 
நீதிநெறி விளக்கம் ( மூலமும் உரைவளமும் ) பதிப்பாசிரியர் , 
தருமபுர ஆதீன வித்துவான் திரு . காழி . சிவ . கண்ணுசாமிபிள்ளை B.A. , 
அவர்கள் . வெளியிட்டோர் , தருமபுர ஆதீனத்தார் . 
ஆசிரியர் குமரகுருபர அடிகள் அருளிச்செய்த அரிய 

அதற்குப் பன்னிருவர்க்கு 
மேல் உரையாசிரியர் உளர் . நூலின் மூலமும் , அவ்வவ் வுரை 
யாசிரியர் கண்ட உரைவளமும் , ஆங்கில மொழிபெயர்ப்புக்கள் 
சிலவும் இந்நூலில் ஒருங்கு தொகுக்கப்பெற்றுள்ளன . அன்றி 
யும் பதிப்பாசிரியருடைய பதவுரை , உரைநடை , கருத்துரை, 
மேற்கோள் , விளக்கக் குறிப்புகள் என்பனவும் , நூற்பதிப்பின் 
பகுதிகளாக நூலின் முன் ஒரு நல்ல முகவுரையும் , நூலின் பின் 
பொருள் அட்டவணை , செய்யுள் முதற்குறிப்பு , சொல்லகராதி 
என்பனவும் அமைந்துள்ளன . 


இதுகாறும் நீதிநெறி விளக்கத்துக்கு ங்ஙனமொரு 
சிறந்த தொகுப்புப் பதிப்பு வெளிவரவில்லை. தருமபுர ஆதீனத் 
தின் அருட்குரவர் சிவத்திரு சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய 
அடிகள் இவ்வரிய பதிப்புக்கு ஆதரவாயிருந்து வெளியிட்டருளிய 
பெருமை மறப்பதரிது . இவர்கள் திருவுருவப்படமும் , நூலாசிரியர் 
திருவுருவப்படமும் , தக்கோர் அணிந்துரைகளும் இணைந்து ஏறக் 
குறைய 400 பக்கங்கள் உள்ளன . பயிற்சிக்கும் ஆராய்ச்சிக்கும் 
இப்பதிப்பு மிக்க உதவியாயிருக்கும் . 


440 


திருவாரூர் நான்மணிமாலை ( மூலமும் வசனமும் ) : வெளியிட் 
டோர் : தருமபுர ஆதீனத்தார். விலை : அணா 2 , 


இந்நூலின் ஆசிரியர் குமரகுருபர அடிகள் . அடிகள் 
இயற்றியருளிய நூல்கள் யாவும் சொற்சுவை பொருட்சுவை 
நிரம்பி , . அவர்களுக்கென்றே தனியாக அமைந்த அழகிய 
கொழுவிய தமிழோசை அமைந்தவை . சைவ சித்தாந்த நுண் 
பொருள்கள் ததும்பி நிற்பவை . இத்தகைய அரிய நூல்களுள் 
ஒன்றான திருவாரூர் நான்மணிமாலை 

என்பது , 

இப்போது 
திருத்தமான பதிப்பாக இவ்வாதீனத்தின் திருவாரூர் , கட்டளை 
விசாரணை சிவத்திரு . முத்துக்குமாரசுவாமி தம்பிரான் அவர்களால் வெளி 
யிடப்பெற்றுள்ளது . இப்பதிப்பின் சிறந்த அணிகலன் இதற்கு 
அமைந்திருக்கும் வசனப்பகுதியாகும் . இது செய்யுள் தொடர் 
களை விடாது தழுவி நல்ல ந்டையில் திறம்படத் தெளிவாக 
அமைந்துள்ளது . சைவசித்தாந்த ஞானமும் செந்தமிழறிவும் 
ஒருங்கு வாய்ந்துள்ள சிவநேயச் செல்வர் திருவாளர் ரா . சண்முக 
சுந்தரஞ் செட்டியாரவர்கள் கைவளமே இவ்வசனம் . 


நூலாசிரியர் வரலாறும் , செந்தமிழ்ப் புரவலர் கோவை 
கிழார் அவர்கள் இந்நூலையும் உரைநடையையும் நுகர்ந்து 
வியந்தெழுதிய அழகிய மதிப்புரையும் நூலின் முகப்பில் 
உள்ளன . 


செந்தமிழ்ச்செல்வி , சுபானு ஆனிப் பால் அ . 


திருவாரூர் நான்மணிமாலை ( மூலமும் வசனமும் ) 


இந்நூல் ஸ்ரீமத் குமரகுருபர 

சுவாமிகளால் அருளப் 
பட்டது . மூலத்தின் சுவையையும் , கருத்தையும் எல்லோரும் 
படித்து இன்புறத்தக்கமுறையில் ' திருவாரூர் நான்மணிமாலை ' க்கு 
திரு . ரா . ஷன்முகசுந்தரஞ் செட்டியார் வசனமெழுதியிருக்கிறார் , 
இவ்வரிய நூலின் விலை 0-2-0 . 


441 


த . ஆ . 56 . 


நீதிநெறி விளக்கம் (மூலமும் உரைவளமும் ) 

ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகள் அருளியது . 'நீதிநெறி 
விளக்கம் ' திருக்குறள் முதலிய பழைய தமிழ் நீதி நூல்களின் 
சாரமாகும் . இந்நூலுக்கு திரு . சிவ , கண்ணுசாமிபிள்ளை எழுதி 
யுள்ள தொகுப்புரை நல்ல முறையில் அமைந்திருக்கிறது . ஒவ் 
வொரு பாட்டிற்குரிய பொருளையும் , விசேஷ உரைகளையும் , 
லட்சணங்களையும் இத்தொகுப்புரை தெளிவாக எடுத்துக் காட்டி 
யிருக்கிறதெனலாம் . பாடல்களின் ஆங்கில மொழிபெயர்ப்பும் 
அடியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது . இப்புத்தகத்தின் விலை 0-8-0 
( பிரஸ்தாப இரு நூல்களும் தருமபுர ஆதீனம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண் 
முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகளின் திருவுளப் 
பாங்கின்படிப் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன . இவை நல்ல முறை 
யில் குறைந்த விலைக்குக் கிடைக்கும்படி வெளியிட்டிருப்பது 
போற்றத்தக்கதாகும் .) 


வீரகேசரி , 4-6-1943 . 


442 


தருமபுர ஆதீன 


வெளியீடுகள் 


23 - வது மகா சந்நிதானம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகளின் 

காலத்தில் வெளியிடப்பட்டவை . 


விபரம் . 


வெளியிடப்பட்ட 


வருஷம் . 


1 குருஞானசம்பந்த சுவாமிகள் தாலாட்டு 

1924 
2 நித்திய கன்மநெறி 

1927 
3 திருமுல்லைவாயிற் புராணம் 

1927 
4 திரிபதார்த்தரூபாதி தசகாரிய அகவல் 

1927 
5 சித்தாந்த நிச்சயம் 

1928 
6 சம்பிரதாய தீபம் 

1928 
7- வருணாசிரம சந்திரிகை 

1930 
8 சிகாரத்தின மாலை 

1930 
9 திருப்பதிகமும் பஞ்சரத்தினமும் 

1930 
10 தசமணி மாலை 

1930 
11 ஞானசம்பந்த குருராய வட்டகமும் , சந்திரகலா மாலையும் 1930 
12 திருவையாற்றுப் புராணம் 

1930 
13 சிவானந்தபோதசாரம் 

1931 
14 சோடச கலாப்பிராசாத சட்கம் 

193.1 
15 சைவசன்யாச பத்ததி 

1932 
16 சிவபோகசாரம் 

1932 
17 சிவப்பிரகாசக் கட்டளை 

1932 
18 23 - வது மகாசந்நிதானத்தின்மீது பலர் பாடிய 


தோத்திரப் பாடற்றிரட்டு } 1933 


24 - வது மகா சந்நிதானம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகளின் 

காலத்தில் வெளியிடப்பட்டவை . 


1933 . 
1934 


19 திருத்துருத்திப் புராணம் 
20 ஞானசரிதை 
21 முத்தி நிச்சயம் 
22 அறிவானந்த சமுத்திரம் 
16 சிவபோகசாரம் இரண்டாம் பதிப்பு 


1934 
1935 
1936 


443 


23 பண்டாரமும்மணிக்கோவை 

1937 
24 இந்துமத பாலபாடம் 

1937 
25 சிதம்பரச் செய்யுட்கோவை 

1937 
26 திருவையாற்றுத் தலமகிமைச் சுருக்கம் 

1937 
27 கிளிவிடு தூது 

1938 
28 திருமுலைப்பால் சிறப்பு 

1939 
17 சிவப்பிரகாசக் கட்டளை இரண்டாம் பதிப்பு 

1939 
29 பதி பசு பாசத்தொகை 

1940 
30 சிவஞானதேசிகர் நான்மணிமாலை 

1940 
31 திருபுவனத்தலமகிமைச் சுருக்கம் 

1940 
28 திருமுலைப்பால் சிறப்பு 

1941 
32 கீர்த்தித்திருவகவல் 

1941 
33 ஸ்ரீ குருஞானசம்பந்த சுவாமிகளின் வரலாறும் சில 

பாசுரங்களும் } 1941 
34 வைத்தீஸ்வரன் கோயில் தேவாரம் திருப்புகழ் 

1941 
35 திருத்தொண்டத் தொகையும் அசபாநடன பதிகமும் 1941 
36 குங்கிலியக்கலய நாயனார் அன்பின் திறம் 

1941 
37 திருக்கடவூர் தேவாரம் திருப்புகழ் 

1941 
38 திருவையாற்றுத் தேவாரங்கள் 

1941 
39 புள்ளிருக்கு வேளூர்ப் புராணம் 

1941 
40 சித்தாந்த சைவ வினாவிடை 

1941 
41 நால்வர் சரித்திரமும் அற்புதத் தேவாரத் திரட்டும் 1941 
42 ஆச்சாள்புரம் கோயில் வரலாறு 

1941 
ஷை. 

ஷை இரண்டாம் பதிப்பு 1943 
43 திருவையாற்றுக் கோயில் வரலாறு 

1941 
ஷை 

இரண்டாம் பதிப்பு 1943 
44 ஸ்ரீசுப்பிரமணியர் திருவவதாரமும் கந்தர்கலி வெண்பாவும் 1941 
45 தருமபுர ஆதீனம் மெய்கண்டான் சித்தாந்தமகாநாடு 

திருமுறைத் திருநாள் ) 1941 
46 சிவபூஜாவிதி 

1941 
47 சைவா நுஷ்டானவிதி 

1941 
48 திருக்கடவூர் உலா 

1941 
49 திருப்பாடல்கள் 

1942 
50 விநாயகர் அகவல்கள் 

1942 
51 சீகாழித் தலவரலாறு 

1942 
52 மெய்கண்ட சாத்திரம் 

1942 


டை 


444 


1943 
1943 


1943 
1943 
1943 


53 கற்குடித் தலவரலாறு 
54 நீதிநெறி விளக்கம் 
55 திருவாரூர் நான்மணிமாலை 
56 சகல கலா வல்லிமாலை 
57 கந்தரனுபூதி 
58 குத்தாலம் தலவரலாறு 
59 குறுக்கைத் தலவரலாறு 
60 திருபுவனம் தலவரலாறு 
61 திருக்கடவூர்த் தலவரலாறு 
62. வேளூர்த் தலவரலாறு 
63 திருப்பனந்தாள் தலவரலாறு 
64 பத்தாண்டு ஆட்சி மலர் 


1943 
1943 
1943 
1943 
1943 
1943 


1943 


445 


